தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


(1 


பதிப்பாசிரியர்‌ 


ச. வே. சுப்பிரமணியன்‌ 
ர. விஜயலட்சுமி 


AA 
அஸி 


உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIE STUDIES 
தரமணி; சென்னை-600 113. 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the book 
Editors 


Publisher and Copy Right 
Holder 


Publication Number 
Language 

Edition 

Paper Used 

Size of the book 
Printing types used 
Number of Pages 
Number of Copies 


Price 
Printer 
Binding 


Artist 
Subject 


Tamil Ilakkiyak kolkai. Vol. 7 
Dr. S.V. Subramanian 
Director and Chief Professor 
7.7.8. Madras-600 113. 

Dr. R. Vijayalakshmy 

Senior Research Fellow 
171.8, Madras 600 113. 


International Institute of 
Tamil Studies 
Madras-600 113. 


50 

Tamil 

June 1980 

16 Kg D/Demy 

21 x14 மேடி 

10, 12 Points 

xvii + 358 

1200 

Rs. 15 (Rupees Fifteen) 


Outside India $ 3 
Novel Art Printers, 
Madras-600 014. Phone : 82731 


Cardboard 
Pedro 


Tamil Literary theories 


உள்ளே... 


ஸ்‌ 
ன்‌ 


உடை இகத வ ஐ 


முன்னுரை 
Introduction 
நிகண்டுகள்‌ 
அந்தாதி 

ஊசல்‌ 

சிலேடை 

மடல்‌ 

கும்மிப்‌ பாடல்கள்‌ 
விலாசம்‌ 
மெய்க்கீர்த்தி 
யசோதர காவியம்‌ 
தூது 

கருத்தரங்கு அட்டவணை 


சொல்லகராதி 


முனனுரை 

ஒரு குறிப்பிட்ட மொழியின்‌ வளத்திற்கும்‌ வளர்ச்சிக்கும்‌ ௮ம்‌ 
மொழியைக்‌ கையாளும்‌ இலக்கிய ஆசிரியர்கள்‌, திறனாய்வாளர்‌ 
கள்‌, புத்திலக்கியப்படைப்பாளர்கள்‌ முதலியோர்‌ உதவுகின்றனர்‌, 
இவர்களின்‌ உழைப்பும்‌ நுண்மாண்‌ துழைபுலமும்‌ / ஒருபுடைச்‌ 
சார்பில்லா மேன்மையான முடிபுகளும்‌ மொழிவளத்திற்கும்‌, 
வளர்ச்சிக்கும்‌, உறுதியையும்‌, உரத்தையும்‌ அலிக்கன்றன. இவர்‌ 
களின்‌ இலக்கியப்‌ பணியைப்‌ பின்வரும்‌ பெருங்கூறுகளாக 
வகுக்கலாம்‌. 


1. பூத்திலக்யெங்கள்‌ படைத்தல்‌. 


2. முன்னரே ஒருமொழியிலிருந்த இலக்கியங்களை, அதிலும்‌ 
குறிப்பாக அச்சேறா இலக்கியங்களை, அச்சேற்றி 
இலக்கிய உலகிற்கு அறிமுகம்‌ செய்வதுடன்‌, அவற்றைப்‌ 
பேணிப்‌ பாதுகாத்தல்‌, 

3. அச்சேறிய நூல்களைத்‌ திறனாய்வு நோக்குடன்‌ பல்‌ 
வேறு கோணங்களிலும்‌ ஆய்ந்து இலக்கிய ஆர்வமுடை 
யோருக்கு அளித்தல்‌, பிறமொழி நூல்களைத்‌ தாய்‌ 
மொழியில்‌ மொழி பெயர்த்தல்‌. 


மேற்கூறிய முப்பணிகளுள்ளுள்ளும்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
பின்னிரண்டு துறையிலும்‌ இன்று சிறப்பான ஆர்வம்‌ காட்டி 
வருகின்றது உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌. இந்நிறுவனத்தின்‌ 
பல்வேறு இலக்கிய முயற்சிகளுள்ளும்‌ திங்களொரு முறை நடை 
பெறும்‌ ஆய்வுக்‌ கருத்தரங்கு, தமிழ்‌ அறிஞர்‌ கருத்தையும்‌ கவனத்‌ 
தையும்‌ ஈர்த்துள்ளது. இங்கு படிக்கப்‌ பெறும்‌ பயன்‌ தரு கட்டுரை 
களின்‌ தொகுப்பே இலக்கியக்‌ கொள்கைகளாக அச்சேறியுள்ளன. 
இந்நூல்‌ இவ்வரிசையில்‌ ஏழாவதாகும்‌. மொத்தம்‌ பத்துக்‌ 
கட்டுரைகளைக்‌ கொண்டமைந்த இத்தொகுதியில்‌ எட்டு கட்டு 
ரைகள்‌ சிற்றிலக்கியங்கள்‌ பற்றியன. ஏனைய இரண்டில்‌ ஒன்று 
நிகண்டுகள்‌ பற்றியும்‌, இன்னொன்று யசோதரகாவியம்‌ பற்றியும்‌ 
கூறுகின்றது. இங்கு ஆய்வு செய்யப்பட்டுள்ள இற்றிலக்கயங்கள்‌ 
பற்றிய கட்டுரைகளில்‌ பெரும்பாலானவை கட்டுரையின்‌ முடிவில்‌ 
அக்குறிப்பிட்டவுகைச்‌ சிற்றிலக்யெத்தில்‌ அச்சேறிய, அச்சேறாத 


டி 


vi 

நூல்களின்‌ விபரமான பட்டியலைத்‌ தந்திருக்கின்றன. இது இத்‌ 
துறையில்‌ மேலும்‌ ஆய்வு செய்வோருக்குள்ள சில இடர்ப்பாடு 
களை அகற்றுவதுடன்‌, வழிகாட்டியாகவும்‌ அமைகின்றது. 

அந்தாதி, மடல்‌, ஊசல்‌, சிலேடை, விலாசம்‌, தூது, கும்மி, 
மெய்க்கீர்த்தி ஆதிய எட்டுச்‌ சிற்றிலக்கியங்கள்‌ பற்றிய ஆய்வுகள்‌ 
இடம்‌ பெற்றிருக்கின்றன. இவற்றுள்‌ மடல்‌, தூது போன்றவை 
பழந்தமிழ்‌ இலக்கியங்களாகக்‌ கொள்ளப்படும்‌ சங்க இலக்கியங்‌ 
களிலேயே தம்‌ கருவின்‌ தோற்றத்தைப்‌ பெற்றவை. இக்கருவின்‌ 
வளர்ச்சி நிலை காலப்போக்கில்‌ பல்நிலை உடையதாக அமை 
யினும்‌, முழு உருப்பெற்று முகிழ்க்கத்‌ தொடங்கயமை பிற்காலத்‌ 
திலேயேதான்‌. 


பாடல்களை மனப்பாடம்‌ செய்து நினைவில்‌ நிறுத்திய 
காலத்தில்‌ ஒரு பாடலை அடுத்து வரும்‌ பாடலை நினைவில்‌ 
கொள்வதற்கு அந்தாதி அமைப்பு முறையில்‌ எளிதாக இவ்‌ 
வமைப்பு அமைந்தது. பொதுவில்‌ நூறு பாடல்களே ஓர்‌ அந்தாதி 
யின்‌ வரையறையாகக்‌ கொள்ளப்பட்டிருப்பினும்‌ அதனின்றும்‌ 
வேறுபட்ட எண்களுடையனவாகவும்‌ அந்தாதிகள்‌ இருந்திருக்‌ 
இன்றன என்பதை அந்தாதி பற்றிய விரிவான கட்டுரை 
எடுத்துக்‌ காட்டுகின்றது. அந்தாதி இலக்கியச்‌ செய்யுளமைப்‌ 
பிற்கு, தொடக்க நிலையிலிருந்த அந்தாதித்‌ தொடையே வழி 
காட்டியது எனலாம்‌ என்ற கருத்தை ஆசிரியர்‌ கொண்டுள்ளார்‌. 
எழுத்தந்தாதி, அசையந்தாதி, சொல்லந்தாதி, அடியந்தாதி, 
செய்யுளந்தாதி முதலிய வேறுபாடுகளைச்‌ செவ்வனே எடுத்துக்‌ 
காட்டுக்களுடன்‌ விளக்கும்‌ ஆசிரியர்‌ இன்று கிடைக்கும்‌ அந்தாதி 
களுள்‌ காலத்தால்‌ முதன்மையானதாகக்‌ காரைக்காலம்மை 
யாரின்‌ அற்புதத்திருவந்தாதியைக்‌ கொள்கிறார்‌. அந்தாதி இலக்‌ 
கியம்‌ சிறப்புப்‌ பெற்றிருந்த காலம்‌ பன்னிரண்டாம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ பிற்பகுஇயிலிருந்தேயாகும்‌ இவ்விலக்யெத்தின்‌ பல்வேறு 
வகைப்பாடுகளாகிய யமகவந்தாதி, திரிபத்தாதி, நிரோட்டக யமக 
வத்தாதி, சிலேடை. அந்தாதி, முதலியன தனித்தனியே அவற்றின்‌ 
சிறப்பு நிலைகளைச்‌ சுட்டி ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அந்தாதி 
களின்‌ பெயரமைவு, தலம்‌, தீர்த்தம்‌, மூர்த்தி, விசேடம்‌, அடியார்‌, 
வள்ளல்‌, அசிரியர்‌, பா, பாவகை, சந்தம்‌, செய்யுள்‌ விசேடங்கள்‌, 
எண்ணிக்கை ஆகிய நிலைகளில்‌ அமைவ தாகத்‌ தெரிகிறது என 
விளக்கிச்‌ செல்கிறார்‌ ஆசிரியர்‌. இதுவரை எங்கும்‌ தொகுத்துக்‌ 
கொடுக்காத பல அந்தாதிகளின்‌ விபரங்களை ஓர்‌ பின்னிணைப்புப்‌ 


vii 
பட்டியலில்‌ கொடுத்திருப்பது, அந்தாதி இலக்கியம்‌ பற்றிய முழூ 
மையான, விபரமான ஆய்விற்கு ஓர்‌ நன்கொடையெனலாம்‌. 

ஊசல்‌ இலக்கியம்‌ பற்றிய கட்டுரையில்‌, பாட்டியல்‌ இலக்கி 
யங்கள்‌ கூறும்‌ தொண்ணூற்றாறு வகைச்‌ ஏற்றிலக்கியங்களில்‌ 
இடம்‌ பெற்றுள்ள ஊசல்‌ இலக்கியத்தின்‌ தொடக்க நிலையை 
லெப்பதிகார ஊசல்‌ வரிகளில்‌ காண்கிறார்‌ ஆசிரியர்‌. இத்தத்‌ 
தொடக்கம்‌, ஒரு தனி இலக்சியவகையாசு பின்னர்‌ வளர திருவாச 
கத்திலுள்ள திருப்பொன்னூரசல்‌ பகுதியிலுள்ள பாடல்கள்‌ அடிப்‌ 
படையாயின, ஒரு தனி இலக்கிய உருவமாக ஊசல்‌ எப்போது 
உருவாயிற்று எனத்‌ திட்டமான காலவரையறை செய்ய முடியாத 
போதிலும்‌, முதல்‌ ஊசல்‌ இலக்கிய வடிவம்‌ இ. பி. பதினைந்தாம்‌ ட 
நூற்றாண்டிற்குப்‌ பின்னர்‌ தோன்றியிருக்கலாம்‌ எனக்‌ கட்டுரை 
ஆசிரியர்‌ கருதுறொர்‌. இதற்கு முன்னர்‌ ஊசல்‌, கலம்பகம்‌ 
பிள்ளைத்தமிழ்‌, உலா, போன்றவற்றில்‌ ஒரு பகுதியாக இடம்‌ 
பெற்றிருந்திருக்கன்றது என்பதையும்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. 
இவ்விதம்‌ வளர்ச்சி பெற்ற ஊசல்‌ இலக்கியம்‌, நாளடைவில்‌ பெரு 
வளர்ச்சி எய்த கோவில்களில்‌ இடம்‌ பெற்ற ஊஞ்சல்‌ விழா வழி 
வகுத்துமை சுட்டிக்‌ காட்டப்பட்டுள்ளது. பொதுவாகப்‌ பத்துப்‌ 
பாடல்களே ஊசல்‌ இலக்கிய எண்ணிக்கை வரையறையாக இருப்‌ 
பினும்‌, பத்திற்கும்‌ இருபதிற்கும்‌ இடைப்பட்ட எண்ணிக்கையைக்‌ 
கொண்ட ஊசல்‌ இலக்கியங்களும்‌ உள என எடுத்துக்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளது. ஊசல்‌ ஆடுபவரான புகழ்பெற்ற மானிடரையோ 
தெய்வத்தையோ முன்னிலைப்படுத்தி அவர்‌ புகழ்‌ பாடுவதே இவ்‌ 
இலக்கியத்தின்‌ பெருநோக்காக அமையினும்‌, இடையிடை 
பார்வையாளர்‌ பண்புகளையும்‌, புராணச்‌ செய்திகளையும்‌ 
நுழைத்திருப்பதையும்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌ ஆசிரியர்‌. 

பல்வேறு சிலேடை. இலக்கியங்களையும்‌ ஒருங்கிணைத்து 
ஆய்வு நோக்கில்‌ எழுதப்பட்ட பிறிதொரு கட்டுரையின்‌ ஆசிரியர்‌, 
இவை புலவனின்‌ சொற்றிறனை வெளிப்படுத்துவதற்காகவே 
எழுதப்பட்டவை எனக்‌ கூறுகிறார்‌. பல இலக்யெங்களிலும்‌ 
ஆங்கரங்கு ஒரு கூறாக விளக்கிய சிலேடை, ஈற்றில்‌ ஒரு தனி 
இலக்கியமாகவே உருவாயெது. எனினும்‌, பொருள்‌ வெளி 
யீட்டிற்கென இவை தனிப்பட்ட முறைகள்‌ எவற்றையும்‌ கையாள 
வில்லை. 

இவற்றின்‌ பொருண்மை பெரும்பாலும்‌ ஊர்‌ பற்றிப்‌ 
பாடுவதாக இருப்பினும்‌ புலவன்‌ சொற்றிறன்‌ காட்டும்‌ நோக்கமே 


viii 


தலையாயதாயிருப்பதால்‌ இவை மக்களிடையே செல்வாக்குப்‌ 
பெற்று நிலைத்து நிற்க முடியவில்லை என்பதை விளக்கமாக 
அசிரியர்‌ புலப்படுத்தியுள்ளார்‌. மடல்‌ இலக்கியங்களின்‌ தோற்றம்‌ 
வளர்ச்சி முதலியன பற்றி ஆய்வு செய்யும்‌ ஒரு கட்டுரையும்‌ இங்கு 
இடம்‌ பெற்றுள்ளது. இவ்விலக்கய வகையின்‌ தோற்றத்தை 
முதன்‌ முதலாக இருமங்கையாழ்வாசின்‌ சிறிய திருமடல்‌ பெரிய 
திருமடல்‌ முதலியவற்றில்‌ காண்கினும்‌, மடல்‌ ஏறும்‌ செய்திகள்‌ 
சங்கப்‌ பாடல்களிலேயே காணப்படுவதை எடுத்துக்‌ காட்டுகளுடன்‌ 
காட்டுகிறார்‌ இச்கட்டுரை ஆசிரியர்‌. இச்செய்திகளை அதர்வ 
வேதத்திலுள்ள சில பாடல்கள்‌ தரும்‌ செய்திகளுடனும்‌, 
பர்மாவிலுள்ள மடலேறும்‌ வழக்கத்தை ஓத்த சில வழக்கங்‌ 
களுடனும்‌ ஒப்பிட்டு நோக்கியுள்ளமை, மேலும்‌ இத்துறை 
யில்‌ ஆய்வுகள்‌ எழுவதற்கு வித்தாகின்றது. இதுவரை தமிழி 
லுள்ள மடல்களை ஒன்று சேர்த்து நோக்கி அவற்றை வளமடல்‌* 
உலாமடல்‌ என இருவகையாகப்‌ பகுத்து அவற்றின்‌ சிறப்புப்‌ 
பண்புகளை யெல்லாம்‌ தெளிவுறக்‌ காட்டியிருக்கன்றார்‌ இக்‌ 
கட்டுரை ஆசிரியர்‌. 

மக்களிடை இன்றும்‌ வழக்கிலுள்ள கும்மிப்‌ பாடல்களின்‌ 
தோற்றம்‌, வளர்ச்சி) அவை சமுதாயத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள 
மைக்காய காரணம்‌ முதலியவற்றை தெளிவுறக்‌ காட்டுகிறார்‌ 
கும்மி பற்றிய ஆய்வுக்‌ கட்டுரை ஆசிரியர்‌. மேலும்‌ கும்மி என்ற 
சொல்லின்‌ ஓப்பாய்வுடன்‌ தொடங்கி, இப்பாடல்களை குரவையி 
லிருந்து இளைத்த கலையாகக்‌ இவர்‌ கருதுகிறார்‌. பல்வேறு 
இற்றிலக்கியங்களுள்ளும்‌, கும்மி மக்கள்‌ வாழ்க்கையுடன்‌ நெருங்கிய 
தொடர்புடைய ஒரு இலக்கியமாக விளவ்குகிறது. தாள 
ஓலிக்குத்‌ தக கைகொட்டுதலும்‌, பண்ணிசைப்பதும்‌ பொருத்தும்‌ 
போது, கும்மியென்ற கலையாக சிறக்கிறது என்கிறார்‌ ஆசிரியர்‌. 
இவ்விலக்யெம்‌, சமூகம்‌, சமயம்‌, வரலாறு என்ற மூன்று 
பாடு பொருள்களையும்‌ கருத்திற்‌ கொண்டு வகைப்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. இப்பாடு பொருள்களின்‌ சிறப்பு வெளிப்பாட்டிற்கு 
கும்மி எவ்விதம்‌ துணையாகிறது என்பதை நுண்ணிதே ஆயும்‌ 
அசிரியர்‌ சமயக்‌ கொள்கைகளே பெரிதும்‌ இக்கும்மி என்ற 
இலக்யெ வடிவினால்‌ புலப்படுத்தப்பட்டுள்ளன என்கிறார்‌. 
இவற்றிலும்‌ பல புராணக்‌ கதைகளையே அடிப்படையாகக்‌ 
கொண்டுள்ளன என எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. இவ்விலக்கிய 
வடிவின்‌ பல்வேறு வகைகளையும்‌ விரிவாக ஆய்ந்து, இக்கும்மிக்‌ 
சலை தமிழருக்கே தனியாக உரியது எனச்‌ கொள்ளாது இதை 


ix 


ஒரு திராவிடக்கலை எனக்‌ கொள்ளுவதே பொருத்த மென்கிறார்‌. 
இம்முடிவு, மேலும்‌ ஒப்பிட்டு நிலையில்‌ இக்கலை பற்றி ஆய்வ 
தற்கு அடிக்கல்லை நாட்டியுள்ளது எனலாம்‌. 
இந்தியச்‌ சிற்றிலக்கயங்களுள்‌ புகழ்பெற்ற ஓர்‌ இலக்கிய 
வடிவமாக தாது இலக்கியத்தைச்‌ கூறலாம்‌. காதல்‌ தூது, 
அரசியல்‌ தரது போன்ற யொருண்மையுடைத்காய்‌, பல்வேறு 
மொழிகளும்‌, தூது இலக்கியங்களை தம்முள்ளடக்கியுள்ளன. 
குரதுவிடுவோர்‌ மனநிலைக்கேற்ப தூது செல்லும்‌ பொருள்‌ 
தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அரசியல்‌ துரது தவிர ஏனைய தூது 
களில்‌ தூதுவிடு பொருள்‌ உயிருடைத்தாக இருக்கவேண்டு மென்ற 
வரையறையில்லாது உயிரிலியாகவும்‌ இருப்பது நோக்கற்குரி 
யது. பழந்தமிழிலக்கிய நூல்களிலும்‌, பிற்பட்ட சமய, 
இலக்கியங்களிலும்‌ ஒர்‌ இலக்வயெ உத்தியாக தூது பயன்பட்ட 
நிலை மாறி பிற்காலத்தில்‌ எவ்விதம்‌ தனி இலக்கியமாக 
கால்கொள்ளலாயிற்று என இலக்கிய ஆதாரங்களுடன்‌ 
எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. கட்டுரை அசிரியர்‌. புகழ்த்தூது 
வசைத்தூது எனத்‌ தூதினை வகைப்படுத்தி அவற்றில்‌ தூதுவிடு 
பொருள்களின்‌ தனித்தன்மை குரதின்‌ நோக்கம்‌ முதலியன விரி 
வாகச்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்டுள்ளன. ஏனைய தூது நூல்களைவிட 
பொருண்மையில்‌ மாறுபட்டு விளங்கும்‌ நெஞ்சுவிடுதூது என்ற 
தத்துவ நூல்‌ பற்றிய குறிப்பும்‌ இங்கு இடம்‌ பெறுகிறது. பொது 
நிலையில்‌ இவ்விலக்கிய வகையின்‌ அமைப்பு முறை கற்பனை, 
அணியிலக்கண நெறி முதலியற்றை எடுத்துக்‌ காட்டி, இவை எவ்‌ 
விதம்‌ காலப்போக்கிற்கேற்ப மாற்றங்களைத்‌ தம்முள்‌ ஏற்றுள்ளன 
என்பதை விளக்கியுள்ளார்‌ இக்கட்டுரை ஆசிரியர்‌. 
இற்றிலக்கியங்களின்‌ எண்ணிக்கையில்‌ தொடக்க நிலையில்‌ 
காணப்படாததும்‌, பின்னர்‌ அவற்றுள்‌ ஒன்றாகச்‌ சிலரால்‌ கருதப்‌ 
பட்ட துமான விலாச இலக்கியங்கள்‌ பற்றிய விரிவான ஓர்‌ ஆய்வுக்‌ 
கட்டுரை இத்தொகுப்பில்‌ அமைத்திருப்பது நோக்மற்குரியது* 
சிற்றிலக்கியங்கள்‌ பற்றி எழுதும்‌ ஆய்வாளர்கள்‌ பலர்‌ விலாசங்கள்‌ 
பற்றித்‌ தொடுவதேயில்லை. அவ்விதம்‌ குறிப்பிட்டாலும்‌ விரிவுற 
விளக்குவ தில்லை. அதற்கெல்லாம்‌ நிறைவாக, முயன்ற ஓர்‌ 
பயனுறு முயற்சி இச்சட்டுரை எனலாம்‌. சில விலாச நூல்கள்‌ 
கோவை, தூது போன்ற பிற சிற்றிலக்கியங்களின்‌ அமைப்பிலேயே 
அமைந்துள்ளது என ஆசிரியர்‌ கூறுவது, தாம்‌ கூறும்‌ பொருண்‌ 
மைக்சே விலாசங்கள்‌ முதன்மையளித்தனவோ என்ற ஐயத்தை 


Xx 


எழச்‌ செய்கின்றன. “விலாசம்‌” என்ற சொல்‌ விளக்கம்‌, அவை 
அமைப்பில்‌ நாடகங்களை ஒத்தனவா? அவற்றின்‌ தோற்றம்‌, 
வளர்ச்சி, வகைப்பாடு, தன்மை பொருண்மை ஆகியவற்றைத்‌ 
தனித்‌ தனியாக ஆய்ந்துள்ள இக்கட்டுரை இவ்விலக்கியம்‌ பற்றிய 
விரிவான ஆய்வு நால்களின்‌ தோற்றத்திற்கு வலுவுள்ள ஓர்‌ அடிக்‌ 
கல்லாய்‌ அமைகிறது. 

சிற்றிலக்கியங்களுள்‌ ஒன்றாகக்‌ கருதத்தக்க மெய்க்கீர்த்திகள்‌ 
மன்னன்‌ புகழ்‌ பாடுவதே பொருண்மையாகக்‌ கொண்டு இலக்கிய 
வடிவிலும்‌ கல்வெட்டுக்களிலும்‌ காணப்பெறுகின்றன. இங்குள்ள 
செய்திகள்‌, பெரும்பாலும்‌ உள்ளது விரித்தும்‌, இல்லது புனைந்தும்‌ 
பாடாது, உண்மையைப்பாடுவதால்‌ மெய்க்கீர்த்தி எனப்‌ பெயர்‌ 
பெற்றது எனக்‌ கட்டுரை ஆசிரியர்‌ கருதுகின்றார்‌. இவற்றிற்கு 
சிறந்த எடுத்துக்‌ காட்டுகளைக்‌ காட்டி விளங்க வைப்பது இங்கு 
நோக்கத்தக்கது. மெய்க்கீர்த்திகளின்‌ வரலாற்று வளர்ச்சி, அவை 
புகலும்‌ சிறப்புச்‌ செய்திகள்‌ பலவற்றையும்‌ விரித்துரைக்கும்‌ 
ஆசிரியர்‌ இவை நம்முன்னோரின்‌ உண்மை வரலாறுகளை உணர்த்‌ 
தும்‌ பழைய வெளியீடுகள்‌ எனக்‌ கருதுகின்றார்‌. 


நிகண்டுகள்‌ பற்றி மிக விரிவாக அமைந்த ஆய்வுரை, தமிழி 
லுள்ள நிகண்டுகளின்‌ தனிப்‌ பண்புகள்‌ யாவையும்‌ ஒருங்கு 
சேர்த்துக்காட்டி நிற்கின்றது. சம்ஸ்கிருதத்திலுள்ள *நிகண்டு”க்‌ 
கும்‌ தமிழிலுள்ள நிகண்டு வகையினவற்றிற்கும்‌ உள்ள அடிப்‌ 
படை வேற்றுமை எடுத்துக்‌ கூறப்பட்டுள்ளது. தமிழிலுள்ள 
நிகண்டுகளின்‌ வரலாறு, ஆங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களின்‌ 
பயன்‌, அவை தமிழிலக்கியத்திற்குத்‌ தந்த ஆக்கம்‌, அவை இன்று 
இன்மையால்‌ உள்ள இழப்பு என்பன பற்றி திறனாய்வு நோக்கில்‌ 
ஆயப்பட்டுள்ளது. வெறும்‌ இலக்கண நூலாக மாத்திரம்‌ அமை 
யாது இலக்கியம்‌ என்ற நிலையிலும்‌ நிகண்டுகள்‌ எவ்விதம்‌ விளங்‌ 
இன என்பதுவும்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்டுள்ளது. கட்டுரையுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள பின்னிணைப்பு மூன்றும்‌ தமிழிலுள்ள 
நிகண்டுகளின்‌ விபரங்களைத்‌ தெளிவாக அளிப்பதுடன்‌, மேலும்‌ 
இத்துறையில்‌ ஆய்வு நிகழ்த்துவோர்க்குத்‌ துணையாகவும்‌ அமை 
கிறது. 


தமிழ்க்‌ குறுங்காப்பியங்களுள்‌ ஒன்றாகக்‌ கருதத்தக்க 
யசோதர காவியம்‌ பற்றிய சுட்டுரை இக்காப்பியத்தின்‌ வரலாறு, 


Xl 


கதை மூலம்‌ முதலியவற்றை வடமொழியில்‌ இக்கதை தொடர்‌ 
பாக எழுந்த நூல்களுடன்‌ ஒப்பிட்டு ஆய்றெது. ஆசிரியர்‌ பெயர்‌ 
தெரியாத இக்காப்பியத்தில்‌ வெளிப்படுத்‌ தப்படும்‌ பொருண்மை, 
ஜைன சமயம்‌ தொடர்பானதாகச்‌ காணப்படுகின்றது. இந்‌ 
நூலுக்கு எழுந்த பல்வேறு பதிப்புகளின்‌ விபரங்களும்‌ கதையின்‌ 
அமைப்பும்‌, அதில்‌ கையாண்ட தத்துவக்‌ கொள்கை, அணிநலக்‌ 
கொள்கை ஆயெனவும்‌ ஆசிரியரால்‌ சிறப்புற எடுத்துக்காட்டப்‌ 
பட்டுள்ளது, ஜைன காவியங்களை ஒப்பீட்டு நோக்கில்‌ நோக்க 
விழையும்‌ ஏனைய ஆய்வாளர்கட்கு இக்கட்டுரை நல்ல ஓர்‌ துணை, 


இத்தொகுப்பு நூல்‌ சிறப்புற அமையக்‌ கட்டுரை வழங்கிய 
அசிரியர்கட்கும்‌, அச்சேற்றுவதில்‌ துணை நின்ற நிறுவன 
ஆய்வாளர்கள்‌ இரு த. அழகப்பராசு, திரு இரா. சாந்தாராம்‌ 
ஆகியோருக்கும்‌ அழகுற அச்சேற்றித்‌ தந்த நாவல்‌ ஆர்ட்‌ அச்சகத்‌ 
தினருக்கும்‌ நன்றியுடையோம்‌. 


Introduction 


Authors, writers, literary critics and research scholars, all 
contribute to the facundity and growth of the Jiterature of any 
language. Their industry, acumen and unbiased conclusions 
impart strength and firmness to the development of the 
language. Their literary efforts may be broadly categorised 
into three groups as follows: 


1. the creation of new literary forms and works 


2, introduction of works which have been already 
existing in a language, in particular those which have 
not been published, and preserving them. 


3, the critical analysis of the works which have been 
published already from different angles and the 
translation of works from other languages into one’s 
own language. 


Inthe case of Tamil language and literature, the Inter 
national Institute of Tamil Studies, Madras has been evincing 
keen interest in ths last two of the above three activities. 
Among several literary efforts of this Institute the research 
seminars which are being held here once in every month have 
attracted the attention of Tamil Scholars. The series on 
Literary Theory comprises the Collection of articles which 
are being read in these seminars. This book is the seventh in 
this series, Of the ten articles in their collection, eight deal 
with the so called ‘Short Literary forms’ (Aற்றிலக்கியங்கள்‌), 
first article is on dictionaries (நிகண்டுகள்‌) while the Nineth 
article discussess the work called Yacotarakaviyam (Yaso- 
dhara Kavya) Most of the articles dealing with the short 
literary forms, contain a detailed tabulation of all the publis- 
hed and unpublished works of the particular kind considered 
by them. This will not only remove many difficulties which 


xiii 


would be otherwise faced by future research workers engaged 
in the studying of these works but also serve asa valuable 
guide to them. 


The eight articles on "short literary forms’ consider 
கரகம்‌. (அந்தாதி), Maal (மடல்‌) 02௨1 (ஊசல்‌), Cilகfai 
(சிலேடை) *1180810 (விலாசம்‌), பம (தூது), பங! (கும்மி) வா 
Meykkirti (மெய்க்கீர்த்தி) works. Among them forms like 
Matal aud Tit literature have had their gonesis even in the 
cankam literature. Even though there has been a gradual 
growth of this embroyonic initial forms throught the later 
period, the full blossoming of these forms into their present 
stage of developmert took place only during recent times. 


When the custom of committing verses to memory was 
prevaleat, the Antati form was found to be particularly 
valuable for recalling the beginning of a verse from the word 
at the end of the previous verse. Eventhough a hundred 
verses were normally the limit for an Antati poem, the article 
on this form of poetry shows that there did exist other works 
with the total number of verses being other than hundred. 
The author of this article expresses the view that the 
Antatittotai formed the nucleas for this verse form. He 
explains clearly the salient features of different types of 
Antati works such as the Eluttantati, Acaiyantati, Collantatr, 
Atiyantati, Ceyyulantati etc. He thinks that the Arputatiru- 
anti (அற்புதத்‌ திருவந்தாதி) by KaraikkalammaiyAr was the 
oldest among all Antati works available to us today. It was 
however only in the twelfth century A,D.that Antti literature 
flourished in particular. The different classes of this antati 
literature such as Yamakavaatati, Tiripantati, Nirottaka- 
‘ yamakavantati, Cilstaiyantati have been considered and their 
characteristics have been studied. The name fora particular 
Antati work appears to be given froma considerationof one 
or more of the following. The sacred spot (talam}), sacred 
river (tirttam), sacred deity (muirti) any other unique feature, 
devotee (Atiyir), patron (Val{al), author, metre and its 
variations (cantam), special features of versification, the total 


xiv 


number of verses etc. The list of all Antati works which has 
been appended to this article will no doubt serve asa great 
boon for restarch workers of the future. 

The author of the article on Ucal (ஊசல்‌) literature traces 


the beginning stages of this literary form to the Ucalvari inthe 
Cilappitikaram. ‘lhe section on Tirupponniical in the Tiru- 
vicakam of Manikkavicakar might have later provided the 
mbdel for the evolution of the Ucalas a seperate and distiroct 
literary theme. Eventhough it cannot be ascertaind exactly 
when this evolution took place, the author conjectures that 
the first literary work of this kind would have been written 
after about the fifteenth century A. D. Before this time, this 
particular theme seems to have formed a part of other literary 
forms such as the Kalampakam, Pillaiitamif 015 etc. The 
author also points out that for the subsequent growth of the 
Ucal literature the swing festival in the temples would have 
contributed a great deal. Though tcn verses are the customary 


limit of an Ucal work, other Ucal works having diffreent 
numbers of verses ranging between ten and twenty, have been 
brought to light. The author shows how in addition to 
addressing the main character who in either a deity or an 
illus‘rious personage, the composers of such works have also 
managed to introduce references to the onlookers of the swing 
festivity aud other purnic episodes the their descriptions. 


The author of the research study on the Cilstai (சிலேடை) 

literature opines that these works mainly served to enable 
their authors to display their verbal proficiency. Ciletai (Pun) 
which occurs in all literary works as a figure of speech, 
finally took the shape of a seperate form of literature. Yet, 
these works have not adopted any particular method for the 
expression of ideas. The author has pointed out that the 
.content of these poems was usually the description of a 
, Particular town or village and that such works could not 
become popular among the peopls and enjoy a permanent 
position in the literature be cause of the maineffort on the part 
of their authors of display their linguistic prowess. 


(57 


Another article in this book deals with the origin and 
development of the Matal (மடல்‌) literature in Tamil. The 
Periyatirumatal and Ciriyatirumatal of Tirumajkai Ajvar 
were the first works of this kind; though the theme of the hero 
ascending the Maal is found to occur in the caikam poems. 
The author has paved the way for future research on this 
interesting literary forms by his comparison between these 
passages inthe Caikam literature, and certain references 
found in the Atharva Veda and similar customs which 
prevailed in Burma. The author has collected together all the 
Maal works in Tami! studied them, classified them into the 
existing two groups viz. Valamatal and Ulamatal and pointed 
out their unique characterestics. 


The author of the article on Kummi (கும்மி) literature 
clearly outlines the beginning and growth of Kummi stanzas 
which are current among the people to this day and analyses 
the reason for their popularity. He has started from an 
etymological consideration of the name Kummi and concludes 
that Kummi poems have branched out of the art Kuravai. 
Among all short literary forms, this has occupied a special 
place among people and has developed into an art form 
because of the rythymic clapping of hands and practice of 
singing the poem in a melodious manner. The literature has 
been catagorised on the basis of social, religious and historical 
criteria. The author shows that religious thought provides the 
main theme of Kummi poems and that many of these works 
are based on episodes from the Puranas. He also thinks that 
Kummi should be considered as an art form peculiar to the 
Dravidians as a whole and not to the Tamils in particular. It 
may be said that this conclusion has laid the foundation for 
future comparative research studies on this topic. 


The Titu (message தூது) literature may be considered as 
one of the most well established and well known poetical form 
in all Indian literature. These works usually deal with 
messages of love or political messages and are found in many 
different Indian languages. The messenger is chosen depen 


ஜாம்‌ 


ding on the mental state of the character who sends it. With 
the exceptian of political messages, in all other tutu literary 
works the messenger need not be a sentient being. The author 
points out how in the earlier Tamil literature and later reli- 
gious literature, the message served as a literary technique, 
and later acquired the status of a separate literary form. 
The special features and aims of titu poems have been dis- 
cussed by the author who also makes a reference toa philo- 
sophical work called Neiicu vitu Titu. The gradual changes 
which took place in their structure, conceptual background 
and in the figure of speech employed etc, have also been 
traced by the author. One special sigoificance in this number 
of the series of literary theory is the inclusion of an article on 
Vilacam (விலாசம்‌) literature. This is not found in the earlier 
stages of the development of short literary forms. This is 
included into this catogory of literature only by some later 
litarary critics. Usually research workers who deal with 
these short literary forms do not even, make a passing 
reference to the Vilaicam type literary works. This article 
fills up this void by an extensive discussion on this class of 
literature. The contention of the author that some of the 
Vilacam works were clearly patterned after Kovai and Titu 
works causes the doubt whether these works gave preference 
only to the content of the poem. The explanation of the 
word ‘Vilacam’, the attempt to answer the question whether 
they were similar to dramatic works in their structural forms 
and dileneation of their origin, growth, categories and con- 
tents which are found in this article provides a firm basis for 
further work in this area. 


Meykkirtis (மெய்க்கீர்த்தி) which may be brought under 
the classification of short litearary forms, are mostly found in 
, inscriptions, and literary forms. The author of this article 
. which deals with this form of literature is of the view that 
they acquired the name Meykkirtti because they were true 
statements and not fanciful or exaggerated in their descrip- 
tions of achievements of kings. He cites many examples in 


xvii 


support of his view. The historical development of Meykkirttis 


and the facts narrated by them are all treated in detail by the 
author. 


An elaborate survey has been made of Nikaptu (நிகண்டு) 
works in Tamil in another article. The basic difference bet- 
ween such works in Tamil and the Nighantavas in Sanskrit 
has been discussed. The history of “Nikantu’ in Tamil, 
the words compiled in them and their contribution to the 
development of the Tamil language the literary losses due 
to the absence of such works at present are the topics which 
provide the basis for this study. It has been pointed out that 
the Nikantu works were not just grammatical in character 
but had literary character of theirown. The three appendices 
to his article enumerate the details of Nikangtu works in Tamil 
and should be prized by workers in this field. 


The article on Yacotara kaviyam (யசோதர காவியம்‌) 
which is to be considered as one of the short Kappiyams In 
Tamil, is based on a comparative analysis of the theme, and 
source of this work with works in Sanskrit which deal with the 
same story. The name of the author of this KAppiyam is not 
known. The contents reveal the Jaina leanings of the author. 
In the present study, the different cditions of this work, the 
structure of the story, the philosophical basis of the work and 
the stylistic features have been explained in detail. It will 
serve as a valuable reference to those who are engaged ina 
comparative study of Jaina literary works in Tamil. 


Our grateful thanks are due to all the authors who have 
contributed their articles to this compilation, to 
Mr. ட்‌, Alagapparasu and Mr. 8. R. Santharam who helped in 
printing the volume and the Novel Art Printers. 


நிகண்டுகள்‌: 


௪. வே. சுப்பிரமணியன்‌ 


நிகண்டு என்ற சொல்லுக்குப்‌ பொருள்‌ மிகத்‌ (oj களிவாக 
அறுதியிட முடியாதபோதும்‌, நிகண்டுகள்‌ பல சொற்களுக்குப்‌ 
பொருளும்‌ விளக்கமும்‌ அமைக்கின்றன. பல்வகையான சொற்‌ 
களின்‌ கோவையாக - பெயர்களின்‌ களஞ்யெமாக அமையும்‌ இவை,, 
இலக்கணத்‌ இலக்கியச்‌ செய்திகளும்‌ தந்து, இலக்கிய ஆக்கத்திற்கு 
உதவும்‌ களனாகவும்‌ காணப்படுகின்றன. (பன்ன) 

“நிகண்டு” என்ற சொல்லை, இடுகுறியாகக்‌ கருதும்‌ பாங்கு 
இறையனார்‌ களவியலில்‌ உண்டு:* 


“நூற்பெயர்‌ என்பது - நூலது பெயர்‌ என்றவாறு. நூல்‌ 
பெயர்‌ பெறுமிடத்துப்‌ பல விகற்பத்தாற்‌ பெயர்‌ பெறும்‌; 
என்னை செய்தானாற்‌ பெயர்‌ பெறுதலும்‌, செய்வித்‌ 
தானாற்‌ பெயர்‌ பெறுதலும்‌, இடுகுறியாற்‌ பெயர்‌ பெறு 


1. இறையனார்‌ அகப்பொருள்‌,(இருெல்வேலி,கழகம்‌, மே. 
1969) ப, 4. 


> தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


தலும்‌, அளவினாற்‌ பெயர்‌ பெறுதலும்‌, சிறப்பினால்‌ பெயர்‌ 
பெறுதலும்‌ என்க... இடுகுறியாற்‌ பெயர்‌ பெற்றன: 
நிகண்டு நூல்‌, கலைக்‌ கோட்டுத்‌ தண்டு என இவை”. 4 


ஆயின்‌, நன்னூல்‌ உரை, “கூட்டம்‌” எனும்‌ பொருள்‌ கொள்ள 
இடனளளிக்கின்றது என்பர்‌. 
“கூட்ட மெனினும்‌ நிகண்டெனினும்‌ ஓக்கும்‌ என்பது சங்கர 

.... நமச்சிவாயர்‌ நன்னூலுரையில்‌ (460) தரும்‌ குறிப்பு*?* 
3 

ம்‌ 

* வடமொழியகராதி, இதனைச்‌ சொற்றொகுதி எனப்‌ புரிந்து 
கொள்ள உதவுகின்றது. “சண்ட என்பது மணியைக்‌ குறிக்கும்‌ 
நிலையில்‌ அது எழுப்பும்‌ ஒலியடிப்படையில்‌ பேச்சுக்கு ஆகி, சொல்‌ 
லையும்‌ குறித்து அதன்‌ தொகுதிக்கும்‌ ஆகியிருக்கலாம்‌. 


ni- hanta (கற, to speak? cf ghanta, a bll), a collec- 
tion of words, Vocabulary). 


ni-ghapti. a glossary 
pi-ghagtu, a glossary, Name of several works” 


வடமொழியில்‌ பழமை வாய்ந்ததாகக்‌ கொள்ளப்படும்‌ 
“நிகண்டு” (Niஜக॥2ுa5) வேதச்சொற்களின்‌ தொகுதியாகவே 
இருந்தன... புலவர்களுக்குச்‌ சொற்தொகுதியளிக்கும்‌ நால்களாகக்‌ 
கோசங்கள்‌ (50585) அமைந்தன. நிகண்டுகள்‌ பொதுவாக ஒரு 
நூலிலுள்ள தெளிவு பெறாச்‌ சொற்களின்‌ பொருட்டெவிவை 
அளிக்கும்‌. இங்குப்‌ பெயர்ச்‌ சொற்களுடன்‌ கூட வினைச்‌ சொற்‌ 
களும்‌ காணப்படும்‌.கோசங்களில்‌ பெயர்ச்‌ சொற்கள்‌ மாத்திரமே. 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. . 

வடமொழி *வேதாங்கம்‌” அறுள்‌ ஒன்றாக “நிகண்டு? அமை 
வதைத்‌ தமிழ்‌ £நிகண்டு' களே சுட்டுகின்றன. 


ஆறங்க மந்திரத்தோ டாகும்‌ வியாகரணந்‌ 
தேறு நிகண்டுடன்‌ சந்தோபிசிதங்‌ - கூறு 


2 மூ. அருணாசலம்‌, தமிழிலக்கிய வரலாறு-9ஆம்‌ நூற்‌ 
றாண்டு (காந்தி வித்தியாலயம்‌, 1975) பாகம்‌ 1, ப, 85 

3. Sir. Monier Williams, 4 Sanskrit English Dictionary, 
(Oxford, Reprint, 1974). P. 545, 


நிகண்டுகள்‌ 


நிருத்தமே சோதிடங்‌ கணிச்சயித்துக்‌ கொண்டு 
திருத்தமுறச்‌ சொன்னார்‌ தெளிந்து 
(உரிச்சொல்‌ நிகண்டு 12. 15), 


ட ள்‌ யில்‌, தமி i ரியர்‌ சுற்‌ 

இதன்‌ அடிப்படையில்‌, த மகராதின்கனல்‌ அ பயர்‌ சுந்தர 
சண்முகனார்‌, ஒரு சாரார்‌ கொள்சையாக இதனைக்‌ குறிப்பிடு 
இன்றார்‌. 


“அப்பகுதியில்‌ _ (நிகண்டு), சொற்பொருள்‌ விளக்கம்‌ 
செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி சொல்லுக்குப்‌ பொருள்‌ 
கூறும்‌ தனி நூல்களும்‌ நிகண்டு என வடகோழியில்‌ அழைக்‌ 
கப்பட்டன... இந்த நிகண்டு என்ற பெயரும்‌ தமிழ்‌ மொழிக்‌ 
குத்‌ தொத்திக்‌ கொண்டது. சொற்பொருள்‌ கூறத்‌ 
தொடங்கிய தமிழ்‌ நூல்களெல்லாம்‌ நிகண்டு என்னும்‌ 
பொதுப்‌ பெயரால்‌ அழைக்கப்பட்டன? !* 

வின்சுலோ அகராதியின்‌ அடிப்படையில்‌, தமிழ்ப்‌ பேரகராதி, 

உண்மை, நிச்சயம்‌ என்ற பொருள்களை இச்‌ சொற்குத்‌ 
தருகின்றது. 

நிகண்டு - 5, நிச்சயம்‌ 

நிகண்டாயிருத்‌தல்‌ - உண்மையாதல்‌ 

நிகண்டாய்ச்‌ சொல்லுதல்‌ - உண்மை கூறுதல்‌? 

என்வே மொழியில்‌ உண்மையாக, உறுதியாக வழங்கும்‌ 

சொற்பட்டியல்‌ நிலை கருதப்பட வாய்ப்பு அமைகின்றது. 


அன்றியும்‌ இதனைத்‌ தமிழ்ச்‌ சொல்லாகக்‌ கொண்டு, “நீண்ட” 
என்ற அடிப்படைச்‌ சொல்லின்‌ வேறுவ.டவமாகக்‌ கருதிக்‌ கூறுவர்‌, 


“சொற்களின்‌ பட்டியல்‌ நீளமாகத்‌ தரப்பட்டிருத்தலின்‌ 
- அஃதாவது - சொற்களின்‌ பட்டியல்‌ நிகண்டு (மீண்டு) 
கொண்டு போதலின்‌ “நிகண்டு” எனும்‌ பெயர்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கலாம்‌'** 


4. சுந்தர சண்முகனார்‌, தமிழ்‌ அகரசதிக்கலை, (இருநெல்‌ 
வேலி, கழகம்‌, 1971) ப. 12. 


3. தமிழ்‌ லெக்சிசன்‌, (சென்னைப்பல்கலைக்கழகம்‌, 1963) 
தொகுதி 4, ப. 2239. 


6. தமிழ்‌ அகராதிக்கலை, ப. 13 


4 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


நிகண்டு என்ற சொல்‌, முதன்‌ முதல்‌, ஒன்பதாம்‌ நூற்‌ 
றாண்டில்‌, திவாகரத்தின்‌ உட்செய்தியாக, வடமொழிவேதரங்கச்‌ 
சார்பு காட்டி வருகின்றது”. இறையனார்‌ களவியல்‌ உரைக்‌ 
குறிப்பும்‌ ஒத்த காலத்ததாகலாம்‌. ஆயின்‌ நிகண்டு நூலுக்கு 
“நிகண்டு? என்றி பெயர்‌ அமைதல்‌ “நிகண்டு சூடாமணி”, 
“அகராதி நிகண்டு எனப்‌ பதினாறாம்‌ நூற்றாண்டளவிலேயே 
காணப்படுகின்றது. 


மன்னிய நிகண்டு சூடாமணி யென ஒன்று சொல்வன்‌ 
(பாயிரம்‌.) 


அகராதி நிகண்‌ மென 
ஓதினன்‌ யாவரும்‌ உணர்ந்திட நினைத்தே... 
பாயிரம்‌.) 
, ்‌ தம்‌ 
சொற்றொகுதிகளைப்‌ பட்டியல்‌ செய்து தரும்‌ தோக்கம்‌ பலப்‌ 
படுத்தும்‌ இந்‌ நிகண்டுகளின்‌ வரலாறும்‌ திறனாய்வும்‌ கோட்பாடும்‌ 
அவற்றைத்‌ தெளிவாகப்‌ புரிந்துகொள்ள உதவும்‌ எனலாம்‌. 


1. வரலாறு 


முதல்‌ நிகண்டாக, ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ சேந்தன்‌ 
இவாகாம்‌ அமையினும்‌, இத்‌ துறையின்‌ தோற்றம்‌ தொல்காப்பியம்‌ 
போன்ற முற்காலப்‌ பண்டை. நூல்களிலும்‌, வளர்ச்சி பல்வகை 
நிகண்டுகள்‌ வாயிலாகத்‌ தற்கால அகராதியிலும்‌ காணப்படு 
கின்றன எனக்‌ காட்டுகின்றனர்‌, 


குற்கால அகராதியின்‌ தோற்றத்தைத்‌ தொல்காப்பிய உரியி 
யலில்‌ காணுவது ஏற்புடைத்து எனினும்‌, நிகண்டுகளைப்‌ 
பொறுத்தவரை அவ்வொரு இயல்‌ மட்டுமே தோற்றக்‌ களன்‌ 
எனக்‌ கூறுதற்கில்லை. வினை, பெயர்‌, இடை எனும்‌ சொற்‌ 
களுக்கு நிலைக்களனாய்‌ அமையும்‌ உரிச்சொற்களுக்குப்‌ பொருள்‌ 
கூறும்‌ நிலையில்‌ தொகுத்து அமைத்தத்‌ தொல்காப்பிய உரியியல்‌ 
நிலை பின்பு நிகண்டுகளில்‌ மாறுபடுகின்றது. மொழியாய்வு (ம்‌) 
செய்யும்‌ இலக்கணங்களூடன்‌ சொல்லாய்வுக்கு முதன்மை 
கொடுத்து இயலும்‌ நிகண்டுகளை உடன்‌ வைத்துல்‌ கருதுவது 
காணப்படுகின்றது. அதற்கேற்ப, இவை கடின - உரிச்‌ சொற்‌ 


7. தள்‌ திவாகரம்‌, (திருநெல்வேலி, கழகம்‌, 1958) 


நிசண்டுகள்‌ 5 


களுடன்‌ நின்று விடாது, பெயர்களுக்குப்‌ பெருமிடமளித்தும்‌, பல்‌ 
வகைப்‌ பொருட்‌ பெயர்களைப்‌ பட்டியல்‌ செய்தும்‌, இடைச்‌ சொற்‌ 
களையும்‌, வினையடிப்படை வடிவங்களையும்‌ தந்தும்‌ அமை 
இன்றன. இந்நிலையில்‌, இவற்றைத்‌ தொல்காப்பியத்துடல்‌ 
வைத்து நினைத்தால்‌, அதன்‌ மரபியல்‌, உவமவியல்‌, அகப்புறத்‌ 
இணையியல்‌, இடையியல்‌.. போன்ற பலவற்றின்‌ சார்பும்‌ 
சாயலும்‌ வெளிப்படுகின்றன. 


உரியியலின்‌ தொடர்ச்சியாகச்‌ சொல்லுக்குப்‌ பொருள்‌ கூறும்‌ 
“ஒரு சொல்‌ பல்பொருள்‌ தொகுதி” ஒன்றே அமைய, பிற, வேறு 
குன்மைத்‌ தொடர்பு காட்டுகின்றன. தெய்வம்‌, மக்கள்‌, விலங்கு, 
புள்‌ என வரும்‌ பெயர்த்‌ தொகுதிகள்‌ தொல்காப்பிய அகத்‌ 
இணையின்‌ *கருப்பொருள்‌” விளக்கச்‌ சார்பு - விரிவுத்‌ தன்மை 
கொள்கின்றன, தெய்வம்‌, உணா, மா, மரம்‌, புள்‌, பறை, 
செய்தி, யாழ்‌ எனத்‌ தொல்காப்பியம்‌ கூறுவதுடன்‌ பிற்காலத்தார்‌ 
இணைக்கும்‌ தலைமக்கள்‌, பொதுமக்கள்‌, ஊர்‌, நீர்‌, மலர்‌, பண்‌ 
என்பனவற்றையும்‌ பற்றிய எண்ணங்கள்‌ பிறிதொரு அணுகுமுறை 
யில்‌ இங்குத்‌ தரப்படுகின்றன. தொல்காப்பியக்‌ கருப்பொருள்‌ 
பட்டியல்‌ “தெய்வம்‌” எனத்‌ தொடங்குவதற்‌ கேற்ப, நிகண்டு 
களும்‌ பெரும்பாலும்‌ தெய்வப்‌ பெயர்த்‌ தொகுதியுடன்‌ 
தொடங்கல்‌ கவனிக்கத்‌ தக்கது. 

அத்துடன்‌ உவமை உருபுகளின்‌ பட்டியல்‌, அணிகளின்‌ 
பட்டியல்‌, சித்திர கவிப்‌ பட்டியல்‌, நாற்பா வினப்‌ பெயர்கள்‌, 
வேற்றுமையுருபுகள்‌, ஒலிக்குறிப்புகள்‌, முன்னிலை யசைச்‌ சொற்‌ 
கள்‌... போன்ற பல தொல்காப்பியப்‌ பொருளதிகார, சொல்லதி 
காரப்‌ பிற பகுதிகளையும்‌, யாப்புப்‌ பாட்டியல்‌ அணி நூல்களை 
யும்‌, சார்பு கொள்கின்றன என்பது வெளிப்படை. 

எனவே, இன்ன சொல்லுக்கு இன்ன அல்லது இன்னின்ன 
பொருண்மை உரியது என வரையறுத்தல்‌; இப்‌ பொருளுக்கு 
இன்ன அல்ல இன்னின்ன சொல்‌ உரிமை என உணர்த்துதல்‌ - 
எனவும்‌, “இவற்றை விளக்கலாம்‌. இதனால்தான்‌ போலும்‌, 
“உரிச்சொல்‌” எனக்‌ கூறப்பட்டு வந்த நூல்கள்‌, பின்பு “நிகண்டு” 
என்ற பெயரையும்‌ ஏற்றமைகன்றன. 

தஞ்சை சரசுவதிமகால்‌, மொழிபெயர்ப்புடன்‌ வெளியிட்‌ டுள்ள 
யாஸ்கரின்‌ நிருக்தம்‌ (1973), முதல்‌ நூலாக *நிகண்டைக்‌ 
கொண்டு சொற்பொருள்‌ விளக்கம்‌ தருகின்றது. இந்‌ நிகண்‌ 
டெனும்‌ முதல்‌ நூல்‌, ஐந்து அத்தியாயங்களில்‌ ஒரு பொருளுள்ள 


6 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பல பெயர்ச்‌ சொல்லையும்‌ பல பொருளுள்ள சொற்களையும்‌, 
தேவதைகளின்‌ பெயரையும்‌ தருகின்ற செய்தியும்‌. கி.மு. 5-ஆம்‌ 
நூற்றாண்டுக்கு உரியதான யாஸ்கரின்‌ நூல்‌ பற்றிய எண்ணமும்‌, 
தமிழ்‌ நிகண்டுகளின்‌ தோற்றத்தை வடமொழிச்‌ சார்புடனும்‌ 
கருகு உதவுகின்றன. 


நிகண்டு என்பது இத்தகை பல்வகைச்‌ சொல்‌ தொகுதி என்ப 
தால்‌ தான்‌ போலும்‌, மொழித்துறையில்‌ மட்டுமன்றி, மருத்‌ 
துவம்‌, வானியல்‌ போன்று பிற துறைகளிலும்‌ நிகண்கெள்‌ காணப்‌ 
படுகின்றன (பட்டியல்‌ பார்க்கி. இன்று பல துறைகளிலும்‌ வரும்‌ 
கலைச்சொல்‌ அகராதிகள்‌ (Technical glossary), வரையறுக்கப்‌ 
பட்ட சொல்லகராதிகளாக அமைவது போன்ற ஒரு நிலையை 
இங்குக்‌ கருதலாம்‌. 

இதனால்‌ நிகண்டு எனப்‌ பெயர்‌ பெறாத முன்‌ நூல்களும்‌, 
உரிச்சொல்‌ எனக்‌ குறிக்கப்பட்ட சில நூல்களும்‌, நிகண்டு எனப்‌ 
பெயர்‌ பெற்ற நூற்களிலும்‌ அனைத்தும்‌ அன்றி ஒரு சிலவும்‌, 
நிகண்டு எனப்‌ பெயர்‌ பெறாது அகராதி எனப்பட்ட. சில நூல்‌ 
சளும்‌, நிகண்டுச்‌ செய்திகளைத்‌ தருதல்‌ புலப்படுகின்றது. பிற 
செய்திகளை முதன்மையாகக்‌ கூறும்‌ நூல்களிலும்‌ ஒரு சில 
நிகண்டுச்‌ செய்திகட்கு இடம்‌ அளிப்பதனைப்‌ பிரபந்தத்‌ திரட்டு, 
பிரபந்த தீபிகை, இரத்தினச்‌ சுருக்கம்‌ போன்றன காட்டுகின்றன. 

மொழி நிகண்டுகளாகி, இங்குக்‌ கோட்பாடுகள்‌ காணக்‌ 
களனாக அமைபவை (பட்டியல்‌ பார்க்க) தனிக்‌ காரணப்‌ பெயர்‌ 
பெறுவதுடன்‌, பொதுப்‌ பொருள்‌ பற்றி, உரிச்சொல்‌, நிகண்டு, 
தபம்‌, இியிகை, விளக்கம்‌, அபிதானம்‌, அகராதி, போன்ற 
பெயர்களைத்‌ தாங்குகின்றன. மொழிக்கு உரிய சொற்கள்‌, 
அவற்றின்‌ நீண்ட தொகுதிப்‌ பட்டியல்கள்‌, தெளிவுபட 
மொழிதல்‌, பெயரும்‌ பொருளும்‌, அகரவரிசை நிலை, போன்ற 
நிலைகள்‌ இப்‌ பெயர்க்‌ காரண அடிப்படையாகின்றன. 


இந்நிகண்டுகள்‌ மொழியும்‌ பொருளைப்‌ பலவாறாகப்பகுத்துக்‌ 
கூறும்‌ முயற்சி அமைகின்றது. மூன்று பெரும்‌ பிரிவாகப்‌ பகுத்து, 
. ஒருபொருள்‌ பல்பெயர்த்‌ தொகுதி என்றும்‌, ஒருசொல்‌ பல்பொருள்‌ 
பெயர்த்‌ தொகுதி என்றும்‌, பல்‌ பொருட்‌ கூட்டத்து ஒரு பெயர்த்‌ 
தொகுதி என்றும்‌ அமைப்பர்‌ (தமிழ்‌ அகராதிக்கலை). இம்மூன்று 
பகுதிகளும்‌ அமைதல்‌ எனும்‌ பாங்கு தொடக்ககால நிகண்டுஃளில்‌ 


நிகண்டுகள்‌ 7 


அமையினும்‌, பிற்காலத்து, ஒன்றும்‌, இரண்டும்‌ கூறி, அமையும்‌ 
“நூல்களும்‌ காணப்படுகின்றன. சதுரகராதி போன்றன இவற்‌ 
னுடன்‌, தொடையகராதியையும்‌ சேர்ப்பதால்‌, நால்வகைப்‌ 
பொருட்பாகுபாடு கருதலாம்‌ எனினும்‌, எதுகையடிப்படையில்‌ 
சொற்களை நிறுத்திப்‌ பொருள்‌ கூறும்‌, “ஒரு சொல்‌ பல்பொருள்‌ 
பெயர்த்‌ தொகுதியின்‌” செவ்வை வடிவமாக இதனைக்‌ கொண்டு 
அடக்கல்‌ சாலும்‌. 

. மூன்று பொருண்மைப்‌ பகுப்புச்‌ செய்திகளையும்‌ பல்நிலையில்‌ 
உள்ளடக்கெனவாக, இவாகாம்‌, பீங்கலம்‌, சூடாமணி, உரிச்‌ 
சொல்‌, யாரதீத்பம்‌, ஆயென அமைகின்றன. சதுரகராதி போன்றன 
வற்றையும்‌ இங்குக்‌ கருதலாம்‌. 

்‌ மூன்றாவதான தொகைப்‌ பகுதிச்‌ செய்தி யொழியப்‌ பிற 
விரண்டையும்‌ தருவனவாக, கயாதரம்‌, ஆரிய நிகண்டு (இதன்‌ 
எட்டுப்‌ பகுதியே கிடைக்கின்றன), யொதிகை நீகண்டு (பத்தாவது 
தொகுதி மகர எதுகைத்‌ தொடக்கம்‌ வரையே கிடைக்கிறது) 
ஆகியன அமைகின்றன. . 

இவ்வாறு, மூன்றும்‌ இரண்டும்‌ பொருட்பாகுபாடின்றி, 
ஒன்றனை மட்டுமே தருவனவும்‌ உள அவையும்‌ மூன்று வகையாக 
அமைய வாய்ப்புக்‌ காட்டுகின்றன. 

முதல்‌ வகையான பெயர்த்‌ தொகுதியாக மட்டும்‌ காணப்‌ 
படுவன, உதெ சூடாமணி நிகண்டு, நாம$ப நிகண்டு போன்றன. 

இரண்டாம்‌ பகுப்பான பொருட்தொகுதியாகக்‌ காணப்‌ 
படுவன, அகராதி நிகண்டு, அரும்பொருள்‌ விளக்க நிகண்டு, 
வேதூரியார்‌ சூடாமணி நிகண்டு, நாநார்த்த நீபிகை முதலியன. 
பொதிகை நிகண்டின்‌ இரண்டாம்‌ பகுதியையும்‌ இங்குக்‌ கருத 
லாம்‌. 


தொகைப்‌ பகுதியொன்றையே தருவனவாக, போருள்‌ 
தொகை நிகண்டு இடைக்கன்றது தற்காலத்துத்‌ தொகையக 
ராதியையும்‌ இதன்‌ வளர்ச்சி நிலையில்‌ இங்குக்‌ கருதலாம்‌. 

இவ்வாறு இந்‌ நிகண்டு நூல்களின்‌ கூறுபொருளைப்‌ பார்க்கும்‌ 
போது ஒரு காலக்கோட்பாடு புலனாகின்றது. ஒரே நூல்‌ கூறிய 
பொருட்பன்மை, காலப்போக்கில்‌ தனித்தனி நூலாக விரிந்து 


8. பொருள்‌ தொகை நிகண்டு, பதி. சு. ௮. இராமசாமிப்‌ 
புலவர்‌. (திருநெல்வேலி, கழகம்‌, 1959), ்‌ 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


வளரும்‌ என்பது அது. தொல்காப்பியப்‌ பொருளதிகாரச்‌ செய்தி 
கள்‌, பின்பு தனித்தனித்‌ துறைகளாக, அகப்பொருள்‌, புறப்‌ 
பொருள்‌, களவியல்‌, யாப்பிலக்கணம்‌, அணியிலக்கணம்‌, என 
வளர்த்து பிரிந்த நிலையையும்‌ இங்குக்‌ கருதலாம்‌. 

இவற்றை எல்லாம்‌ நோக்கும்போது, நிகண்டுகளின்‌ முதற்‌ 
பகுதிகளே (10) பொருட்பன்மையும்‌, பெருக்கும்‌, வகை வேறு 
பாடும்‌, அமைப்புச்‌ செறிவும்‌ கொள்வது புலப்படுகின்றது. பின்‌ 
இரு பகுதிகள்‌ பெரும்பாலும்‌ இத்தகு எண்ணப்‌ பன்மை கொள்‌ 
ளாது, ல பொதுநிலைகட்கும்‌ வரையறைகட்கும்‌ உட்பட்டு 
நிற்றல்‌ புலனாகின்றது. அகராதித்‌ துறையின்‌ வரம்புக்‌ குட்பட்ட 
வளர்ச்சி காரணமாகப்‌ பின்னிரு தொகுதிகளில்‌ ஏற்பட்ட இவ்‌ 
வமைப்புத்‌ திட்டம்‌ பெயர்த்‌ தொகுதிகளாக அமைந்ததால்‌ முன்‌ 
பகுதியில்‌ வரப்‌ பொருட்பன்மை வாய்ப்பளிக்கவில்லை எனலாம்‌, 
எனினும்‌ தற்காலத்தின்‌ துறைச்‌ சொற்றொகுதிகள்‌ (01௦5887185) 
அசர வரிசையில்‌ வளர்ந்த காரணம்பற்றி இதுவும்‌ அமைப்புக்குட்‌ 
பட்டு வரலாம்‌. ஆயின்‌ இர்நூற்றாண்டு இதனை வளர்ச்சியுடன்‌ 
தராது ஓதுக்கி கமைந்துவிட்டதாகவே தோன்றுகிறது. 


நாடீடப நீகண்டு, உ௫த-சூடாமணி ஆயெ இரு நூல்கள்‌ ஒழிய 
பிறவற்றை, பொருள்‌ - அமைப்பு அடிப்படையில்‌ எதிர்ப்பக்கத்தில்‌ 
கண்ட விதமாக அடக்கிக்‌ காட்டலாம்‌. 


நிசண்டுகள்‌ 9 


நிகண்டு 
| 


| i | 
1 (1-10) 1 (11) TT (12) 

ஒருபொருள்‌ ஒருசொல்‌ பல்‌ பல்‌ பொருள்‌ 
பல்பெயர்‌ பொருள்‌ (பெயரக கூட்டத்துஒரு 

(பொருளகராதி ராஇ,தொடையக பெயர்‌ 
Synonyms} ராதி Homonyms) (தொகையக 
| rr Group 

தத்‌ 2 4 names) 

பொருள்‌ செயல்‌ பண்பு ௮, முறையின்மை 1. மோனை 
ஆ. மோனை(அக (அகராதி) 


| | ஒலி ராதி, உயிர்‌ வரிசை) 2. எண்‌ 
உயர்‌ அல்‌ இ. எதுகை (அக 
இணை றிணை ராதி, மெய்வரிசை) 
|] 
தேவர்‌ மக்கள்‌ | 


| | 
இயற்கை செயற்கை 


1 
இயங்கு இயங்கா 
| 


] | 
மா மரம்‌ இடம்‌ 


| 
| | | 
டது (நீர்‌) (வெளி) 


விலங்கு 

ஊர்வன 
நீர்‌ புள்‌ 
வாழ்வன 


இப்‌ பொருட்பாகுபாடு, நிகண்டுகளின்‌ நுவல்பொருள்‌ பற்றிய 
எண்ணத்‌ தெளிவை வழங்க உதவுகின்றது. ஏற்கெனவே முன்‌ 
சுட்டிய விதமாக, முன்‌ நூல்‌ - இலக்கணப்‌ பொருட்கள்‌, அதாவது 
கருப்பொருள்‌, சொல்லிலக்கணச்‌ செய்திகள்‌ போன்றன உட்படும்‌ 
இடம்‌ - சூழல்‌ உணரவும்‌ இது துணையாகலாம்‌. 


நாமதீப நிகண்டு முதற்‌ பகுதியில்‌ அடங்கும்‌ மரபுப்‌ 
பொருண்மையையே தந்தாலும்‌, இயல்பகுப்பு முறையில்‌ புதுமை 
கொள்கின்றது. இதன்‌ பொருட்பகுப்பை அடுத்தபக்கத்தில்‌ கண்ட 
விதமாகவிளக்குகன்றனர்‌ (முன்னுரை,ப.5, வையாபுரிப்‌ பிள்ளை). 


10 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பொருள்‌ 
த 
a 
குணி குணம்‌ 
1 ] 


பகவத்‌ அஃறிணை உயிர்பொருட்‌ .உயிரில்பொருட்‌ 
குணம்‌ | குணம்‌ 


ட] | 
தெய்வம்‌ மானிடம்‌ 
| எக்கு த்‌ ன! 
உயிர்ப்பொருள்‌ உயிரில்‌ மனம்‌ வாக்கு செயல்‌ 
்‌ ருள்‌ ்‌ 
ன ன ஒதி 
விலங்கு புள்‌ ஊர்வன நீர்‌ 
வாழ்வன | | | | . | 
இயற்‌ செயற்‌ இடம்‌ காலம்‌ சினை 
தாவரம்கை கை 


முன்‌ நூல்களில்‌ பெரும்பாலும்‌ பத்துத்‌ தொகுதியாகப்‌ பல்வேறு 
விதமாக அடக்கப்பட்ட பொருள்‌ (பட்டியல்‌ பார்க்க) இங்கு 
இவ்வாறு அமைகின்றது. இதுபோலவே, உரிதசூடாமணி 
நிகண்டும்‌ பொருண்மையிலும்‌ பகுப்பிலும்‌ வேறுபாடு காட்டுதல்‌ 
நிகண்டு வரலாற்றின்‌ வேறுபட்ட வளர்ச்சி நிலையாகக்‌ கருதத்‌ 
தக்கது. 


பதினெட்டுப்‌ பருதிகளாலமையும்‌ இவ்வுதெசூட மணி 
நீகண்டு, முதல்‌ மூன்று பகுதிகளில்‌ மட்டும்‌ முன்‌ நிசண்டுகளின்‌ 
தொடக்கச்‌ செய்திகளைக்‌ கொள்கின்றது. தேவசரித்திரத்‌ 
தொகுப்பு, வருணாச்சிரம வொழுக்கத்‌ தொகுப்பு, இராச சின்னத்‌ 
கொகுப்பு என்பன இவ்வாறு தேவ - மக்கள்‌ தொடர்புச்‌ செய்தி 
களைத்‌ தருகின்றன. ஆயின்‌, தொடர்ந்து வரும்‌ பிற பகுதிகள்‌ 
அனைத்தும்‌, அகப்பொருட்‌ செய்தியும்‌, உடலுறுப்புகட்கேற்ற 
உவமைகளும்‌ தருவதால்‌, இரத்தினச்‌ சருக்கம்‌, உவமான சங்‌ 
கிரகம்‌ போன்ற நூற்பொருட்‌ சார்பு கொள்கின்றன. பதினெட்டா 
வதின்‌ ஒழிபின்‌ கண்‌ சலதொகைப்‌ பொருளும்‌ பிறவும்‌ இடம்‌ பெறு 
இன்றன. i 


முந்தைய நரல்கள்‌ போன்ற சொற்றொகுஇகளாவன்றி, சில 
செய்திகளைச்‌ சுருக்கியும்‌, பிற செய்திகளை விரித்தும்‌, புதுச்‌ 
செய்திகளைப்‌ புகுத்தியும்‌ அமைத்து “நிகண்டு” எனவே பெயர்‌ 


நிகண்டுகள்‌ 11 


சுட்டும்‌ நிலையில்‌ இதனை ஒரு மாறுபட்ட வளர்ச்சிப்‌ படிநிலை 
யாசக்‌ கொள்ளலாம்‌. நிகண்டு வரலாற்றின்‌ ஒரு திருப்பமாகவும்‌ 
இது கருதத்‌ தக்கது. இதனைக்‌ கீழ்க்கண்டவாறு பொருள்‌ 
விளக்கம்‌ செய்யலாம்‌, 


ரத்‌ (உச) 


| | 
பொது புது 


ன்ப கை 
[] 


i i i 
பெயர்‌ தொகை காமன்‌ அகப்பொருள்‌ 


| | | 


| 
தேவர்‌ மக்கள்‌ ஆண்‌-பெண்‌ முப்பொருள்‌ 


7 ந த அப்‌ நர ன்‌ 

நஜ ட 1 1 
வருணாச்‌ இராச பருவம்‌ புணர்தல்‌ உவமை முதல்‌ ௧௬ உரி 
சிரமம்‌ சின்னம்‌ | 


| | 
அலங்‌ பாதாதி 
காரம்‌ கேசம்‌ 


நட ம அயி 
மணம்‌ கூட்டம்‌ பிரிவு விரகம்‌ 
| | 
(தது விரகப்‌ பெண்ணின்‌ 
ர } ப்கை 
புணர்ச்சி புணர்தற்குரிய 
வகை வகை 
எனவே, நிகண்டுகளின்‌ இவ்‌ வரலாற்றைக்‌ காணும்போது, 
அலை கோட்பாடுகள்‌ காணச்‌ சளனாகும்‌ தன்மையும்‌, திறனாய்‌ 
வுக்கு இடனாதலும்‌ காண முடிகின்றது 


11. இறனாய்வு 
இலக்கிய - மொழிக்‌ கல்வியில்‌ நிகண்டுகளின்‌ இடம்‌, தேவை, 
பயன்‌, நோக்கம்‌ போன்றனவும்‌, கோட்பாட்டு அணுகுமுறைக்கு 
முன்‌ கருதற்குரியனவாம்‌ அவை தந்த ஆக்கம்‌, அவை இன்று 
இன்மையால்‌ உள்ள இழப்பு, என்பனவும்‌ திறனாயத்‌ தக்கன. 
நிகண்டுகளின்‌ அமைப்பிலும்‌, பொருளிலும்‌ உள்ள நிறை-குறை 
களும்‌ கருதி யணுகத்‌ தக்கன; 


12 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


சொற்‌ றொகுதிகளாக அமையும்‌ நிகண்டுகள்‌ மொழியின்‌ 
சொல்‌ வளமையை (V௦௦கbப]lary) தெளிவுபடுத்துவனவாகையால்‌, 
காலந்தோறுமுள்ள மொழிவளம்‌, பிறமொழிச்‌ சொற்கலப்பு 
போன்றவற்றை அறிய உதவுகின்றன. உடனடிப்‌ பார்வைக்கு 
(Ready reference) இவை இன்றைய கண்ணோட்டத்தில்‌ 
உதவுவன அல்லவெனினும்‌ இலக்கிய அக்கத்தில்‌, மொழிக்‌ கல்வி 
யில்‌ ஈடுபடும்‌ புலவனுக்கு - கவிஞனுக்கு இது சொற்களஞ்சியக்‌ 
கையேடாட உதவும்‌ எனல்‌ பொருந்தும்‌. ஒரு நிகண்டுடன்‌ 
அமைந்துவிடாது பல நிகண்டுகள்‌ தோன்றியுள்ளமையால்‌ காலத்‌ 
இன்‌ தேவைக்கு ஏற்பவும்‌, படைத்த ஆசிரியரின்‌ தனித்த நோக்க 
நிறைவேற்றத்திற்கு ஏற்பவும்‌ பல இணைவுகளும்‌ விரிவுகளும்‌ ஏற்‌ 
படுகின்றன எனலாம்‌. 

கருப்பொருட்கள்‌ அக இலக்கியத்தில்‌ பின்புலப்‌ பொருட்‌ 
கூறாக அமைதல்‌ தேவை என்பது பற்றி, பூ, மரம்‌, புள்‌, விலங்கு .. 
எனப்‌ பெயர்கள்‌ பட்டியல்‌ பொருந்துகன்றன எனலாம்‌. 


காப்பிய உறுப்பாகப்‌ பட்டியல்‌ (கவித) வருவதும்‌, 
சலப்பதிகமசாம்‌ அருகன்‌ பெயர்கள்‌ பலவற்றைப்‌ பட்டியலாக்கித்‌ 
தரும்‌ சூழலும்‌ (10. 176-189) போன்றன. இத்தகு பட்டியல்களைத்‌ 
தொகுத்த அமைத்துத்‌ தரும்‌ நோக்கை ஏற்படுத்‌ இயிருக்கலாம்‌. 


தூது போன்ற இலக்கியங்களில்‌, தூதுப்‌ பொருளின்‌ பல 
பெயர்கள்‌ பொருட்‌ பொருத்தத்துடன்‌ ஆளப்படல்‌ வேண்டும்‌ 
என்ற காலத்‌ தேவைபற்றியும்‌ இவை உருவாகியிருக்கலாம்‌, 


ஒரே சொல்லை மீண்டும்‌ மீண்டும்‌ ஆள்வதால்‌ வரும்‌ சலிப்புத்‌ 
தவிர்க்க, ஒத்த பல சொற்களைப்‌ பட்டியல்‌ செய்து அளித்து 
இலக்கிய ஆக்கத்தில்‌ ஈடுபடுபவர்க்கு உதவும்‌ நிலையும்‌ இங்குப்‌ 
புலப்படுவதாகக்‌ கொள்ளலாம்‌. 


இலக்கிய ஆக்கத்திற்கும்‌ அக்குவோனுக்கும்‌ மட்டுமன்றி, 
கற்பவனுக்கும்‌ பொருட்டெளிவு தந்து உதவும்‌ இன்றியமையா 
நிலையும்‌ இவை கொள்கின்றன. சொல்லும்‌ சொல்லாய்வும்‌ 
மொழிக்கும்‌ இலக்கியத்திற்கும்‌ அடிப்படையாக அமைவதும்‌ 
இங்குக்‌ கருதத்‌ தக்கது. 

இலக்கியத்திற்கு வேண்டிய, இலக்கியத்தில்‌ அமைகின்ற பல 
பெயர்ச்சொற்களைத்‌ தருவதுடன்‌. ஓலிக்குறிப்புச்‌ சொற்கள்‌, 
அசைநிலைகள்‌, முன்னிலை அசைச்‌ சொற்கள்‌, சாரியைகள்‌: 


நிகண்டுகள்‌ 15 


உவமை உருபுகள்‌ போன்றனவும்‌ அமைதல்‌, மொழிநடை பற்றிய 
எண்ணங்கள்‌ தெளிவு பெறவும்‌, உத்தியாட்சி வாய்ப்புப்‌ பெறவும்‌ 
இடனளிக்கின்றன எனலாம்‌. இலக்கிய மொழி நோக்கில்‌, இயற்‌ 
சொல்‌ மட்டுமின்றித்‌ திரிசொல்‌, வடசொல்‌ என்பனவும்‌ விளக்கப்‌ 
படும்‌ நோக்கம்‌ அமைவ தாகவும்‌ கருத முடிகின்றது. 


வடசொற்களின்‌ மிகுதியான பட்டியல்‌ பயிற்சி இருவகைச்‌ 
சொற்களையும்‌ இணைக்கும்‌, விரவும்‌ முயற்சியின்‌ - மணிப்பிர 
வாள நடை அல்லது இயல்பின்‌ வெளிப்பாடாகவும்‌ கருதத்தக்கது. 


சொற்பொருள்‌, ஆழமும்‌ நுட்பமும்‌ கொள்ளும்‌ நிலையில்‌, 
நுண்ணிய பொருள்‌ வேறுபாடு தருகின்ற ஒத்த சொற்கள்‌ பற்றிய 
எண்ணம்‌ உதவுகின்றது. சொல்லமைப்பாலும்‌ கூறுமுறையாலும்‌ 
தொனியும்‌, பொருள்‌ வேறுபாடும்‌, குறிப்புப்‌ பொருளும்‌ தரும்‌ 
நிலைக்கு இவை துணைபோகின்றன. இரட்டுற மொழியும்‌ 
சிலேடையும்‌, மறைவாகப்‌ புலப்படுத்தும்‌ அங்கதமும்‌, புகழ்வது 
போல்‌ பழித்தல்‌ - பழிப்பதுபோல்‌ புகழ்தல்‌ போன்ற நிலைகளும்‌ 
இங்குக்‌ கருதத்‌ தக்கன. சொல்லும்‌ பொருளுமே இவ்வகை 
அமைப்புகளை எல்லாம்‌ தருவதால்‌ அவை வரும்‌ நிகண்டுகள்‌ 
இன்றியமையா இடம்‌ கொள்கின்றன எனலாம்‌. 


பல நரல்களில்‌ பிரிந்து விரிந்து கிடக்கும்‌ இலக்கிய ஆக்க உதவு 
செய்திகளைத்‌ தொகுத்து ஒரிடத்தில்‌ தரும்‌ நோக்குடைய 
வாகவும்‌ இவற்றை நினைக்கலாம்‌. அணி, யாப்பு, பாட்டியல்‌ 
தொடர்பான செய்திகள்‌ சொற்சளஞ்சியங்களான நிகண்டில்‌ 
அமைதல்‌ இவ்‌ எண்ணத்தை அளிக்கின்றன. 

நிகண்டுகள்‌ தோன்றி வளர்ந்த காலம்‌, சமய எழுச்சிக்‌ 
காலத்தை ஒட்டியதாகத்‌ தோன்றுகின்றமையால்‌, இறை 
முதன்மை, புராணப்‌ போற்றுதல்‌ என்பன பற்றி, தெய்வப்‌ 
பெயர்த்‌ தொகுதி முன்‌ அமைதல்‌ காணப்பட்டுக்‌ காலக்‌ கோட்‌ 
பாட்டையும்‌ உணர்த்துகின்றன. மதம்‌ போற்றியமை, முனிவர்‌- 
சமயத்தோர்க்கு மக்களில்‌ முதன்மையிடம்‌ அளித்தமை என்பன 
வும்‌ புலப்படுகின்றன. 


இலக்கியம்‌ தொடர்பான செய்திகள்‌ பெரும்பாலும்‌ ஒலி 
பற்றிய பெயர்த்‌ தொகுதியில்‌ வருவதால்‌, வாய்மொழியாக 
அமைந்த - வழங்கிய இலக்கிய நிை லயும்‌, செவிப்புலக்‌ கேள்வியாக 
அமைந்த கல்வி நிலையும்‌, பலர்‌ கேட்க அரங்கேற்றப்படும்‌ கால 
நிலையும்‌ எல்லாம்‌ புலனாவதாகக்‌ கொள்ளலாம்‌. 


18 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பாட்டியல்‌ இலக்கணம்‌ யாப்பிலிருந்து பிரிந்து தனித்து 
வளரும்‌ காலத்துக்கு முந்தியதாக இந்‌ நிகண்டுத்‌ தோற்றம்‌ 
அமைந்து, சில பாட்டியல்‌ செய்திக்கு விதை - இடன்‌ அளிக்‌ 
கின்றன. 

பலதுறை அறிவுச்‌ சொற்கள்‌ நிகண்டுகளில்‌ அமைவது சிறப்‌ 
பாகக்‌ குறிப்பிடத்‌ தக்கது நிகண்டுகள்‌ அகராதியாக மாறும்‌ 
போது, நோக்கம்‌ சுருங்குகன்றது. பலவகையான சொற்கள்‌ 
அமைவதில்லை. லெக்சிகன்‌ போன்ற சொற்களஞ்சியம்‌ மட்டுமே 
இவற்றை அடக்க முடிகின்றது. எனவே தற்கால அகராதிகள்‌ 
நிகண்டின்‌ ஒரு சிறு பகுதி மட்டுமே எனலாம்‌. 

நிகண்டுகளில்‌ சூடாமணி மிகவும்‌ செல்வாக்குடன்‌ 
அமைந்ததை அதன்‌ பல்‌ பதிப்புகள்‌ காட்டுகின்றன. அத்துடன்‌, 
அதன்‌ சொற்பொருட்‌ பகுதி, மிகவும்‌ பயன்பாடுடையதாக 
அமைந்ததை, அதன்‌ அடிப்படையில்‌ எழுந்த பல நூல்கள்‌ காட்டு 
கின்றன. 


இவ்வகையில்‌ வேதகிரி முதலியாரின்‌ வேதகிரியபர்‌ சூடாமணி 
நிகண்டு (அச்சு 1843) குறிப்பிடத்‌ தக்கது, சூடாமணியின்‌ 
பதினோராம்‌ தொகுதியான ஒருசொல்‌ பலபொருட்‌ டொகுதி 
இங்கு விரிவு பெறுகின்றது. சூடாமணியில்‌ 309 விருத்தமாக 
அமைத்த பகுதி இங்கு 583 விருத்தமாக வளர்ந்துள்ளது. 

இதன்‌ பிறிதொரு நிலையை, டி. அண்ணாசாமிப்‌ பிள்ளையின்‌ 
“ஒரு சோற யல பொருல்‌ விளக்கம்‌” (அச்சு 1850) தருகின்றது. 
முதற்‌ பகுதி சூடாமணியின்‌ 309 விருத்தங்களைத்‌ தர, இரண்டாம்‌ 
பகுதி, அதன்‌ சொற்களை உரைநடையில்‌ அகர வரிசையாக்கி, 
அகடு, அகப்பா, அகம்‌, அகலம்‌... எனக்‌ கொண்டு பொருள்‌ கூறு 
கின்றது. ம்‌ 

வடமொழியில்‌, நிகண்டுக்கு யாஸ்கர்‌ நிருத்தம்‌ எழுதியது 
போல, இச்‌ சூடாமணிப்‌ பகுதிக்கு நயநப்ப முதலியார்‌ உரைபாடம்‌ 
எழுதியுள்ளார்‌ (அச்சு 1830). இதன்‌ உரைப்‌ பாயிரம்‌, 


திவாகர மரும்பொருள்‌ விளக்க தீபிகை 
யாவாவற வுணர்ந்து மாசிரிய நிகண்டோ 
டகலாப்‌ பிங்கல மமர்ந்திடு முரிச்சொன்‌ 
நிகண்டு கயாதர நிகழ்த்து மிரேவணர்‌ 
சூத்திரம்‌ பொதிய நிகண்டெனுந்‌ தொன்னூன்‌ 


நிசண்டிசள்‌ : 19 


மாத்திர மன்றியு மருவு தொல்காப்பிய 
முதனூல்‌ விதிகளை முழுதுண ரறிவா 

விதமுள சொல்வழுப்‌ பொருள்வழு விலாவகை 
யாராய்த்‌ ததனை யமைதிபெற விரித்‌ 
தோரிலக்கிய மேற்கும்‌ படியுரை 

மேற்கோள்‌ காட்டி மேம்படச்‌ செய்தனன்‌. 


என, உரை மேற்கோள்‌ நூலாக, சூடாமணியின்‌ முன்பின்‌ நூல்கள்‌ 
எடுத்தாளப்பட்டதைத்‌ தருகின்றது. 


சூடாமணியை ஒத்த அளவு பிரபலம்‌ பெற்ற சேந்தன்‌ இவாக 
ரத்தின்‌ இத்தகு பொருட்டொகுதி, ஆதியிற்‌ பொருள்‌ எனவும்‌ 
அந்தத்துப்‌ பொருள்‌ எனவும்‌ சூத்திரத்தில்‌ சொல்வரும்‌ 
இடநிலைக்‌ கேற்பப்‌ பகுக்கப்பட்டு அகர வரிசைப்‌ படுத்தப்பட்‌ 
டுள்ளது பிற்கால எண்ண வளர்ச்சியாயினும்‌ பாராட்டற்குரியது. 
முதலெழுத்தளவிலேனும்‌ அகரவரிசையைப்‌ பயன்‌ கொண்டு 
அமைத்த அகராதி நிகண்டிற்குப்‌ பின்பு இத்தகு திலை ஏற்பட்‌ 
டிருக்கலாம்‌. அன்றியும்‌ ஆத்திசூடி, உயிர்வருக்கமாலை-வருக்கக்‌ 
கோவை. போன்ற பாட்டியல்‌ இலக்கியங்கள்‌ போன்றனவும்‌ 
காரணமாக அமையலாம்‌. 


மோனையடிப்படையில்‌ “அகராதி: அமைந்துவிட்டபோதும்‌, 
எதுகை அடிப்படையில்‌ *ககராதி* தொகுதிகள்‌ அமைப்பது புது 
முறையாக மட்டுமன்றித்‌ தமிழ்‌ இலக்கிய மொழியில்‌ எதுகையின்‌ 
இடத்தையும்‌ இன்றியமையாமையையும்‌ வெளிப்படுத்துவ காகவும்‌ 
கொள்ளலாம்‌. & 


்‌..., நிகண்டுகள்‌ அகராதிகளாக மாற்றம்‌ பெறும்போது இன்னும்‌ 
சில அமைப்பு வேறுபாடுகள்‌ கொள்கின்றன. நிகண்டுச்‌ செய்தி 
களனைத்தையும்‌ ஒரளவு முழுமையாகத்‌ தருவனவாகச்‌ சதுரகராதி 
யும்‌ அதனை ஒத்த நாற்பொருள்‌ நிகண்டுமே அமைவதாகக்‌ 
கொள்ளலாம்‌. இவற்றில்‌, நிகண்டின்‌ முதற்பத்துத்‌ தொகுதிச்‌ 
செய்தி பொருளகராதியாக அடங்கும்போது, அனைத்தும்‌ அகர 
வரிசையில்‌ இணைந்து கலந்து அமைந்து, யொருள்வகைப்‌ 
பாகுபாட்டுக்கு , இடனில்லாது போய்விடுகின்றது. எனவே 
இவற்றின்‌ பொருட்பன்மையும்‌, பகுத்து வகைப்படுத்தும்‌ எளிமை 
கடந்த பன்மை காட்டி அமைகின்றன. 


16 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


111. கொள்கை 

இலக்கியக்‌ கொள்கை பற்றிய ஆய்வுக்கு நிகண்டுகள்‌ முதற்‌ 
களனாக அமையும்‌ வாய்ப்பு கேள்விக்குரியதாசு அமையினும்‌, 
நிகண்டுகளின்‌ பொது முழு அமைப்பில்‌ காணப்படும்‌ சில கோட்‌ 
பாடுகளும்‌, நிகண்டின்‌ உள்‌ அமையும்‌ பல செய்திகளும்‌ இது 
தொடர்பான எண்ணங்களைப்‌ பெற உதவுகின்றன. நிகண்டுகள்‌ 
உணர்த்துவன எனவும்‌ அவை கூறுவன எனவும்‌ இவை அணுகும்‌ 
வாய்ப்புப்‌ பெறுகின்றன. 


௮. நிகண்டு 


நிகண்டுகள்‌ இலக்கணமாகவும்‌-இலக்கண நூல்களுடன்‌ ஒத்து 
வைத்தும்‌ கருதப்படுவன எனினும்‌, மொழி மரபுக்‌ கல்வி நூலாக 
அமைவன எனினும்‌, நிகண்டாசிரியர்‌ தம்‌ படைப்பைக்‌ கவிதை 
யாக, செய்யுளாக, இலக்கியமாகக்‌ கருதுவது காணப்படுகின்றது. 
புலவரால்‌ இயற்றப்‌ பெற்றமையாலும்‌, இவை செய்யுட்கு 
உறுதுணையாய்‌ அமைவனவாகையாலும்‌ இவ்வாறு கூறப்படு 
கின்றன எனலாம்‌. அத்துடன்‌ யாப்பு வடிவிலேயே இயற்றப்‌ 
பெறும்‌ பொதுமையும்‌ இவ்‌ எண்ண இணைவுக்குக்‌ காரணமா 
கலாம்‌: 


கருதிய வெல்லாழ்‌ தந்து கவி மணி மாலை சூடி .. 
உரைத்தனன்‌ விருத்தந்‌ தன்னில்‌ 

மணடலவன்‌ றானே (சூடாமணி, சிறப்புப்பாயிரம்‌. 5,8) 
விருப்புறு விர தசீலன்‌ வீரை மண்ட.லவன்‌ செய்தான்‌ 


மரப்பெயர்க்‌ கறுபத்தெட்டு மன்னிய கவிதை தானே 
(சூடாமணி, IV, 68) 


திருவேங்கட. பாரதி வண்டமிழின்‌ 
செழுமைய தாகு மீலக்யெ பாரதி தீபம்‌ தன்னின்‌ 
(பாரதி தீபம்‌, 243) 


பூவணியல்‌ போலப்‌ பொதிகை நிகண்டைப்‌ பாடப்‌ 
பச வணிய லீய்ந்து காப்பான்‌ 
(பொதிகை நிகண்டு. காப்பு) 


பார்மிசை இலக்கியமெனப்‌ பலதுறை கொடு 
பரத்‌ திய னிகண்டு முதலாம்‌ 


நிகண்டுகள்‌ 17 


பற்பலகராதிகளையுந்‌ திரட்டி .. .ஃ 

நாநார்த்த இபிகை யெனுஞ்‌ சுவையகொன்‌ 

பர்ட லிவி 

(நானார்த்த தீபிகை-இறெப்புப்‌ பாயிரம்‌) 

யாப்பு நிலையில்‌, தொடக்ககால நிகண்டுகள்‌, பெரும்பாலும்‌ 
இலக்கண நூல்களின்‌ வடிவான நூற்பா யாப்பில்‌ இயல்கின்ற 
போதும்‌ பின்பு விருத்தம்‌, கலித்துறை, வெண்பா போன்ற யாப்பு 
களைப்‌ பாடல்‌ வடிவாகக்‌ கொண்டு அமைகின்றன. கற்றற்கும்‌ 
நினைவில்‌ வைத்தற்கும்‌ எளிமையாக அமையும்‌ உத்தி நோக்கு 
இங்குப்‌ பொருந்துகின்றது. 

திவாகரம்‌ சிறப்பின்‌ மிக்க 

பிங்கல ருரை நூற்பாவிற்‌ பேணினர்‌ செய்தார்‌ சேர 

இங்கிவை யிரண்டும்‌ கற்க வெளிதல வென்று சூழ்ந்து ... 

இறப்புப்‌ பாயிரம்‌ 3) 

என்று சூடாமணியின்‌ பாயிரப்‌ பகுதி கூறுதலும்‌ இங்கு இணைத்தே 
நினைக்கத்தக்கது. 

மனனம்‌ பண்ணி நினைவில்‌ வைக்கும்‌ தோக்கும்‌ பயன்பாடும்‌ 
உடைய நூலாகையால்‌, இத்தகு செய்யுள்‌ வடிவுடன்‌, “அந்தாதித்‌ 
தொடை” அமைத்துப்பாடுதலும்‌ உத்தியாக அமைகின்றது. 
கயாதாத்தின்‌ கலித்துறைகள்‌ இத்தொடர்புகொண்டு வருகின்றன. 
நூல்‌ முழுமையும்‌ அமையும்‌ இவ்‌ இணைப்புத்‌ தொடை இடைச்‌ 
செருகல்‌ ஏற்படாவண்ணமும்‌ பாதுகாக்கின்றது. பொதிகை 
நிகண்டும்‌ அந்தாதியாகும்‌. 

பாயிரம்‌, காப்புப்போன்ற நூன்முகச்‌ செய்திகள்‌ பெற்றே 
பெரும்பாலும்‌ அமையும்‌ இந்‌ நிகண்டுகளில்‌ சில, ஒவ்வொரு பகுதி 
யின்‌ தொடக்கத்திலும்‌-*நுதலிப்‌ புகுதல்‌' உத்தியாளுன்றன. 
அகரஈதி நிகண்டின்‌ ஒவ்வொரு பகுதியும்‌ கடவுள்‌ வாழ்த்தும்‌ 
நுவல்பொருளும்‌ கூறித்‌ தொடங்குகின்றன, சூடாமணி, அரும்‌ 
பொருள்‌ விளக்க நிகண்டு ஆகியனவும்‌ இதனை மரபாகக்‌ காட்டு 
இன்றன. 

இதுபோன்றே ஒவ்வொரு பகுதியின்‌ இறுதியிலும்‌ தொகை 
செய்தி முதலியன தருதல்‌ கூறுமுறை உத்தியாக அமைகின்றது. 
முதல்‌ நிகண்டான இவாகாம்‌, நூலை ஆக்குவித்தோன்‌ பெயர்‌, 
நூற்பெயர்‌, தொகுதி எண்ணும்‌ பொருளும்‌ போன்றனவற்றை 

நிஃ2 


1 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


இவ்வாறு ஈற்றில்‌ அமைக்கின்றது ஆசிரியர்‌, நூல்‌, நூரற்பகுதிச்‌ 
செய்திகளைப்‌ பாரதி பம்‌, கயாதாம்‌ (எட்டு, ஒன்பது பகுதிகளில்‌ 
இல்லை) போன்றன இவ்விதம்‌ இறுதியில்‌ தருகின்றன. அரும்‌ 
பொருள்‌ விளக்க நிகண்டு, அசிரியர்‌ பெயரையும்‌, பாடல்‌ 
தொகையையும்‌ கூடச்சுட்டி அமைகின்றது. மூன்றாம்‌ மனிதனாக 
நின்று, படர்க்கைக்‌ கூற்றாக இதனை அமைப்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. 

முன்னிலை வினிச்‌ சொற்கள்‌ அமைத்து, இலக்கண நூல்கள்‌ 
ஆக்கப்படும்‌ மரபு உத்தி இங்குச்‌ சல நிகண்டுகளிலும்‌ தொடர்‌ 
கின்றது. மகடூஉ முன்னிலை அமைத்தல்‌ காணப்படுவதுடன்‌ 
(ஆய்மயிலே (104), கிளி மொழியே (349), பைங்கொடியே (3:8) 


கயாதரம்‌), & 


கூரு நுணலண்டசமுங்‌ கூறு (நாமதீபம்‌. 272) 

சிலப்பதிகார உரையில்‌ தெரிகவே  (பொருட்டொகை. 956) 
போன்று வியங்கோள்‌ முடிவு பெறலும்‌ உண்டு. நூற்பாவன்றிப்‌ 
பிற யாப்பு வடிவச்‌ சூழலிலேயே இவை பெரும்பாலும்‌ வருவதா 
லும்‌ குறிப்பிட்ட எப்பயன்‌ தோக்க நிறைவும்‌ இவை கொள்ளாததா 
லும்‌, யாப்பு நிறைக்கும்‌ உத்தியாக மட்டும்‌ இவை டபக்‌ 
எனவும்‌ நினைக்கலாம்‌. 


பிறிதொரு இலக்கண நூல்‌ மரபுத்தியாக, முன்‌ ஆசிரியரை 
என்மனார்‌” போன்று குறித்தல்‌, இங்கும்‌ காணப்படுகின்றது. 


சொல்லுவர்‌ புலவர்‌ (பொதிகை 1847) 


அறைந்தனர்‌ புலவர்‌ (. , 1848) 
விளம்பினர்‌ புலவர்‌ ( 5: 1845) 
வகுத்தனர்‌ புலவர்‌ (1 55 1551) 
சாற்றினர்‌ புலவர்‌ (ஓ 1857) 


என மிகப்‌ பயின்று வரும்‌ இதுவும்‌, யாப்பு நிறைக்கவும்‌ வந்திருக்‌ 
கலாமோ எனத்‌ தோன்றுகின்றது. 

யாப்பு நிறைக்கவரும்‌ உத்திகள்‌ என இல்மரண்டும்‌ தனியாக 
வும்‌ கருதத்தக்கன,. : 


“முன்னோர்‌ மொழியைப்‌ பொன்னேபோல்‌ போற்றுதல்‌ என்ப 
தும்‌, இங்கு நிகண்டில்‌ அமைவது குறிப்பிடத்தக்கது. இலக்யெங்‌ 
கள்‌ முன்‌ நூல்களின்‌ சொற்களையும்‌, தொடர்களையும்‌, அடி 
களையும்‌, பகுதிகளையும்‌ கருத்துக்களையும்‌ இவ்வாறு எடுத்து 


நிகண்டுகள்‌ 1 
ஆளுவதனை ஒரு உத்தியாகக்‌ கொள்கின்றன எனக்‌ சருத முடி 
கின்றது. இலக்கண நூல்கள்‌ என்மனார்‌? எனவும்‌ நூல்‌ அல்லது 
ஆசிரியர்‌ பெயர்ச்‌ சுட்டுடனும்‌ அமைதலும்‌ நூற்பாவை அவ்வாறே 
எடுத்து ஆளுதலும்‌ உண்டெனினும்‌, நிகண்டுகள்‌ வேறுபட்டு, 
இலக்கிய அடிகளை எடுத்து ஆள்கின்றன. புறநானூறு, 

இறப்பில்‌ இதடு முறுப்பில்‌ பிண்டமும்‌ 

கூனுங்‌ குறளு மூமுஞ்‌ செவிடும்‌ 

மாவு மருளு முளப்பட வாழ்நர்க்‌ 

கெண்பே ரெச்ச மென்றிவை யெல்லாம்‌...(28.1-4) 
எனத்‌ தருவதனை ஏறத்தாழ அவ்வாறே நிகண்டுகள்‌ எடுத்துத்‌ 
தருகின்றன. சேந்தன்‌ திவாகரம்‌, 

சிறப்பில்‌ சிதடும்‌ உறுப்பில்‌ பிண்டமும்‌ 

கூனுங்‌ குறளும்‌ ஊமையுஞ்‌ செவிடும்‌ 

முடமும்‌ உறுப்பு மருளும்‌ மக்கட்கு 

திண்சிறப்‌ பில்லா எண்பே ரெச்சம்‌ (ப. 298) 
எனக்‌ கூறுவது இதற்குச்‌ சான்று. ஏற்கெனவே வழங்கி வந்த 
எண்ணங்களை, நிலவி வருின்ற கருத்துகளை எடுத்து மொழியும்‌ 
போது, ஏறத்தாழ அம்மொழியிலேயே தருதல்‌ எனவும்‌ இதனைச்‌ 
தருதல்‌ சாலும்‌. 

தமிழ்‌ இலக்கண ஆக்கத்தில்‌ முதனூல்‌ தந்தவன்‌ அகத்தியன்‌ 
என்ற நிலையில்‌, "அகத்தியர்‌ மொழிந்தார்‌? என மேற்கோள்‌ 
சுட்டு அமைப்பதும்‌ சில நிகண்டு இயல்பாக அமைகின்றது. 
பாட்டியல்‌ நூல்களில்‌ அகத்திய மரபு, இந்தாகாளிய மரபு என 
அமைவன நினைக்கப்படுவதுபோன்று நிகண்டிலும்‌ மரபுகள்‌ 
அமையலாமோ எனும்‌ எண்ணம்‌ இதனை நோக்க எழுகின்றது. 
அகத்தியர்‌ நூல்‌ இன்று முழுமையும்‌ கிடைக்காததால்‌, இவர்கள்‌ 
ஏற்று மொழிந்தனரா அன்றி முன்னோர்‌ மொழி போற்றல்‌ பற்றி 
ஏற்றி மொழிந்தனரா எனப்‌ புலப்படவில்லை, ஆசிரிய நிகண்டில்‌ 
இவ்‌ அகத்தியக்‌ குறிப்பு மிகுதி. 

செந்தமிழை ஆராய்ந்து மலையத்து இருந்தவன்‌ 

இயம்பினானே (50) 

மலைய முனி சொற்றதாமே (79) 

மாமுனி இயம்பினாரே (86) 

தமிழ்‌ முனி உரைத்த பெயரே (98) 

முனி பண்டு உரைத்த பெயரே (137) 


20 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


குரு முனி உரைத்த பெயரே (152) 

மலைய முனி பண்புடன்‌ இயம்பினாரே (154) 

பொதியப்‌ பொருப்பில்‌ உறை வேதியன்‌ இயம்பினானே (157) 

அருந்தவன்‌ இயம்பினானே (156) 

மலையப்‌ பொருப்பில்‌ இனிதுடன்‌ வீற்றிருக்கின்ற முனி 

தமிழினான்‌ இத்திறம்‌ இயம்பீனானே (166) 

முத்தமிழ்‌ முனி உரைத்த பெயரே (68) 

கம்பன்‌, நன்றியுணர்வுடன்‌ சடையப்ப வள்ளலைத்‌ தன்‌ 
காவியத்துப்‌ பன்முறை நினைத்தது போன்று, நிகண்டாசிரியரும்‌ 
அமையும்‌ வாய்ப்புப்‌ புலப்படுகின்றது. சேந்தன்‌ திவாகரம்‌, 
அம்பர்ச்‌ சேந்தன்பால்‌ திவாகரர்‌ கொண்ட ஈடுபாடு புலப்பட 
இத்தகு பகுதிகள்‌ ல அமைக்கன்றது. கழகம்‌, சங்கநிதி, பதுமநிதி 
கழல்‌, அறிமடம்‌, கொடை மடம்‌ போன்றன விளக்கப்படும்போது 
இவை காணப்படுகின்றன. 

செல்லல்‌ தய்க்கும்‌ பல்‌ புகழ்ச்‌ சேந்தனில்‌ 

வல்லுநர்‌ நாவலர்‌ வாய்ந்த விடமும்‌ 

மல்லும்‌ சூதும்‌ படையு மற்றும்‌ 

கல்விபயில்‌ களமும்‌ கழக மாகும்‌ (பக்‌. 115-116) 

திடமொழி யம்பற்‌ சேந்தனை யேய்ந்த 

கொடைமடம்‌ வரையாது கொடுத்த லாகும்‌ (ப.204) 


இதனைப்‌ பின்பற்றிப்போலும்‌ சூடாமணி - கொடைமடத்திற்குக்‌ 
கிருட்டிணராயனைக்‌ கூறி (%. 10), காலக்‌ கணிப்புக்கும்‌ உதவு 
கின்றது. 
.... இதுபோன்றே, காப்பியத்தில்‌ (கதைகூறு இலக்கியத்தில்‌) 
கவிஞன்‌ குரல்‌ இடையில்‌ வெளிப்பட்டுத்‌ தன்மைக்‌ கூற்று 
அமைதல்‌ போல நிகண்டிலும்‌ அருகி அமைகின்றது. சூடாமணி 
நிகண்டு, இரண்டாவதான மக்கட்பெயர்த்‌ தொகுதியினை 
மொழிந்து வரும்போது, திணைக்கேற்ப மனிதர்‌ பெயாசளைக்‌ 
கூறி வந்ததிலிருந்து மாறி, உறுப்புப்‌ பெயர்கள்‌ கூறப்‌ புகும்போது 
இவ்‌ இடை மொழி அமைக்கின்றது. 
அணியினிற்‌ பண்பி னுற்ற வுவமையின்‌ மகடுஉ வாடுஉத்‌ 
தணிவின்‌ முன்னிலைப்‌ பேர்‌ வேறு சாற்றிய தோற்றமாக 
உணரு மைந்திணைப்‌ பாற்பட்ட கருப்‌ யொரு ஞூரைத்தா 
மிப்பாற்‌ 


கணித மின்‌ முறைப்பேர்‌ காட்டிக்‌ காயத்தின்‌ பேருஞ்‌ 
சோல்வாம்‌ (11-74) 


நிகண்டுகள்‌ 21 


கூறினாம்‌ என்றல்‌, கூறிற்றென்றல்‌ போன்று உத்திப்‌ பட்டியல்‌ 
தரும்‌ பகுதிகள்‌ இங்கு இணைத்து நினைக்கத்தக்கன. பிங்கலத்தி 
லும்‌ அநுபோகவகை கூறுமிடத்து, இணைக்‌ கண்ணியாக ஆசிரியர்‌ 
கூற்று (1602) அமைகின்றது. பிறவிடத்துக்‌ கண்டுகொள்க என்ற 
உத்தியை ஆசிரிய நிகண்டு (78) கொள்கின்றது. 


கூறியது கூறல்‌ 'குற்றமன்று எனக்‌, காட்டப்‌ புகுமிடத்தும்‌ 
படைப்போனின்‌ குரல்‌ நிகண்டில்‌ எழுகின்றது. பெரும்பாலும்‌ 
தொகைப்பகுதியான இறுதிப்‌ பகுதியில்‌ முன்‌ மூன்று பகுப்பின்‌ 
செய்திகளே வேறொரு கோணத்தில்‌ அணுகிக்‌ கொடுக்கப்படு 
கின்றன என்ற நிலையில்‌, அதன்‌ முன்‌ உரையாக இச்செய்தி அமை 
கின்றது. வழு விலக்கும்‌ ஒரு உத்தியாக, தற்கூற்றை ஏற்புடைத்‌ 
தாகக்‌ கொள்ளும்‌ முறையாக இது உரைக்கப்படுகின்றது எனவும்‌ 
கூறலாம்‌. இவாகரம்‌, 


கூறியது கூறினும்‌ குற்ற மில்லை 

வேறொரு பொருளை விளக்கு மாயின்‌ 

முன்ன ரெய்து பதினொரு தொகுதி யுள்ளும்‌ 
வந்தன வாலொரு சொற்பல போருட்‌ பெயர்த்‌ 
தொகுதியின்‌ வந்த சொற்க ளென்னெனில்‌ 

ஆண்டுச்‌ சிறப்பு வகைக்‌ கெய்தியவை 

ஈண்டுப்‌ பொதுவகைக்‌ கெய்தவும்‌ படுமே (ப. 282) 


என இதனை மொழிகின்றது. இதனைப்‌ பின்பற்றி,சூடாமணியும்‌ 
பன்னிரண்டாவது தொகுதியின்‌ தொடக்கத்தில்‌ இக்கருத்தினைச்‌ 
சொல்கின்றது. 


சொல்லுக்குப்‌ பல பொருளும்‌, பொருளுக்குப்‌ பல பெயரும்‌ 
கூறுகின்ற சூழல்களில்‌, எண்ணிக்கை சுட்டுதல்‌-இத்தனை என 
வரையறுத்தல்‌ என்பது பெரும்பாலான நிகண்டுகளின்‌ இயல்பாக 
அமைகின்றது தொகைப்பெயர்‌ கூறும்‌ குழலில்‌ இவை இயல்பு 
எனினும்‌, பிறவிடத்து வரும்போது, ஒரு உத்தி முறையாக எண்ண 
இடனமைகின்றது. அதுவும்‌, நூற்பா யாப்பு நிகண்டு நூல்‌ 
களிலன்றிப்‌ பிற யாப்பு வடிவினவற்றில்‌ இது வரும்போது, 
இதனைச்‌ சூழல்தேவை காரணமாகத்‌ தோன்றியதாகவும்‌ கருத 
முடிகின்றது. பெரும்பாலும்‌ சொற்களைக்‌ கூறிய பின்‌ தொகுத்து 
எண்‌ கூறும்‌ முறையே காணப்படுகின்‌ றது. 


22 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை. 


இவ்‌ எண்ணிக்கை கூறும்‌ சூழலைக்‌ £ழ்வருமாறு விளக்கலாம்‌. 
அடையப்‌ பயிற்சி காரணமாகவும்‌, ஒரு சொல்லாகக்‌ கொள்வதா 
அன்றி இரண்டாகப்‌ பிரிப்பதா என ஐயம்‌ தோன்ற இடமமைதல்‌ 
காரணமாகவும்‌, முன்‌ நூல்களில்‌ ஏற்படும்‌ இத்தகு மயக்கத்தை 
நீக்குதல்‌ முகமாகவும்‌, ஒரே பாடலில்‌ (விரிந்த விருத்தம்‌) பல்‌ 
சொல்லையும்‌ பொருளையும்‌ தொடர்ந்து தரும்போது எது எங்கு 
முடின்றது எனும்‌ குறியீடாகவும்‌, எல்லாம்‌ இவை ஏற்பட்டிருக்க 
வாய்ப்புண்டு. 

ஆஃிரிய நிகண்டு, பெரும்பாலும்‌ அடைகளின்றியே அமைந்து” 
எண்கள்‌ தந்து தெளிவு கொள்ள, பொதிகை நிகண்டு போன்றன 
அடையும்‌ விரவ எண்‌ தந்து தெளிவுக்கு இடனமைக்கின்றன. 


வடி வளவு வண்ணமொடு காட்சிகருத்‌ தைந்து 

வகை பண்பாம்‌ பருதி தட்டு நேமி கொம்மை வலையங்‌, 
கடகங்கோ ளகைசில்லி யாழிமல்லம்‌ பாண்டில்‌ 

சுடுந்திகிரி மண்டிலஞ்சக்‌ கரம்விருத்தம்‌ வளையம்‌ 
அடிகொள்பா லிகை பதினேழ்‌ வட்டவடி வாகு 

மரியடர்பி யைமைமூன்‌ றே தகட்டு வடிவாங்‌ 

குடிலங்கூன்‌ கோண்கோட்டம்‌ வளைத்தல்வணர்‌ வாங்கல்‌ 
குலவல்தட்டுக்‌ கோணல்வளா வலும்வளைவா ம வையே 
(பொதிகை, 267) 


யாப்பு நிறைவுக்காக எதுகை, அடைத்‌ தொடர்கள்‌ பெய்து 
பாடலில்‌ சொற்பட்டியலை ஆக்குவதால்‌ இந்நிலை தேவைக்‌ 
கூறாகின்றது. 
"களவென்ப களவி னாமங்‌ கருது பட்டிமை யீரண்டாம்‌ 
விளவென்ப வடலி னோடே விளாவுதல்‌ விளவே முப்பேர்‌ 
(அரும்பொருள்‌ விளக்கம்‌. 595) 
ஒரு சொல்லுக்கு இத்தனை பொருள்தான்‌ என்று திட்டவட்ட. 
மாக வரையறுத்துக்‌ கூறும்‌ விருப்பும்‌, நோக்கமும்கூட இவ்‌ எண்‌ 
நிலை சுட்டலுக்குக்‌ காரணமாகலாம்‌. மொழிக்குச்‌ சல இலக்கண 
வரையறைகள்‌ வேண்டிக்‌ கருதப்பட்டது போல இங்கும்‌ விரும்பப்‌ 
பட்டதாக நினைக்கலாம்‌. 


ஆ. இலக்கியம்‌ 
ஏற்கெனவே சுட்டியபடி நிகண்டுகள்‌ இலக்கியம்‌ தொடர்பான 
எண்ணங்களுக்கும்‌ இடனளிக்கின்றன. இத்துறைத்‌ தொடர்புடைய 


நிகண்டுகள்‌ 23. 


தனிப்பட்ட சொற்கள்‌ நூலெங்கும்‌ பரந்து விரவியமையினும்‌, சில 
குறிப்பிட்ட பகுதிகள்‌ இவற்றிற்குத்‌ தனித்த களனமைக்கின்றன. 
பெரும்பாலும்‌ இவை செய்தி சுட்டலாகவும்‌, அரு விளக்கம்‌ 
தருவனவாகவும்‌ பட்டியலளிப்பனவாகவும்‌ அமைகின்றன 
எனலாம்‌. 


பன்னிரு தொகுதிகளுள்‌, முதற்பத்துத்‌ தொகுதிகளாலமையும்‌ 
முதற்பகுதிக்‌ கண்ணும்‌, பன்னிரண்டாவது தொகுதியான 
மூன்றாம்‌ பகுதியிடத்துமே இவ்‌ இலக்கியச்‌ செய்தி செறிகின்றது. 


முதற்‌ பத்துத்‌ தொகுதியுள்ளும்‌, பெரும்பாலும்‌ இறுதியில்‌ 
அமையும்‌ (பத்து) ஒலிபற்றிய பெயர்த்‌ தொகுதியே இதற்கு 
இடனளிக்கின்றது. பிங்கல நிகண்டு ஆறாவது தொகுதியான அநு 
போக வகையில்‌ எட்டாவது உட்பகுதியான “இயல்வகை/யிலும்‌ 
இலக்யெம்‌ தொடர்பான செய்திகளை அமைக்கின்றது. இது வேறு 
பாடாம்‌. ' ஆசிரிய நிகண்டின்‌ பிற்பகுதி கிடைக்காமையால்‌ 
(எட்டாவது பண்புபற்றிய பெயருடன்‌ முடிகின்றது), இதன்கண்‌ 
இலக்கியச்‌ செய்திகள்‌ ஓரிடத்துச்‌ செறிந்தமைந்தில. 


பன்னிரண்டாவது தொகுதி, அல்லது தொகைப்‌ பகுதியில்‌ 
(மங்கலம்‌ மூன்றாவதான ஐயர்‌ வகையின்‌ உள்‌ இதனை 
அமைக்கின்றது), நாற்கவி போன்ற எண்‌ சார்புடன்‌, லெ இலக்கியத்‌ 
தொடர்புச்‌ செய்திகள்‌ அமைகின்றன. சதுரகராதி போன்றன 
அகரவரிசையிலும்‌ பொருட்டொகை நிகண்டு போன்றன எண்‌ 
வரிசையிலும்‌ அமைக்கின்றன. 


இலக்கியம்‌--சொல்‌ 

இலக்கியம்‌ எனும்‌ சொல்‌ இந்நூல்களில்‌, பொதுப்‌ பொருளி 
லும்‌, உதாரணம்‌ அல்லது மேற்கோள்‌ எனும்‌ பொருண்மையுட 
னும்‌ ஆளப்படுகின்றது. நூலுள்ளும்‌, புறப்பகுதியிலும்‌ இது ஆளப்‌ 
படல்‌ உண்டு. 


இலக்கியம்‌ உதாரணம்‌ எடுத்துக்‌ காட்டல்‌ 
இதிகாசமுமே இலக்கிய மாகும்‌ (திவாகரம்‌. ப. 233.) 
சாற்றுமுதாரண மேது விலக்யெஞ்‌ சாலும்‌ (கயாதரம்‌. 387) 
சாத்திர மங்கம்‌ பிடகத்‌ தந்திரந்‌ தந்‌ தாரிடநூல்‌ 
யேத்‌ இலக்கியம்‌ பனுவலே சமையஞ்‌-சூத்திரமா... 

i (தாமதீபம்‌. 660) 


24 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


திருவேங்கட பாரதி வண்டமிழின்‌ 
செழுமைய தாகு மிலக்‌ இய பாரதி தீபம்‌... 
(பாரதிதீபம்‌. 243) 
தேசிக மெட்டா மவையே துருவஞ்‌ 
சர்ப்பிணி கருட்டியை பதுமினி விசர்ச்சிதை 
விட்சிதம்‌ பதாகை பதித மென்ப 
விவற்றிலக்‌ ியங்களை யிசைநரலி லறிகவே 
(பொருட்டொகை. 800) 
இதியாச மிலக்கயங்‌ காட்டுத லுதாரணப்பேர்‌ 
(பொதிகை. 316) 
பார்மிசை இலக்கிய மெனப்‌ பலதுறைகொடு... 
(நானார்த்த தீபிகை. சிறப்புப்‌ பாயிரம்‌.) 


கொள்கை சொல்‌ 

கோள்‌, கொள்கை, கோட்பாடு எனும்‌ சொற்களும்‌ நிகண்டில்‌, 
தாம்‌ நினைக்கும்‌ பொருண்மையிலும்‌ ஆளப்படுவது ஓரளவு 
கிடைக்கின்றது. 


கோளே குணமும்‌ கோட்பாடும்‌ கோளும்‌ 
(திவாகரம்‌, ப. 252) 

தெவ்வு வரைத நேர்த லேற்ற லெனக்‌ 

கூறிய பிறவுங்‌ கொள்கை யாகும்‌ (பிங்கலம்‌, 1826) 

அல்கதிர்‌ முதலிய கிரக மொன்பதும்‌ 

வல்லியுங்‌ கொள்கையும்‌ வல்லிடை யூறுங்‌ 

கொலையும்‌ பிசினமுங்‌ கோளென லாகும்‌ ( ,, 3459) 

பகர்தரு கோளென்பர்‌ கோடல்‌ கோட்பாடு 

பல்கோள்‌ குணந்‌ தீங்கு (கயாதரம்‌, 487) 
குணங்‌ கோட்பாடு கோள்‌ என்பர்‌ பைந்தொடியே 
(பாரதி தீபம்‌ 526) 


இலக்கியம்‌-தொடர்புடைச்‌ சொற்கள்‌ (பொது) 
பொதுவாக இலக்கியத்துடன்‌ தொடர்புடையனவான பல 
சொற்கள்‌ பற்றிய குறிப்புகள்‌ இந்நிகண்டுகளில்‌ உள்ளன. 
இவற்றை, செய்யுள்‌ தொடர்புடையன எனவும்‌ நூல்‌ தொடர்பின 
எனவும்‌ இரண்டாகக்‌ கருதலாம்‌, முன்ன வகையில்‌ பெரும்பாலும்‌ 
வடசொல்‌ அமையாதபோதும்‌ பின்னதில்‌ அமைவதாகத்‌ தென்படு 


கின்றது, 


நிகண்டுகள்‌ 25° 


தூக்கும்‌ யாப்பும்‌ செய்யுளும்‌ கவியும்‌ 

பாட்டும்‌ கவிதையும்‌ பாவெனப்‌ படுமே (சேந்தன்‌. ப. 233) 

சாற்றிய செய்யுட்‌ கவி பாட்டுத்‌ தூக்குக்‌ கவிதை சந்தம்‌ 

போற்றிய யாப்புத்‌ தொடர்‌ பிவை பாவென்ப... 
(கயாதரம்‌. 396) 


என ஒரு பொருளைக்‌ குறிக்கும்‌ பலசொற்களை அடுக்கும்‌ 
நிகண்டுப்‌ பண்பு ஒருபாலாக, பிற சூழலிலும்‌ இச்‌ சொற்கள்‌ தனி 
யாகவும்‌ பரவலாகவும்‌ இடம்‌ பெறுதின்றன. முன்‌ நூல்களிலும்‌ 
பின்‌ நூல்களில்‌ சொற்கள்‌ மிகுதியாகுதலும்‌ உண்டு, 

வடநூற்‌ கரசன்‌ தென்றமிழ்க்‌ கவிஞன்‌ 

கவி யரங்‌ கேற்று முபயகவிப்‌ புலவன்‌... (திவாகரம்‌. ப 24) 
போன்ற புறநிலைச்‌ சூழல்‌ தருவதுடன்‌, யாப்பு-தூரக்கு-தொடர்பு 
போன்ற சொற்‌ பொருள்‌ விளக்கப்படுமிடத்தும்‌ இவை ஆளப்படு 
கின்றன. ' 

நூல்பற்றிய ஆட்சியும்‌ இத்தகையதே. 

பனுவலும்‌ தத்தும்‌ நூலெனப்படுமே (திவாகரம்‌. ப, 159) 


அதிகாரம்‌ ஆரிடம்‌ பனுவலாகும்‌ ( ய. 231) 

பிடகம்‌ தந்திரம்‌ நூலின்‌ பெயரே ( க ப. 231) 

தீந்தென்பதுவே நூலெனப்படுமே (அகராதி நிகண்டு 
ப. 113) 


இழை தந்தாம்‌ பனுவல்‌ சூத்திரமு நூல்‌ (நாமதீபம்‌. 447) 
இலக்கணம்‌ 
இச்சொற்‌ பயிற்சியும்‌ அருகியே காணப்படினும்‌, நூல்‌ என்ற 


நிலையைவிட. இயல்பு கூறுதல்‌ என்ற பாங்கிலேயே பெரும்பாலும்‌ 
வருவதாகக்‌ கொள்ளலாம்‌. 


இச்சையாற்‌ பேடி செய்யு மிலக்‌ கணமிப்பாற்‌ கேண்மின்‌ 
(சூடாமணி X[1- 122) 

இந்திரன்‌ மேன்‌ மலைவாழ்‌ முனிபோல்‌ இலக்கணத்தாற்‌ செந்‌ 

தமிழ்‌ நூல்‌ தெரிபாரதிஃ.(பாரதி தீபம்‌, 665) 

இலக்கண மைந்தவை யெழுத்துச்‌ சொற்பொருள்‌ 

யாப்பணி யென்ன வியம்புவர்‌ புலவர்‌ (பொருட்டொகை. 184) 

இலக்கண மாவதப்‌ பொருளின்‌ சிறப்புத்‌ 

தன்மை கூறலென்னச்‌ சாற்றுப ( 55 163) 

மரபிலக்கணங்‌ கிழமை ... பண்பு (நாம தீபம்‌. 03) 


26 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


எழுத்து, இலக்கணம்‌, வியாகரணம்‌, இயல்‌ என்பன இலக்கணத்‌ 
தின்‌ பெயர்‌ என நாம$ீபம்‌ (659) குறிப்பது பிறவற்றில்‌ இல்லை 
கவிஞன்‌ 

இலக்கியம்‌, இலக்கணம்‌ தொடர்பான சொற்கள்‌ வருவது 
போன்றே கவிஞன்‌ தொடர்பான சிலவும்‌ இடம்பெறுகின்றன. 
பொதுவாக வருவனவும்‌ சிறப்பாக அமைவனவும்‌ காணப்படு 
கின்றன. 


நாவலர்‌ கற்றோர்‌ பாவலர்‌ கவிகள்‌ (திவாகரம்‌, ப. 36) 
கவிகள்‌ புலவர்‌ கவிஞர்‌ நாவலர்‌ (பிங்கலம்‌. 852) 

. எழுத்தாள ரென்பது மெய்துமப்‌ பெயர்க்கே ( ,, 855) 
நாவலன்‌ பாவேந்தன்‌ வித்துவான்‌ கணக்காயன்‌ கவிஞன்‌ 
பாவலன்‌ .. (நாமதீபம்‌, 124) 


இவ்வாறு ஓரிடத்துச்‌ செறித்துத்‌ தரலுடன்‌, பரவலாக 
ஆங்காங்கு ஆளப்படலும்‌ மிகுதியாக அமைகின்றது. 


கவி பற்றிய இயல்பு மொழிதலும்‌ நால்வகைப்‌ புலமை 
யுடையோர்‌ பற்றிய செய்தி கூறுதலும்‌ சிறப்பு விளக்கங்கள்‌ தந்து 
உதவுகின்றன. 


ஆசு மதுரஞ்‌ சொற்‌ சித்திர வித்தாரமாங்‌ கவி நான்‌ 
கேடில்‌ புலவர்‌ கவி கமகன்‌ வாதி வாக்கி யென்பர்‌ 
(திவாகரம்‌. 401) 
சிலர்‌ புகழ்‌ நால்வகை யாச மதுரஞ்‌ சத்திரத்தோ 1 
டலைவறு பல்வகை வித்தாரம்‌ பாடுமவன்‌ கவியாம்‌ 


(பாரதி தீபம்‌. 601) 


சொல்‌ திறனாலும்‌, கவிதை ஆக்கத்திலும்‌, பாடும்‌ நிலையாலும்‌ 
கவிதை வகையாலும்‌ வேறுபடும்‌ நிலையை இவற்றின்‌ விளக்கம்‌ 
கவி-கவிஞர்க்குக்‌ காட்டுகின்றது, 


தமிழ்‌ 

அடைத்‌ தொடர்களால்‌ தமிழைச்‌ சிறப்பித்தலும்‌. தமிழ்‌ 
எனும்‌ சொல்லுக்குப்‌ பொருள்‌ கூறுதலும்‌, முத்தமிழை விளக்குத 
லும்‌ நிகண்டுகள்‌ சிலவற்றில்‌ காணப்படுகின்றன. தமிழ்மொழி 
வழங்கும்‌ நாடும்‌ சுட்டப்படல்‌ தொடர்புடன்‌ கருதத்தக்கது, 


நிசண்டுகள்‌ 27 

தென்தமிழ்‌ (திவாகரம்‌. ப. 24), செந்தமிழ்‌ (நாமதீபம்‌, 140), 
முத்தமிழ்‌ (சூடாமணி. 5), செழுந்தமிழ்‌ (கயாதரம்‌, 187), தென்‌ 
தமிழ்‌ (கயாதரம்‌. 402), தண்டமிழ்‌ (ஆசிரியம்‌. 15), மெய்த்தமிழ்‌ 
(பாரதி. 437), முந்து தமிழ்‌ (பாரதி, 293) எனப்‌ பல அடைகள்‌ 
அமைகின்றன, 

அத்துடன்‌, தமிழே அடையாடிப்‌ பொருளைச்‌ சிறப்பித்தல்‌, 
பாண்டியனைத்‌ தமிழ்நாடன்‌ எனல்‌ (பொதிகை. 23), வாயிலோர்‌ 
தமிழ்க்‌ கூத்தர்‌ எனவும்‌ தமிழ்க்‌ கூத்தாடிகள்‌ எனவும்‌ கூறப்படல்‌ 
(சூடாமணி, 11. 38, உத சூடாமணி. 215), அகத்தியர்‌ தமிழ்‌ 
முனிவன்‌ எனப்படல்‌ (பொதிகை. 55), வயிரவன்‌ தமிழ்க்‌ கிழவன்‌ 
எனப்படல்‌ (பொதிகை. 6), பொதிகை தமிழ்‌ மலை எனப்படுதல்‌ 
கயாதரம்‌. 52) போன்றவற்றில்‌ அமைகின்றது. ்‌ 

- தமிழ்‌ எனும்‌ சொல்லுக்குப்‌ பொருள்‌ கூறும்‌ முயற்சி முதலில்‌ 

பிங்கலத்தில்‌ அமைகின்றது. 

இனிமையும்‌ நீர்மையுந்‌ தமிழென லாகும்‌ (3610) 
இதனையே பின்பற்றி, இன்னும்‌ பிற நூல்கள்‌ மொழிகின்‌ றன. 

தமிழ்‌ தமிழ்‌ இனிமை நீர்மை (அரும்பொருள்‌. 347) 

தமிழே யோர்‌ பாடை. நீர்மையினிமை 

முப்பேர்‌ சாற்றும்‌ (வேதகிமி. 265) 
பொதிகை நிகண்டின்‌ இரண்டாம்‌ பகுதி இதனை விரிக்கின்றது. 

தமிழ்‌ தமிழ்‌ விகற்பமு நீர்மையு மினிமையும்‌ 

தவழுந்‌ தட்பமு நல்லறமு மருளுங்‌ 

கருமமு மியல்புங்‌ கழற லாகும்‌ (1198) 


முத்தமிழ்‌ 

முத்தமிழ்‌ பற்றிய குறிப்புப்‌ பயின்றபோதும்‌, அதன்‌ விளக்கம்‌ 
பிங்கலம்‌ (1332, 137451443, 1444;14௦7), பொருட்டொகை நிகண்டு 
களில்‌ தனியிடம்‌ பெறுகின்றது. 

தமிழ்மூன்‌ றியலிசை நாடக மாமே (பொருட்டொகை. 117) 

இயற்‌ றமி மாவ தெழுத்துச்‌ சொற்பொருள்‌ 


யாப்பணி யிவையென வியம்பு நூலே ( 118) 
இசைத்தமி ழாவ திலக்கண நெறியே 
யியம்புங்‌ கத நெறியென விசைப்பர்‌ ( ஷ்‌ 1[9) 


நாடகத்‌ தமிழிலக்கண நிகழ்‌ பாவ 
மிராகந்‌ தாள மியையுநூ லென்ப { 9 120) 


23 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


இயல்‌ “ தமிழின்‌ விளக்சும்‌ இலக்கியம்‌ பற்றிய செய்திகளில்‌ 
விரிந்து . அமைூன்றது. இசைத்தமிழ்‌, நாடகத்‌ தமிழ்‌ எனச்‌ 
சார்த்திக்‌ காணத்தக்க வண்ணமும்‌ செய்திகள்‌ சில அமைகின்றன. 
இயல்தமிழ்ப்‌ பாடலுடன்‌ இசையையும்‌ ஆடலையும்‌ இணைத்துக்‌ 
கருதுவதில்‌ மூன்றன்‌ இணைவும்‌ அமைவதாகக்‌ கருதலாம்‌. 
செந்துறைப்‌ பாட்டே ஆடற்‌ கேற்பது (பிங்கலம்‌. 1438) 
வெண்டுறைப்‌ பாட்டே பாடற்‌ கேற்பது(  , 1439) 
பொருட்டொகை நிகண்டு, இன்னும்‌, பெண்பாவுக்குச்‌ சங்கரா 
பரணம்‌, அகவல்‌ தாழிசைக்குத்‌ தோடி, கலிக்குப்‌ பந்துவராளி, 
கலித்துறைக்குப்‌ பைரவி எனப்‌ பலவாறு சுட்டிச்‌ செல்கின்றது. அத்‌ 
துடன்‌ அமையாது, இலக்கிய வகைக்கும்‌ உறுப்புகட்கு மேற்பவும்‌ 
இராக வேறுபாடு சுட்டுகின்றது. உலாவினுக்குச்செளராட்டிரமும்‌, 
பிள்ளைத்தமிழுக்குக்‌ கேதார கெளளமும்‌, பரணிக்குக்‌ கண்டா 
ரவமும்‌ சுட்டி, தோடையத்திற்குச்‌ செளராட்டிர நாட்டையும்‌, 
மங்களம்‌ பாடற்கு மங்கள கெளசிகமும்‌ தருகின்றது (219-228). 
யாப்பருங்கல விருத்தியின்‌ உரைப்பகுதி போன்றனவும்‌ இத்தகு 
செய்திகளைத்‌ தருவது இங்கு இணைத்து நினைக்கத்‌ தக்கது. 
நாடகத்தோடும்‌, இயல்த.மிழான இலக்கியத்தோடும்‌ 
இணைத்துக்‌ கருதத்‌ தக்கதாக நவரசமான மெய்ப்பாடு பற்றிய 
செய்திகளும்‌ நிகண்டுகவில்‌ காணப்‌ பெறுன்றன, 
சிங்காரம்‌ பெருநகை கருணை வீரியம்‌ 
அற்புதம்‌ பயம்‌ ரெளத்திரம்‌ குற்சை சாந்தம்‌ 
என்ன நாடகத்‌ தியலு நவரசம்‌ (திவாகரம்‌. ப. 302) 
நாடக இலக்கணம்‌ ஐந்து என முகம்‌, பிரதிமுகம்‌... போன்றன 
தரப்படுகின்றன (பொருட்‌. அதுபந்தம்‌ 21). அத்துடன்‌, கொடு 
கொட்டி முதலிய ஆடல்வகை பற்றிய செய்தியும்‌ இங்கு நினைக்‌ 
கத்‌ தக்கது (பொதிகை. 350). 
தமிழ்நாடு, தமிழ்மொழி பற்றிய எண்ணங்கள்‌, அப்பகுதியின்‌ 
மொழி வழக்கை நினைக்கு மீடத்து இலக்கணத்தில்‌ இடம்‌ 
பெறுவது போன்று நிகண்டுகளிலும்‌ அமைகின்றன. செந்தமிழ்‌ - 
கொடுந்தமிழ்‌ பற்றிய எண்ணத்‌ தொடர்ச்சியும்‌ காணப்படு 
கின்றது. 
கொடுந்தமிழ்‌ நாடு குலவு பன்னிரண்டாந்‌ 
தென்பாண்டி குட்டங்‌ குடங்‌ கற்கா வேண்‌ 
ழி பன்றி யறாவா வருவா 


நிகண்டுகள்‌ 2 
வடதலை சீத மலாடு புனனாடே(பயோருட்டொகை.891) 
தமிழ்நாடுகள்‌ பதின்மூன்றா மவை செந்‌ 
தமிழ்‌ நாடொன்று கொடுத்‌ தமிழ்‌ தாடு 
பன்னிரண்‌ டென விருபாற்‌ படுமென்ப ( க 892) 


இலக்கியம்‌-தொடர்புடைச்‌ சொற்கள்‌ (இறப்பு) - 


இலக்கியம்‌ அல்லது ஆசிரியனைச்‌ சுட்டும்‌ பொதுச்‌ சொற்கள்‌ 
.ஒருபாலாசச்‌, சிறப்பாகச்‌ சில இலக்கியங்களையும்‌. நூல்களையும்‌ 
பிறவற்றையும்‌, நூலாசிரியரையும்‌ குறிக்கும்‌ இடங்களும்‌ நிகண்டு . 
களில்‌ உண்டு. முன்‌ நிகண்டுகளை விடப்‌ பின்‌ நிகண்டுகள்‌ 
இதற்கு இடமிகுதி அளிப்பதாகத்‌ தோன்றுகின்றது. பிற்காலத்‌ 
தொகையசராதிகள்‌, நிகண்டுகளிலும்‌ இச்செய்திக்கு மிகுந்த 
முதன்மை கொடுக்கின்றன எனவும்‌ எண்ணலாம்‌ நோக்கம்‌ வேறு 
பட்டது என்றோ விரிந்தது எனவோ காரணம்‌ கூறல்‌ பொருந்தும்‌. 


முன்‌ நூல்களைச்‌ சுட்டுதல்‌ என நினைக்கும்போது, அவற்றில்‌ 
இலக்கியம்‌ சுட்டப்படுதலும்‌, நிகண்டு நூல்கள்‌ சுட்டப்படுதலும்‌ 
உண்டு. கவர்ந்தன எனவோ, செல்வாக்குக்‌ கொண்டன 
எனவோ, பின்பற்றப்பட்டன எனவோ இவற்றைக்‌ கொள்ளலாம்‌. 
அவ்வாறன்றி, நிகண்டு நூலின்‌ நுவல்‌ பொருளாகச்‌ சுட்டப்‌ 
பட்டன, எடுத்தி மொழியப்பட்டன எனவும்‌ இவை அமைய 
லாம்‌. 


இலக்கியங்களில்‌, தமிழ்‌ சுட்டப்படுவதுடன்‌ வடமொழி நூல்‌ 
களும்‌ குறிக்கப்படுகின்றன. ' பொருட்‌ டொகை நிகண்டு, 


இதிகாசங்கள்‌ இரண்டு அவை பாரதம்‌ 
சிவரகசியம்‌, பின்‌ செப்பிது நீக்கி 
இராமாயண மென்‌ இயம்பப்படுமே (19) 


எனப்‌ பேசுகின்றது. இவை தொடர்ந்து (20, 21) விளக்கப்படு 
கின்றன. தொகையகராதிப்‌ பகுதிகள்‌ *பதினெட்டு” என்ற 
எண்ணை விளக்கும்போது பதினெண்‌ புராணங்கள்‌. உபபுராணம்‌ 
பதினெட்டு தருமநூல்‌ பதினெட்டு என்பனவற்றை விளக்கு 
கின்றன. இவற்றின்‌ பட்டியல்‌ தரப்படுவது பொருட்டெளிவுக்கு 
வழிவகுக்கின்றது எனலாம்‌. மரபு பற்றிக்‌ காப்பியம்‌ ஐந்து எனல்‌ 
உண்டு. 


ஆ 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


சிந்தாமணி திகழ்‌ சிலப்பதிகார 
மணிமேகலை வளையாபதி குண்டல 
கேசி பஞ்ச காவியமெனக்‌ களத்துவர்‌ 


(பொருட்டொகை-அநுபந்தம்‌. 16 


மழவை மகாலிங்கையரதாகக்‌ கருதத்‌ தக்க '*நாற்பொருள்‌ 
அசராத”, 47 இலக்கணம்‌, 81 அகலக்கவி, 118 இலக்கியம்‌ எனப்‌ 
பெரும்‌ பட்டியல்கள்‌ அமைப்பது தற்காலப்‌ பார்வை விரிவைக்‌ 
காட்டுகின்றது. அவ்வாறே, பொருட்டொமை நிகண்டின்‌ அநு 
பந்தம்‌ பதினெட்டுக்‌ &ழ்க்கணக்கு, பன்னிரு திரு ழறை போன்ற 
வற்றைத்‌ தருவதும்‌ குறிப்பிடத்‌ தக்கது. 

எடுத்து மொழியும்‌ செய்திகட்கு முன்‌ சளனாக அமைந்ததால்‌ 
இலக்யெ, உரை, நிகண்டு, இலக்கண நூல்கள்‌ சுட்டப்படுநின்றன, 


இலக்கியம்‌ : 


திகண்டுகள்‌: 


திருந்திய கமல வூர்தி திருப்புகழ்ப்‌ 

புராணம்‌ செய்தோன்‌... (சூடாமணி. 9 பா. 8) 
காந்தம்‌ ஒரு கதையாம்‌ (பொதிகை. 419) 
வாமனம்‌ ஓர்‌ நூலுமென... (8 5 2103) 
சிலப்பதிகாரம்‌ திகழ்வுறச்‌ சொலுமே(பொருட்‌.480) 
கந்தபுராணத்து உருத்திரர்‌ கேள்விப்படலந்‌ 


தன்னில்‌ பகர்ந்தனர்‌ காண்கவே ( ,) 882) 
கூர்ம புராணம்‌ கூறிய தென்ப ( ,. அது. 8) 
தத்துவக்‌ கட்டளைகள்‌ இயம்புமே (பொருட்‌. 974) 
தொல்காப்பியங்களில்‌ கண்டு .. ( 978) 


திவாகரர்‌ சிற்ப்பின்‌ மிக்க பிங்கலர்‌ 
உரை நூற்பாவிற்‌ பேணினர்‌ (கசூடாமணி.சி.பா. 3) 
வருமுறை திவாகரம்‌ போல்‌ வைத்துப்‌ 
பிங்கலந்தை தன்னில்‌ ( ன்‌ 7) 
வேதியன்‌ சொற்ற உரிச்சொற் பனுவல்‌ 
(கயாதரம்‌ 2) 
அனைத்தும்‌ கெயாதரத்‌ தாய்ந்து கொள்ளே 
(400) 
முன்‌ உள திவாகரம்‌ பிங்கல நிகண்டு 
சீர்முந்து காங்‌ கேயன்‌ உரிச்சொல்‌ 


முறைபெறு கயாதரம்‌ பகரும்‌ அகராதி 


(ஆசிரியம்‌. பாயிரம்‌. 1) 
மாவியல்‌ சிறக்கும்‌ வீரை மண்டல வன்‌ காங்கேயன்‌ 


* நிகண்டுகள்‌ - 31 


ரேவண சித்தன்‌ செஞ்சொற்‌ கயாகரமுனிவராற்‌ - 


- சொற்ற 
பாலியல்‌ நூல்‌... (அரும்பொருள்‌. 6) 
பிங்கல நிகண்டிற்‌ பேசினர்‌ காண்கவே 
(பொருட்‌. 936) 


தமிழ்ச்‌ சொல்‌ அகராதி 
(பொருட்‌. அநு. 13, 20 22) 
ஏனைய வெல்லா மியற்றமிழ்‌ நாலினு 
மகராதியினு மறைந்தனர்‌ காண்கவே 
(பொருட்‌. 976) 


உரைகள்‌ £ சிலப்பதிகார உரையில்‌ கண்டு கொள்ளே... 
(பொருட்‌. 852) 
சிலப்பதிகார உரையில்‌ தெரிகவே (பொருட்‌. 956) 
சித்தியா ருரையிற்‌ செப்பினர்‌ (,, அது. 10, 14) 


இலக்கணம்‌ : உரைத்திடும்‌ அகப்‌ பொருள்‌ நூல்‌ 
(பொருட்‌. அது. 12) 
இலக்கணக்‌ கொத்தில்‌ இயம்பினர்‌ 
(பொருட்‌. அது. 5} 
வெண்பாப்‌ பாட்டியலிற்‌ காண்கவே 
(பொருட்‌. 412) 
காரிகை யோர்‌ நூற்கும்‌ பேர்‌ . 
(சூடாமணி, 1 -ர-33) 


பொதுவாகப்‌ பல்வகைத்‌ துறையின்‌ நூல்கள்‌ பற்றிய எண்ணம்‌ 
அமைகின்றது. வேதம்‌ பெரும்பாலும்‌ எல்லா நூல்களிலும்‌ 
குறிக்கப்படுகின்றது. 
ஆதிநா லெழுதாக்‌ கேள்வி யாரண மோத்துச்‌ சாகை 


ஏதமில்‌ சுருதி தன்னோ டிருக்கிவை யேழும்‌ வேதம்‌... 
(சூடாமணி % 21) 


இவையன்றி, மருத்துவ நூல்‌ (திவாகரம்‌, ப30), கூவ நூலோர்‌ 
(திவாகரம்‌, ப.36:, தத்துவதுூல்‌ (திவாகரம்‌, ப.298), மெய்ந்நூல்‌ 
(சூடாமணி. சி.பா. 4), நீதிழால்‌ (சூடாமணி 1-1), மனுநூல்‌ 
(சூடாமணி %1-ன 17), உலகநூல்‌ (சூடாமணி 71-79), ஆராகத 
நூல்‌ (சூடாமணி 11-851, அருக நூல்‌ (சூடாமணி 11-86), சைவ 
நூல்‌ (சூடாமணி %[1-87), சிற்பநூல்‌ (பொதிகை 476), அவிநயம்‌ 
கூத்து நூல்‌ (பொதிகை 11-141), ஆயுள்‌ மருத்துவ நூரலர்‌ (பாரதி 


32 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


92), மயனுற்ற நூலர்‌ (பாரதி. 93), இசைநூல்‌ (பொருட்‌. 801), 
வயித்திய நூல்‌ (நாமதீபம்‌, 659) எனப்‌ பல துறை நூல்கள்‌ பற்றிய 
செய்திகள்‌ காணப்படுகின்றன. இவற்றினின்று சிறிது மாறுபட்டு 
பொருட்டொகை நிகண்டில்‌ இத்தகு பல நூல்கள்‌ சுட்டப்படுவது 
தனியே குறிப்பிட, த்தக்கது. இம்மை, மறுமை, ஞானம்‌ ஆகியன 
வற்றுக்குரிய நூல்‌ பற்றிய எண்ணம்‌ இங்கு உண்டு. 

இனி லெளககே 

மாயுள்‌ வேதந்‌ தண்ட... முதலாயின 

விவைக ளிம்மையிற்‌ பலிக்கு நூலே (517) 

மீமாஞ்சை நூலும்‌ விளம்பு நியாயமும்‌ 

வைசேடிக நூலு மாமூன்று வகை 

இவை யிம்மை மறுமையிற்‌ பலிக்கு நூலே G18) 

அத்தியான்மீக மாவது சாங்கியம்‌ 

பதஞ்சலியம்‌ பகர்‌ வேதாந்த 

மென மூவகைப்‌ படு மிவை யான்ம ஞானந்‌ 

தனைப்‌ பலிப்பிக்கு நூலெனச்‌ சாற்றுவர்‌ (519) 

ஆதிமார்க்க நாலாவது பாசுபதம்‌ (520) 

மறைந்துபோன - தற்காலத்துக்‌ கடைக்காத நூல்களைப்‌ 

பற்றிய செய்திகளையும்‌ நிகண்டின்‌ அகப்‌ புறப்‌ பகுஇகளிலிருந்து 
உணர முடிகின்றது. சேந்தன்‌ இவாகாம்‌, தொகுதி முடிவுப்‌ பாடல்‌ 
கள்‌ வாயிலாக சேந்தன்‌ தலைவனான இலக்கிய நிலையை, அவன்‌ 
ஆக்யெ இலக்கியத்தை உணர்த்துகின்றன. 

அவ்வை பாடிய அம்பற்‌ கிழவன்‌ (திவாகரம்‌. ப. 74) 

மூவுலகும்‌ பெற்ற அம்மையைச்‌ 

செந்தமிழ்‌ மாலை அந்தாதி புனைந்த 

நாவல னம்பற்‌ காவலன்‌ சேந்தன்‌( ,, ப.222) 
இதுபோலவே , கயாதரமும்‌, அதன்‌ ஆசிரியர்‌ அரும்பொருள்‌ 
அந்தாதியும்‌, இசாமேச்சாக்‌ கோவையும்‌ பாடியதைப்‌ புலப்‌ 
படுத்தும்‌; முன்னது கயாதரமே ஆகலாம்‌. 

மேவு மரும்‌ பொரு எந்தாதி கேட்டிந்த மேதினியோர்‌ 


தாவும்‌ வினைகெடச்‌ சாற்றியதென்‌ தமிழ்த்‌ தேவை 
மன்னுங்‌ 


கோவை யிராமீ சுரக்கோவை சொன்ன குருபரன்‌ (402) 
இலக்கியம்‌: தொடர்புடைய செய்திகள்‌ (பொது) 
மேற்கண்டன, இலக்கியம்‌ தொடர்பான பெயர்ச்‌ சுட்டுதல்‌ 
களின்‌, பொதுச்‌, சிறப்பு நிலைகளுக்கு நிகண்டுகள்‌ களனாவதைக்‌ 


நிகண்டுகள்‌ 33 


காட்டுகின்றன. நிகண்டுகள்‌ இத்துடன்‌ அமைந்து விடாது 
இலக்கியம்‌ தொடர்பான சல பொது.-சிறப்புச்‌ செய்திகளையும்‌ 
தருகின்றன. இலக்கயங்கள்‌ எத்தகையன, எவ்வகையன என்ற 
முழுமைப்‌ பார்வைக்கு ஓரளவு வழிகோலுவன்வாக இவை அமை 
கின்றன. 


பொதுநிலையில்‌, இலக்கியம்‌ அல்லது செய்யுள்‌ பற்றிய லெ 
பொது எண்ணங்களை அறிய - உணர, “நாற்கவி* பற்றிய செய்திப்‌ 
பகுதிகள்‌ உதவுகின்றன. கவிதை எவ்வாறெல்லாம்‌ அமையலாம்‌ 
எனக்‌ கருதும்‌ கோணம்‌ இவற்றில்‌ ஒரளவு அமைகின்றது. கவிதை 
இனிமையுடையதாக அமைதல்‌ - மதுரகவி, சித்திரப்‌ பண்பு 
பொருந்தியதாக அழகுறல்‌-சித்திரகவி, விரிவுடைய்தாக அமைதல்‌ 
வித்தாரகவி என முந்நிலைகள்‌ உள, “ஆசு? கவியாற்றல்‌ புலப்‌ 
படுத்தும்‌ தனிப்பாடல்‌ நிலையாகக்‌ கொள்ளத்‌ தக்கதேயன்றி 
பாடல்வகையாக வேறுபடுத்திக்‌ காண வாய்ப்புடையதா என்பது 
ஐயமே. 


ஆசு கவி பொருளடி பாவணி முதற்‌ 

கொடுத்து மற்றொருவன்‌ பாடுக வென்ற 

வுடனே பாடுங்‌ கவி யென வுரைப்ப (பொருட்‌, 272) 
என இது சூழல்‌ கவியாகின்றது. 

பொருள்‌ வடிவம்‌ வெளியீடு ஆகிய அனைத்துக்‌ கூறுகளாலும்‌ 

இன்னியல்பு கொள்ளும்‌ மதுரகவி நிலை இலக்கியப்‌ பொதுப்‌ 
பண்பாகவும்‌ கருதத்தக்கது. பொருட்‌ பொலிவுடைமை, சொற்‌ 
சிறப்பு. தொடைநயம்‌, உருவக முதலான அணிப்‌ பயிற்ச, 
இன்ீனாசை, கேட்போர்‌ - கற்போர்க்கு மனநிறைவு அளித்தல்‌ 
என இது அமைகின்றது. 


பொருளின்‌ பொலிவும்‌ சொல்லின்‌ செல்வமும்‌ 

தொடையுந்‌ தொடைக்கண்‌ விகற்பமுந்‌ துழைந்து 

உருவக முதலாம்‌ அலங்காரம்‌ உட்கொண்டு 

ஓசை பொலிவுற்‌ றுணர்வோ ருளங்கட்கும்‌ 

மா கட லமிழ்தம்போற்‌ பாடுதல்‌ மதுரகவி 
(திவாகரம்‌. ப. 287) 


சித்திரப்பா, வடமொழி நூல்‌ - இலக்கியச்‌ சார்புடன்‌ பட்டியல்‌ 
செய்யப்படுகின்‌றது. இவ்விவ்வாறு அமைதல்‌ வேண்டும்‌ என 


இயல்பு கூறலும்‌ இலக்கணம்‌ விளக்கலும்‌ அமையாது, பெயர்கள்‌ 
இ. கொ3 


ஆ தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


சுட்டப்படுகன்றன. ஏற்கெனவே வழங்யனவற்றை அறிந்தன 
வற்றைத்‌ தொகுத்துத்‌ தரல்‌ எனும்‌ நோக்கு மட்டும்‌ அமை 
வதாகவே தோன்றுகின்றது.இதனால்தான்‌ போலும்‌ யாப்பருங்கல 
விருத்தியுரை போன்ற பின்னை நூல்கள்‌ (10-ஆம்‌ நூற்றாண்டு) 
இவற்றை விளக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபடுகின்றன. எல்லா நிகண்டு 
களும்‌ பெரும்பாலும்‌ வேறுபாடற்ற ஒரு நீண்ட பட்டியலைச்‌ 
சித்திரசவியாகத்‌ தருவதும்‌ நினைத்தற்‌ பாலது. 


மாலைமாற்றே சக்கரஞ்‌ சுழிகுள 

மேகபாத மெழுகூற்றிருக்கை 

காதைகரப்பே கரந்துறைப்‌ பாட்டே 

தூசங்‌ கொளலே வாவன்‌ ஞாற்றே 

பாத மயக்கே பாவின்‌ புணர்ப்பே 

கூட சதுக்கங்‌ கோமூத்‌ திரியே 

யோரெழுத்‌ தினத்தா னுயர்ந்த பாட்டே 

யொற்றுப்‌ பெயர்த்த வொருபொருட்‌ பாட்டே 

சித்திரப்‌ பாவே விசித்திரப்‌ பாவே 

விகற்ப நடைய வினாவுத்‌ தரமே 

சருப்பதோ பத்திரஞ்‌ சார்ந்த வெழுத்தே 

வருக்கமு மற்றும்‌ வடநூற்‌ கடலு 

ளொருக்குடன்‌ வைத்த வுதாரண நோக்கி 

விரித்து நிறைத்து மிறைக்கவிப்‌ பாட்டுத்‌ 

தெரித்துப்‌ பாடுவது சித்திர கவியே 
(பிங்கலம்‌. 368) 

எண்ணடிப்படையில்‌ செய்திகளமைக்கும்‌ தொகையகராதிகளும்‌ 

கூட, சித்திரகவிப்‌ பட்டியலை எண்‌ வரையறை செய்யாதே 

அமைத்தல்‌ எண்ணத்‌ தக்கது. தமிழ்‌ மரபு கடந்து சென்றும்‌ 

இலக்கியம்‌- கவிதை பற்றிய செய்திகளை இந்நிகண்டுகள்‌ தரு 

கின்றன எனலாம்‌. அன்றியும்‌, , திருஞானசம்பந்தர்‌ போன்ற 

பக்தியிலக்கிய எழுச்சிக்‌ காலச்‌ கவிஞர்‌ லெ சித்திரகவிகளைப்‌ பயன்‌ 

கொண்டமையும்‌ இவ்‌ எண்ண இணைவுக்கு வாய்ப்பளித்‌ 

இருக்கலாம்‌. 


தனிப்‌ பாடலாகவும்‌. குறும்பாடலாகவும்‌ மேற்கண்ட 

, வகைகள்‌ அமையும்‌ வாய்ப்புப்‌ பற்றிப்‌ போலும்‌, வித்தாரகவி தனி 
வசையாக உருவாகின்றது. தண்டி முதலியனவற்றில்‌ காணப்படும்‌ 
தொகைநிலை--தொடர்நிலை பற்றிய எண்ணம்‌ இங்கு அமை 
யாமை நினைக்கத்தக்கது. வித்தார கவி பற்றிய எண்ணமும்‌ 


நிகண்டுகள்‌ 35 


பெரும்பாலும்‌ மாறுபாடின்றியே யனைத்து நூல்களிலும்‌ வரு 
கின்றது. இங்கும்‌ வித்தாரகவியென்றால்‌ என்ன எனும்‌ விளக்கம்‌ 
முதன்மை பெறாது அவ்‌ இலக்கிய வகைப்‌ பட்டியலே தரப்படு 
கின்றது எனலாம்‌. 
தெரித்த மும்மணியின்‌ கோவை செப்பு பன்மணியின்‌ மாலை 
வருத்தந்தீர்‌ மடலையூர் தன்‌ மறத்தொடு கலிவெண்பாவே 
உருத்த பாசண்ட மற்று முறு மிய லிசையே கூத்து 
விரித்‌ துறப்‌ பாட, வல்லோன்‌ வித்‌ தார கவியென்றாமே 
(சூடாமணி, &ப - 28) 


இங்கும்‌, கால நிலைபற்றிப்‌ பட்டியல்‌ அமைகின்றது எனலாம்‌. 
பதினோராந்‌ திருமுறை மும்மணிக்கோவை, மறம்‌ போன்ற 
வற்றைத்‌ தருவதும்‌ ஆழ்வார்‌ பாடல்‌ பெரிய-சிறிய இருமடல்களை 
அளித்தலும்‌, சிலம்பு முத்தமிழிணைவுடைய இலக்கியம்‌ அமைத்‌ 
தலும்‌, இத்தகு கருத்துகட்கு முன்னோடியாகலாம்‌. இதனாற்‌ 
போலும்‌ காலத்தால்‌ பிற்பட்ட யாசதி்பம்‌, கோவை, பரணி, 
உலா, மடல்‌, சின்னம்‌, புராணம்‌, காவியம்‌ என (605) வேறுபட்டு 
மொழிகன்றது. 


முத்தகம்‌-குளகம்‌ 

நாற்கவி நிலையின்‌ இவ்வகைகள்‌ ஒழிய, முத்தகம்‌, குளகம்‌ 
பற்றிய செய்திகளும்‌ பொது எண்ணமாகக்‌ கருதத்தக்கது. முன்‌ 
நிகண்டுகளில்‌ இது அமையாது, தமிழில்‌ தண்டியலங்கார மியன்ற 
பின்னைய எண்ணமாக இது காணப்படுகின்றது. (திவாகரம்‌ 
போன்றன குளகம்‌ பற்றிப்‌ பேசினும்‌, அதனைக்‌ குற்றெழுத்துச்‌ 
செய்யுள்‌ என வேறுபட விளக்குகின்றன). சதுரகராஇயின்‌ 
முதலாவது பெயரகராதியிலும்‌ இவை பொருள்‌ விளக்கம்‌ பெறு 
கின்றன. 


பல தொடரே குளகம்‌ ஒரு தொடரே முத்தகம்‌ 
(பொதிகை. 3165 


நூல்‌ . 

இவ்வாறு, இலக்கியத்‌ இன்‌ கவிநிலை என்ற அணுகுமுறை ஒரு 
பாலாக, நூல்‌ பாற்றிய சில சிறப்பெண்ணங்களும்‌, நூலின்‌ 
அமைப்பு, பருப்புப்‌ பற்றிய செய்திகளும்‌ நிகண்டுகளில்‌ காணப்படு 
கின்றன தொல்காப்பியம்‌ செய்யுள்‌-மரபு இயல்களில்‌ நூலை 


“86 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


விள்க்குதலும்‌ முன்‌ நூல்களின்‌ அமைப்பும்‌ இதற்குக்‌ காரணமும்‌ 
வழியுமாகலாம்‌. இலக்கிய நூல்‌ - இலக்கண நால்‌ இரண்டையும்‌ 
கருத வாய்ப்பாகப்‌ பொது எண்ணங்களாகவும்‌ இவை அமையும்‌ 
தோற்றம்‌ கொள்கின்றன. 


பாயிரத்தின்‌ பல பெயர்கள்‌ சுட்டப்படுதல்‌, - “ஆய்‌ பதிக 
தாந்தி யணிந்துரை நூன்முகஞ்‌ சாய்வில்‌ முகவுரையும்‌ தந்துரையும்‌ 
பாயிரமாம்‌” (நாமஇபம்‌. 666), நூலின்‌ உட்பகுப்புகள்‌ பெயர்‌ தரப்‌ 
படுதல்‌,---படலமே சருக்கங்‌ காண்டம்‌ பரிச்சேத மத்தியாயம்‌ 
இடரறு மிலம்‌ பகங்க ணூன்‌ முடி பிருமுப்‌ பேரே” (கூடாமணி&-25) 
என்பன ஒருவகையின. இவ்வாறு பெயர்ச்‌ சுட்டாக மட்டுமன்றி, 
ஓத்து, படலம்‌, பதிகம்‌ போன்றன விளக்கப்படலும்‌ உண்டு 
(திவாகரம்‌, பக்‌, 232, 53). 


நேரின மணியை யோர்ந்து நிரல்பட வைத்திட்‌ டாங்கே 

ஓரினப்‌ பொருளை யாய்த்திட்‌ டொரு வழி வைப்ப 
தோத்தாம்‌ 
(சூடாமணி, 26-26) 


சூத்திரம்‌ போன்ற நாலடிப்படை உறுப்பும்‌ விளக்கம்‌ பெறுகின்றது, 


அடிவரையின்‌ றி விழுமிதி னடக்கு 
நூற்பா அகவல்‌ சூத்திர மென்ப (பிங்கலம்‌. 2069) 


தொகையகராதி, முப்பத்திரண்டு உத்திகளைப்‌ பட்டியலாக்கித்‌ 
தருவதும்‌ நரல்‌ பற்றிய தொடர்புடன்‌ இங்குக்‌ கருதத்‌ தக்கது 
(நாற்பொருளகராதி, ப. 180). உரை, பொழிப்பு போன்றன 
சுட்டப்படுதலும்‌ விளக்கப்‌ படுதலும்‌ கூட (நாமதீபம்‌. 664, 
திவாகரம்‌. ப. _32) இங்கு நினைக்கத்‌ தக்கன. 


பொழிப்பெனப்‌ படுவது பொருந்திய யொருளை 
பிண்டமாகக்‌ கொண்டுரைப்‌ பதுவே (திவாகரம்‌. ப. 232) 


போருட்டொகை நிகண்டு, கருத்துரை, பதவுரை, பொழிப்‌ 
புரை, யகலவுரை என நால்வகை அமைப்பதுடன்‌ அவற்றை 
, முறையே விளக்கிச்‌ செல்வது (254-58), உரைக்கோட்பாடு பற்றிய 
எண்ணங்களை அறியத்துணை நிற்கின்றது. பத்து அழகு பத்துக்‌ 
குற்றம்‌ போன்ற செய்திகளும்‌ இங்குக்‌ கருதத்‌ தக்கன (நாற்‌ 
-பொருளகராதி, பக்‌171, 200) 


நிகண்டுகள்‌ 37 


“நூன்‌ மூன்றாமவை முதல்‌. வழி சார்பே (பொருட்‌. 133) 
என்ற கருத்தும்‌ முன்‌ மரபு: ஆகும்‌. தொல்காப்பியம்‌ கூறாச்‌ சார்பு, 
பின்‌ நூல்‌ பற்றி இங்கு இணைகின்றது. நிகண்டு சிலவற்றின்‌ 
பாயிரமும்‌ தம்‌ முன்னோடிகளை வழி--சார்பாகச்‌ சுட்டுவது இங்கு 
நினைக்கத்தக்கது, 


இலக்கியம்‌-தொடர்புடைய செய்திகள்‌ (சிறப்பு) 
இலக்கியம்‌ பற்றிய சில சிறப்பு எண்ணங்களும்‌ நிகண்டுகளில்‌ 
இடம்‌ பெறக்‌ காணலாம்‌. இலக்கிய வகைகள்‌ லெ பற்றிய விளக்‌ 
கங்கள்‌; இலக்கிய அரங்கேற்றம்‌ தொடர்பான காலக்‌ கொள்கை 
களும்‌ நம்பிக்கைகளும்‌; இலக்கியத்தின்‌ பொருள்‌ வடிவம்‌ வெளியீடு 
பற்றிய செய்திகள்‌ என இவற்றைத்‌ தொகுத்துரைக்கலாம்‌. 

1. இலக்கியவகை : ஏற்கெனவே, வித்தார கவி பற்றிய 
எண்ணத்தில்‌ நிகண்டாசிரியர்‌ சில இலக்கிய வகைகளை நினைத்‌ 
தமை குறிக்கப்பட்டது. இன்னும்‌, காப்பியம்‌, பிரபந்தம்‌ பற்றிய 
எண்ணங்களும்‌ ல நிகண்டுஅஅகராதிகவில்‌. அமைவது இங்குச்‌ 
சட்டத்‌ தக்கது. 
காப்பியம்‌ : தண்டியலங்காரம்‌ தமிழில்‌ இயலுமுன்பே சேந்தன்‌ 
இவாகரம்‌ காவியவியற்கை பற்றி மொழிந்தமை சிறப்பாகக்‌ குறிப்‌. 
பிடத்‌ தக்கது. 

காவிய வியற்கை விரிக்குங்‌ காலை 

ஆரியத்‌ தமிழால்‌ நேரிதி னடக்கி 

உலகின்‌ றோற்றமும்‌ ஊழியி னிறுதியும்‌. 

வகைசா றொண்ணூ றாறுவாதியரும்‌ 

வேத நாவினர்‌ வேதிய ரொழுக்கமும்‌ 

ஆதி காலத்‌ தரசர்‌ செய்தியும்‌ 

அவ்‌ வளர்‌ நாட்டால்‌ அறியு மாற்றலும்‌ 

ஆடியும்‌ பாடியும்‌ அறிவுவரக்‌ கிளத்தல்‌ (ப. 309) 
யாப்பருங்கல விருத்தி போன்றன இதனைப்‌ பின்பற்றி உரைக்‌ 
இன்றன. பிற்கால நிகண்டுகள்‌ பல இதனை மொழியாதபோதும்‌ 
பொருட்டொகை நிகண்டு (975), சதுரகராதி போன்றன காப்பி 
யத்தை (பெரும்‌, று) தொண்ணூற்றறுவகைப்‌ பிரபந்தத்துள்‌ 
ஒன்றாகக்‌ காட்டுகின்றன. நாற்பொருளகராத, “காப்பியலக்கணம்‌ 
முப்பத்தெட்டு” (ப. 197) என, தண்டியின்‌ இலக்கணத்தை ஓரளவு 
அடியொற்றி-விளக்கம்‌ அமைக்கின்றது. வனப்பு, உத்தி போன்றன 
இங்கு அமைதல்‌ புது இணைவாம்‌, 


98 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
சேந்தன்‌ இிவாகாம்‌ தரும்‌ விளக்கம்‌, தமிழ்க்‌ காப்பியங்களை 
தோக்க முழுமையும்‌ பொருந்தத்தச்கது எனக்‌ கூறுவதற்கு இல்லை 
எனினும்‌, அவர்‌ காலக்‌ கோட்பாடாகக்‌ கருதத்தக்கது. வட 
மொழிப்‌ புராண-இதிகாசங்கள்‌ பற்றிய சார்பு எண்ணமாக இது 
புலப்படுகின்றது எனலாம்‌. 

வாழ்த்து, வணக்கம்‌, செயப்படு பொருளாகிய காப்பிய 
உறுப்புகளை; ““மங்களாசரண*”மெனப்‌ யொருட்டொகை நிகண்டு 
கூறி விளக்குதின்றது' (165-168): “செயப்படு பொருளக்‌ கதை 
யாதியவே” எனவும்‌ வருவதால்‌, இதனைக்‌ சுதைநவில்‌ இலக்கிய 
நிலையாகக்‌ கொண்டு காப்பியத்துடன்‌ கருதலாம்‌. 


காதை, கதை, சரித்திரம்‌ போன்ற சொழற்பயிற்சி நிகண்டு 
களில்‌ அமைவதும்‌ இங்கு நினைக்கத்தக்கது. 


காதை மொழியும்‌ கதையு மாகும்‌ (திவாகரம்‌. ப. 250) 
சரிதையே.. சாத்திரம்‌ (அரும்பொருள்‌. 388) ... 


பிரபந்தம்‌: பிரபந்தப்‌ பெயர்கள்‌ லெ முதல்‌ நூலான திவாகரம்‌ 
முதலே அமையினும்‌ தொண்ணூற்றாறு எனும்‌ வரையறையும்‌ 
பட்டியலும்‌ சதுமகமாதி முதலே இயல்கன்றன. பொருட்டொகை 
திகண்டு (975) சதுரகராதியை அவ்வாறே முறை பின்பற்றிப்‌ 
பெயர்ப்‌ பட்டியல்‌ அமைக்கின்றது. சதுரகராதியும்‌, நாற்பொருள 
கசாதியும்‌, விரிவு பற்றி, இவற்றிற்கனைத்தும்‌ சிறு விளக்கம்‌ தரும்‌ 
முயற்சியும்‌ மேற்கொள்கின்றன. பிரபந்தம்‌ என்பதனுள்‌ பெருங்‌ 
காப்பியம்‌, சிறுகாப்பியம்‌ ஆயெவற்றையும்‌ அடக்குதல்‌ கேள்விக்‌ 
குரியதாக அமைகின்றது. இலக்கிய வகை என்ற பொதுநிலை 
கருதப்பட்டதாகக்‌ கொள்ளலாம்‌, சாதகம்‌ எனும்‌ முதல்‌ வகை 
யொன்றையே யொருட்டோகை நீகண்டு சிறிது விளக்குகின்றது 
(976). 


முன்‌ நிகண்டுகளிலும்‌ சொற்பொருள்‌ விளக்கும்‌ சூழலில்‌ சில 
பிரபந்தப்‌ பெயர்கள்‌ இடம்பெறுகின்றன. இவையும்‌ இங்குக்‌ 
குறிப்பிட த தக்கன. விளக்கம்‌ அன்றி, இலக்கியச்‌ சுட்டு இன்றியும்‌ 
நூல்‌ அல்லது பிரபந்தம்‌ என்ற சுட்டுடனும்‌ இவை வருகின்றன. 
ஆற்றுப்படையே வழிப்படுத்தலாகும்‌ (திவாகரம்‌, ப. 201) 
ஒட. 224) 
உலக்கைப்பாட்டு வள்ளைப்பாட்டு (பிங்கலம்‌. 2094) 


மடலென்‌ றுரைத்த பிரபந்தமுமாம்‌ (பொதிகை, 1(-:835) 


பல்லாண்டு...சோபனம்‌ ( 


நிகண்டுகள்‌ 39 


உலாவென்ப பவனி போத லுரைக்கு மோர்‌ 


பனுவற்கும்‌ பேர்‌ (அரும்பொருள்‌. 498) 
கலம்பகம்‌....ஒரு பனுவற்குங்‌ காட்டும்‌ ( 5: 507) 
கோவை... நூல்‌ ( ரு 550) 


பிதிர்‌ கதை (விடுகதையாகலாம்‌) (குடாமணி 31-த-6) 


பிள்ளைத்‌ தமிழ்‌ பற்றிய விளக்கம்‌ ஓரளவு விரிவாகவே, 
திவாகர காலம்‌ முதல்‌ அமைவது தனித்துக்‌ கருதத்‌ தக்கது. 
பின்ளைக்கவி எனும்‌ பெயருடன்‌, ஆண்பால்‌, பெண்பாற்கேற்ப 
விளக்கம்‌ பெறும்‌ நிலை, ஆழ்வார்‌ பாடலில்‌ சில பிள்ளைப்‌ 
பருவங்கள்‌ பாடப்பட்டதன்‌ சார்பு காட்டுகின்றது எனலாம்‌, 
புதிதாகப்‌ பிரபந்த வகைகள்‌ முகிழ்த்த காலத்தில்‌ புதிரான வகை 
யாக இது தோன்றியதால்‌ போலும்‌, பிற பல வகைகள்‌ இருக்க 
இது சிறப்பு விளக்கம்‌ பெறுகின்றது பிற்காலப்‌ பாட்டியல்கள்‌ 
வரையறுத்து விளக்குவது போலன்றி, அதன்‌ முந்தைய நிலையாக 
இது சிறிது வேறுபட்டு அமைகின்றது பத்துப்‌ பருவங்கட்கு 
மேலும்‌ பருவம்‌ கூறும்‌ முதற்‌ பாட்டியலான பன்னிரு பாட்டியலை 
யும்‌ இயைபு பற்றி இங்கு நினைக்கலாம்‌. ஆண்பாற்‌, பெண்பாற்‌ 
பிள்ளைப்பாட்டுப்‌ பற்றிய எண்ணங்கள்‌ இங்கு அமைகின்றன 
*ப ரதிதீபம்‌. 652-54). 


திங்க விரண்டில்‌ தெய்வக்‌ காப்பும்‌ 

ஐந்தாந்‌ திங்களில்‌ செங்கரையும்‌ 

ஏழாந்‌ திங்களில்‌ தாலப்‌ பாட்டும்‌ 

எட்டாந்‌ திங்களில்‌ இன்மை தூட்டலும்‌ 

ஒன்பதாந்‌ இங்களில்‌ சப்பாணியும்‌ 

பத்தாந்‌ திங்களில்‌ முத்தங்‌ கூறலும்‌ 

ஆண்டுவரை யகவயின்‌ ஈண்டுவரு கென்றலும்‌ 

ஈரெண்‌ டிங்களின்‌ அம்புலி காட்டலும்‌ 

இரண்டா மாண்டில்‌ சிறுபறை கொட்டலும்‌ 

மூன்றா மாண்டில்‌ சிற்றில்‌ சிதைத்தலும்‌ 

நாலா மாண்டில்‌ சிறுகே ருருட்டலும்‌ 

வைத்த முந்நான்காண்‌ டெல்லை வரையில்‌ 

கச்சிற்‌ சுரிகை காமுறப்‌ புனைதலும்‌ 

பெற்றி யாண்பால்‌ பிள்ளைப்‌ பாட்டே 
(இவாகரம்‌, பச்‌. 309) 


A தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை. 


இங்கு, இன்னமுதூட்டல்‌, சுரிகை புனைதல்‌ ஆகியன பின்பு 
பாட்டியல்‌ சுட்டாதன; இலக்கியமும்‌ காட்டா தன(அம்மம்‌ உண்ண 
வருமாறழைத்தல்‌ ஆழ்வாரிடம்‌ உண்டு). பெண்பாலுக்கு, இறுதி 
மூன்றை நீக்கி அம்மனை. -கழங்கு- ஊசல்‌ கூறும்‌ பாட்டியல்‌ 
நிலைக்கு வேறாக, திவாகரம்‌ சில மொழிகின்றது. ஆண்பாலுக்கு 
உரியனவற்றில்‌ “வருகை” வரைக்கொண்டு, பின்‌ குழமணம்‌, காமன்‌ 
நோன்பு, நீராடல்‌, பாவை, சிறுசோறு, சிற்றில்‌, ஊசல்‌ என்பன 
வற்றைக்‌ கூறுகின்றது. பிங்கலம்‌ இன்னும்‌ சிறிது வேறுபடுகின்றது. 


பேணும்‌ சிறப்பிற்‌ பெண்மக வாயின்‌ 

மூன்றா மாண்டிற்‌ குமமண மொழிதலு 

மைந்தின்‌ முதலா யொன்பதின்‌ காறு 

மைங்‌ கணைக்‌ கிழவனை யார்வமொடு நோற்றலும்‌ 
பனிநீர்‌ தோய்தலும்‌ பாவை யாடலு 

மம்மனை கழங்கு பந்தடித்‌ தாடலுஞ்‌ 
சிறுசோறடுதலுஞ்‌ சிற்றி லிழைத்தலு 

ஊச லாடலு மென்றிவை யுள்ளிட்டுப்‌ 

பேயை பெண்பாற்‌ பிள்ளைப்‌ பாட்டே (பிங்கலம்‌ 1369). 


பிள்ளைத்‌ தமிழுக்குரிய முதன்மை, அதன்‌ காப்புக்கடவுளாக 
அமைபவர்‌, ப௱டற்றலைவனின்‌ குலத்திற்கேற்ற பாவினால்‌ 
தொடக்கம்‌ கொள்ளுதல்‌ போன்ற செய்திகளையும்‌ நிகண்டுகள்‌ 
மொழிய இடனமைக்கின்றது என நினைக்கலாம்‌. கரப்புக்குரிய 
கடவுள்‌ திருமால்‌ எனவும்‌, வெண்பா வேதியர்க்கும்‌, நேரிசை 
அகவல்‌, கொச்சகச்கலி என்பன அரசர்க்கும்‌, வஞ்சியும்‌ இன்னிசை 
வெண்பாவும்‌ வணிகர்க்கும்‌, நெடுவெண்பாட்டும்‌ நேரிசை ஆசிரிய 
மும்‌ சூத்திராக்கும்‌-எனப்‌ பிங்கலம்‌ கூறுகின்றது (1363-67). 


2. இலக்கிய அரங்கேற்றம்‌ 

தலைவனை மையமாகக்‌ கொண்டு கவிதைபாடுதலும்‌, அவன்‌ 
முன்‌ அதனை அரங்கேற்றுதலும்‌, எல்லாவித மங்கலங்களோடும்‌ 
தலைவன்‌ அவற்றைப்‌ பெறலும்‌, பரிசளித்தலும்‌, கவிஞனை 
மதித்தலுமாகிய காலச்‌ சூழல்கள்‌, நிகண்டுகளில்‌ இப்பொருள்‌ 
இடம்‌ பெறக்‌ காரணமாகலாம்‌. பாட்டியல்கள்‌ சில இதனை 
ஒழிபுள்‌ அடக்குவதும்‌ இங்கு நினைக்கத்‌ தக்கது. பரிசுக்காகப்‌ 
பாடல்‌ எனவும்‌, பொருட்‌. செல்வமுள்ள மனிதத்‌ தலைவனைப்‌ 
மாடல்‌ எனவும்‌, கவிஞன்‌ சரியாக மதிக்கப்‌ பெறாவிடின்‌ தலைவு 


நிகண்டுகள்‌ 41: 


னுக்குத்‌ தீங்கு நேரும்‌ அறக்கவியாக அது ஆகுதலும்‌, கவிதையை 
யும்‌ கவிஞனையும்‌ மதிப்புக்குரியதாக ஆக்கும்‌ முயற்சியின்‌” வெளிப்‌ 
பாடும்‌ ஆகலாம்‌; அல்லது அறிஞனின்‌ மொழி அழிக்கும்‌ ஆற்ற 
லும்‌ பெற்ற நிலையும்‌ ஆகலாம்‌. 
சூடாமணி (1370-1373) பிங்கலம்‌ (2811-129-33) என்பன இதனை 

விரிவாகப்‌ பேசுகின்றன. நல்லாசிரியன்‌ யார்‌ எனக்‌ கூறுதலும்‌, 
அவன்‌ கல்வி-தகுதி பேசுதலும்‌, இப்பகுதியில்‌ கவிஞன்‌ பற்றிய 
இலக்கண வரையறையாகக்‌ கருதத்தக்கது. எல்லாவித அறிவும்‌ 
நலனுமுடைய நற்கவிஞன்‌ நிலை இங்கு அமைகின்றது. 

எய்து மிருபத்தெட்‌ டலங்காரத்தாலு 

மெழுத்துச்‌ சொற்‌ பொரு வியாப்பு நெறி யாலு 

நவையறச்‌ செய்யுள்‌ செய்யும்‌ பாவல 

னவையு மரசு மறியப்‌ பாடுவோன்‌ 

முத்தமிழ்‌ வல்லோ னாற்கவி பாடுவோ 

னுத்தமச்‌ சாதியிற்‌ றப்பா துயர்ந்தோ 

னுறுப்பிற்‌ குறையா தொழுக்கமொடு புணர்ந்தோன்‌ 

முப்பது கழிந்தங்‌ கெழுபதுக்‌ குளவாம்‌ 

பெற்றியி னமைந்த பிராயம துடையோன்‌ 

பாடுங்‌ கவிதை _ (பிங்‌ 1370) 


தலைவனால்‌ கவிகை முமையாக ஏற்கப்படாதவிடத்து, அதனை 
மாற்றிக்‌ கவிஞன்‌ வேறொருவற்கு அதனைக்‌ கொடுப்பானாயின்‌ 
முன்‌ தலைவனுக்குச்‌ செல்வமிழப்பு வரும்‌ என்பது சுட்டப்படு 
கின்றது. அன்றியும்‌, ஏட்டைச்‌ சுடுகாடு போன்றவிடத்துத்‌ 
தியானஞ்செய்து எரிக்கத்‌ தலைவன்‌ அழிதலும்‌, பாடல்‌ கேட்ட 
வரும்‌ கூடக்‌ கெடுதலும்‌ உண்டு எனும்‌ நம்பிக்கையும்‌ 
அமைகின்றது. 

பரிசி லீயாத பாவி பாமாலை செம்பூச்‌ சூட்டி 

வரி யர வுறை வன்மீக மா காளி முன்றி றன்னில்‌ 

உரிய நீண்‌ மனைப்‌ புறத்தி லொள்‌ ளெரி கொளுத்தில்‌. வீயும்‌ 

தெரியு மோ ராண்டி லென்றே செப்பினன்‌ முனிவன்‌ றானே 

(சூடாமணி X11 133) 

3% இலக்கியப்‌ பொருள்‌ வடிவம்‌ வெளியிடு 

இலக்கியத்தை உருவாக்கும்‌ இம்முக்கூறுகள்‌ தொடர்பான 
சில கருத்துகளும்‌ நிகண்டுகளில்‌ அங்கங்கே விரவி பரவலாக இடம்‌ 
பெறுகின்றன. இலக்யெ ஆக்கத்திற்கு அடிப்படையான மொழி; 


42 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


மொழிநடை. பற்றிய செய்திகள்‌ எழுத்து சொல்‌ பற்றிய எண்ணங்‌ 
களாகவும்‌ கருதத்‌ தக்கன; இலக்கியக்‌ கருவான பொருள்‌ பற்றிய- 
அகம்‌, புறம்‌-செய்திகள்‌ பொருளிலக்கண நிலையிலும்‌ கொள்ளத்‌ 
தக்கன. அவ்வாறே வெளியீட்டிற்கு வாய்ப்பான அணி, உவமை, 
உவமவுருபு போன்ற செய்திகளும்‌, வடிவ அடிப்படைக்‌ கூறுகளான 
பா, பாட்டுச்‌ செய்திகளும்‌ அவ்விலக்கண நிலையிலும்‌ அணுகத்‌ 
தக்கன. நிகண்டுகள்‌ இலக்கணச்‌ சார்புடையன என்கின்‌றமையின்‌ 
இத்தகு அணுகு முறைக்கும்‌ வாய்ப்பு உண்டு. 


பொருள்‌, வடிவம்‌, வெளியீடு ஆகிய முக்கூறுகளுள்‌ பொருள்‌ 
பற்றிய செய்தி ஓரளவு குன்றியே அமைகின்றது. வடிவம்‌ எனக்‌ 
கருதும்போது, பாவடிவு என்ற நிலையில்‌ எண்ணங்கள்‌ யாப்பிலக்‌ 
கணச்‌ செய்தியை ஓட்டி அமையினும்‌, பாட்டியல்‌ பொருத்தத்‌ 
துடன்‌ இணைத்துக்‌ கருதத்‌ தக்க சில செய்திகள்‌ எண்ண விரிவும்‌ 
பன்மையும்‌ காட்டுகின்றன வெளியீட்டில்‌ அணி முதன்மை பெறு 
கின்றது எனினும்‌ மொழி நடைபற்றியும்‌ லெ கருத்துகட்கு இடம்‌ 
அமைகின்றது. 


மொழிக்கு இலக்கணம்‌ கூறும்‌ இலக்கணங்கள்‌, சில வேளை 
இலக்கயெத்திற்கும்‌ இலக்கணம்‌ கூறலாம்‌. ஆனால்‌ நிகண்டுகள்‌ 
மொழிக்கு அன்றி இலக்கியத்திற்கே இலக்கணம்‌ கூறுவன எனத்‌ 
தோன்றுகின்றது. எனவே இலக்கியம்‌ தொடர்பான சொற்‌ 
களஞ்சிய நிலைக்கு நாற்சொல்லுக்கு மிக்க இடம்‌ அளித்தபோதும்‌ 
சில பொது எண்ணங்களையும்‌ தருகின்றன. 


பொருள்‌: பண்டைக்‌ காலம்‌ முதலே தொடர்ந்து வரும்‌ அகம்‌ 
புறம்‌ பற்றிய எண்ணங்கள்‌ இங்கு நிகண்டிலும்‌ அமைகின்றன 
அத்துடன்‌ “அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு” என்பன நாற்பொருள்‌ 
என்பதும்‌ காணப்படுகின்றது. அறம்‌ இல்லறம்‌ துறவறம்‌ எனச்‌ 
சுட்டப்படலும்‌ உண்டு. 


அகம்‌ தொடர்பான எண்ணங்கள்‌ பொதுவாக நிகண்டுகளில்‌ 
இடம்‌ பெறாதபோதும்‌, உத சூடாமணி இதற்கு மிகுந்த இடம்‌ 
அளிக்கின்றது. நூற்பொருள்‌-பொருத்தமான நூற்பொருள்‌-கூறல்‌ 
என்பதுவே இதன்‌ நோக்கமாகச்‌ சுட்டப்படுதின்றது. 


சூட்டு கவி நாவலர்‌ பாடும்‌ துகடீர்‌ செய்யுட்‌ குறு பயனாச்‌ 
காட்டு முதப்‌ பொருள்‌ . (உ.சூ-கா-3) 


நிசண்டுகள்‌ 43 
மூன்று தமிழி னியல்புணர்ந்த முன்னோர்‌ உசித 
நூற்பொருள்‌ (௨.சூ-கா-4) 
முசிவிலாத. தமிழ்ப்‌ புலவோர்‌ மொழிதநூ லுசிதப்‌ பொருள்‌ 
(உ சூ-காஃ5) 
இந்‌ நூலில்‌ நுவலப்படும்‌ அகப்பொருட்‌ கூறுகளாக, எண்‌ மணம்‌, 
புணர்ச்சி, பிரிவு, விரகம்‌, தலைவியின்‌ பகைப்‌ பொருட்கள்‌ என்பன 
கூறப்படுகின்றன. 
.. ஆவலுறு மெண்‌ மணம்‌ புணர்ச்சி யணுகு புணர்தற்‌ 


குறி பிரிவு 

மேவற்‌ குரிய பெண்‌ புருட விரகம்‌ விரகப்‌ பெண்ணின்‌ பகை 
(உ சூ-பா-1) 
அகத்திணைக்‌ களெவிசளான இயற்கைப்‌ புணர்ச்சி, இடந்‌ 
தலைப்பாடு...போன்றன இதன்‌ எட்டாவது பகுதியான 
புணர்ச்சிவகைத்‌ தொகுப்பில்‌ இடம்‌ பெறுகின்றன. தொடர்ந்து 
வரும்‌ புணர்தற்குரிய வகைத்‌ தொகுப்பு, “சரசகவி படிக்க” 
எனவும்‌ (கொக்கோக விதத்தில்‌! எனவும்‌ விளக்கம்‌ தருவ 
தால்‌, வண்ண இலக்கியம்‌ போன்றன கருதப்பட்ட தாகக்‌ கொள்ள 
லாம்‌. பழம்‌ மரபுத்‌ தொடர்பு கொள்ளாத மாற்ற நிலை 
இவற்றில்‌ அமைவது சட்டத்‌ தக்கது இருவகைக்‌ களவுப்‌ பிரிவும்‌ 
அறுவகைக்‌ கற்புப்‌ பிரிவும்‌ பிரிவின்‌ வகைத்‌ தொகுப்பில்‌ இடம்‌ 
பெறுகின்றன. பெண்விரகம்‌, புகுமுகம்‌ புரிதல்‌ முதலியன 
வற்றையும்‌, மடலுூர்தல்‌, அவத்தைகள்போன்றவற்றையும்‌ மொழி 

இன்றன. புருட விரகம்‌, மரபில்‌ இல்லாதது எனலாம்‌. 


காண்டல்‌ வேட்கை சிந்தித்தல்‌ மெலிதல்‌ மெலியாத 
வீண்ட வயலுக்‌ கியம்புத னாணிழத்தல்‌ காணு மவை யெல்‌ 


லாழ்‌ 
தூண்டு மனதில்‌ குறிக்‌ கேற்கத்‌ தோன்றல்‌ பிதற்றல்‌ 
மோத்தன்‌ 
மீண்டு மாழ்க லிவை புருட விரக வவத்தை பத்தாமே 
(௨.சூ-211-2) 


காமுமுற்ற பெண்ணின்‌ பகையில்‌, தொடி முதலியன நீங்கல்‌, 
தென்றல்‌ முதலியன துயர்தரல்‌, இயற்கைப்‌ பொருளைத்‌ 
தூ.தனுப்புதல்‌ ஆகியன இடம்‌ பெறுகின்றன. 

இந்தாலின்‌ முப்பொருள்‌ வகைத்‌ தொகுப்பு, முதலும்‌ உரியும்‌ 


கருவு மென மொழியப்படும்‌ முப்பொருள்‌ வசைய உதவு சவிதை* 


44 குமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


யாக அமைகின்றது. கோவை, அகப்பாட்டுறுப்புகள்‌, கைக்களை 
போன்றன (211, 10-12) விளக்கம்‌ பெறுகின்றன, 


அகப்பொருள்‌ பற்றி இத்துணை விரிவாக அமையும்‌ நூல்‌ 
பகுதி நிகண்டில்‌ அமையாத போதும்‌ சில சொற்‌ குறிப்புகள்‌, 
பொருட்‌ சுட்டுதல்கள்‌ அங்கங்கு அமைகின்றன. 


திணை அகத்‌ இணையுங்‌ குலமு நிலமும்‌ 


புறத்திணையு மொமுக்கமும்‌ புகல லாகும்‌ 
(பொதிகை11-1253) 


எனச்‌ சொழ்‌ பொருள்‌ கூறுமிடத்தும்‌, 


பொருளினிலக்‌ கண மகமே புறமே 
யெனு மிரு வகைத்தாய்ச்‌ கைக்களை யாதிய 
வெழுதிணை யகமும்‌ வெட்?ித்‌ இணை முத 


லெழு திணை மாம்பொரு ளியம்புவர்‌ 
ட்‌ (பொருட்‌ 387) 


என ஐந்திலக்கணம்‌ விளக்குமிடத்தும்‌ பிறவும்‌ வருகின்றது. 
பொருட்டொகை நீகண்டு, காமப்‌ பகுதியின்‌ கற்பியல்‌ எனப்‌ 
பதினெண்‌ துறைகளைச்‌ சுட்டுகின்றது (934). களவியல்‌ என ஏழு 
துறைகளைச்‌ சுட்டுகின்றது (597). 


அகம்‌-புறம்‌ என இரு பகுப்புக்‌ காணல்‌ பண்டை மரபாகப்‌ 
புறப்பொருள்‌ வெண்பா மாலையில்‌ புறப்புறமும்‌, பின்பு அகப்‌ 
புறமும்‌, வந்து நாற்பகுப்பு கருதப்பட்டதுபோல, நிகண்டிலும்‌ 
உண்டு. பிங்கலம்‌, வாகை, பாடாண்‌, பொதுவியல்‌ முதலிய சில 
துறைகளைப்‌ புறப்புறம்‌ (1475) எனச்‌ சட்ட, ௨9% சூடாமணி 
காலக்‌ கழிவு தந்த கருத்து மாற்றத்திற்‌ கேற்ப நால்வகையையும்‌ 
தருகின்றது. 


மட்டில்‌ குறிஞ்சி முல்லை தளர்‌ மருத நெய்தல்‌ பாலை 
யைந்துங்‌ 

கிட்டு மகமாம்‌ பெருந்திணை கைக்கிளையு மொழியு 
மகப்புறம்பும்‌ 
வெட்டி வஞ்சி யுழிஞை தும்பை வீர வாகை யைம்‌ 
புறமாத்‌ 
திட்பமுறு காஞ்சியும்‌ பாடாண்‌ டிணையும்‌ புறபபுறமே 
்‌ பெர) 


நிச்ண்டுகள்‌ “45 


புறம்‌ பற்றிய செய்திகள்‌ நிகண்டுகளில்‌ இருவகையாக அமை 
கின்றன. புறத்திணைகள்‌ விளக்கப்படுதல்‌ என்பதும்‌, புறத்‌ 
துறைகள்‌ சில விரிக்கப்படுதல்‌ என்பதும்‌ அவை. தொல்காப்பியத்‌ 
திற்குப்‌ பின்‌ பிற்கால இலக்கணங்கள்‌ தோன்றுவதற்கு முன்‌, 
இடைப்பட்ட காலப்‌ பகுதியை இணைப்பது போல இக்கால 
நிகண்டுகள்‌ இத்தகு செய்தி தருகின்றன போலும்‌. 

எண்வகை வெற்றியின்‌ பெயராக, புறத்திணைச்‌ செய்திகள்‌ 
திவாகரம்‌ முதலிய நூல்களில்‌ வருகின்றன (பிங்கலம்‌ 1474, 
பொருட்டொகை 729-30, பாரதி தீபம்‌ 637). 


வெட்டி நிரை கவர்தல்‌ மீட்டல்‌ கரந்தையாம்‌ 
வட்கார்‌ மேற்‌ செல்வது வஞ்சியாம்‌-உட்கார்‌ 
எதிரூன்றல்‌ காஞ்சி யெயில்‌ காத்த னொச்9 

யது வளைத்த லாகு முழிஞை-அதிரப்‌ 

பொருவது தும்பையாகும்‌ போர்க்களத்து மிக்கார்‌ 
செருவென்றது வாகை யாம்‌ (திவாகரம்‌, பக்‌ 301) 


தொல்காப்பியம்‌ ஏழு எனவும்‌, வெண்பாமாலை பன்னிரண்டு 
எனவும்‌ கூறற்கு இடைப்பட்ட நிலையாக இதனைக்‌ கூறலாம்‌. 
சொற்பொருள்‌ விளக்கும்‌ சூழலும்‌ வஞ்சி, காஞ்சி போன்றன 
வற்றைக்‌ கூறுகின்றன. 


திவாகரத்தின்‌ செயல்பற்றிய தொகுதியிலும்‌, ஒலிபற்றிய 
தொகுதியிலும்‌ சில புறத்துறைகள்‌ பொருட்சுட்டு நிலையில்‌ 
விளக்கம்‌ பெறுகின்றன. கொற்றவள்ளை, தழிஞ்சி, பாஜீடு 
(பக்‌ 210), உயர்‌ மொழிக்‌ காஞ்சி, முதுமொழிக்‌ காஞ்சி, பேரியற்‌ 
காஞ்சி, பொருண்‌ மொழிக்‌ காஞ்9, முதுபாலை, குறுங்கலி 
பாசறை முல்லை, இல்லாண்‌ முல்லை (பக்‌ 234-33) எனும்‌ துறைகள்‌ 
இவ்வாறு விளக்கம்‌ பெறுகின்றன, 


இவற்றுள்‌ ஒவ்வொன்றன்‌ விளக்கம்‌ ஓரளவு அருகிப்‌ பிற 
நூலிலும்‌ காணப்படுகின்றது (கயாதாரம்‌ 372: தழிஞ்சி, பாதடு; 
பாரதி தீபம்‌ 454, 55: கொற்றவள்ளை, தழிஞ்சி, பாதீடு), ஏற்‌ 
கெனவே நினைத்த விதமாக, புறப்பொருள்‌ இலக்கணம்‌ இடைக்‌ 
காத காலத்தில்‌, தொல்காப்பியம்‌ மறைவுற்ற காலத்தில்‌ (இருண்ட 
காலம்‌?),விளக்கம்‌ பெற பிற மூலம்‌ (800106) இல்லாத காலத்தில்‌, 
நிகண்டுகள்‌ இத்தகு சிலவற்றைத்‌ திரட்டிக்‌ கூறும்‌ முயற்சியில்‌ ஈடு 
பட்டன போலும்‌. 


46 தமிழ்‌ இலக்யெக்‌ கொள்கை 


வடிவம்‌ 
யாப்பு வடிவம்‌ பற்றிய ஒரு சில எண்ணங்கள்‌ ஓரளவு 
மேலெழுந்த வாரியாக நிகண்டுகளில்‌ இடம்‌ பெறுகின்றன. யாப்‌ 
பிலக்கணத்தைப்‌ யொருட்டொகை நிகண்டு, 
யாப்‌ பிலக்கண மெழுத்‌ தசை சீர்‌ பந்த 
மடி தொடை பாவின மா மென மொழிப (388) 
எனச்‌ சுட்டுகின்றது. 
பா பற்றிய எண்ணம்‌ பலவாறு அமைகின்றது. நாற்பா 
எனவும்‌, ஆறு எனவும்‌ வேறுபட்டுச்‌ செல்வதும்‌ அமைகின்றது. 
பா நான்கு வெண்பா வாசிரமியப்பா 
கலிப்பா வஞ்சிப்‌ பா வெனச்‌ கழறுப 
மருட்பாக்‌ கூட்டி யைந்தென்றும்‌ வழங்குப (பொருட்‌ 31) 
வெண்பர வாசிரியங்‌ கலி வஞ்சி 
பரிபாடன்‌ மருட்பாப்‌ பகருவ ரறு பா (பொருட்‌ 543) 


திவாகரம்‌ போன்ற தொடக்க நிகண்டுகளில்‌, பா பற்றிய 

எண்ணத்தில்‌ கோட்பாட்டு வேறுபாடு புலப்படுகின்றது. ஒலி 
பற்றிய பகுதியில்‌ வஞ்சியை விட்டுவிட்டுப்‌ பிற மூன்றையுமே 
திவாகரம்‌ கூறுதல்‌ (பக்‌ 233) அதன்‌ பயிற்சியின்மை பற்றியாகலாம்‌. 
ஆனால்‌ அத்துடன்‌ அமையாது, வண்ணகம்‌, குளகம்‌, சந்தப்‌ 
பாட்டு, தாண்டகம்‌ என்பனவற்றைத்‌ தருகின்றது. 

அராகம்‌ முடுகியல்‌ வண்ணக மாகும்‌ 

குற்றெழுத்துத்‌ தொடரி னது குளகச்‌ செய்யுள்‌ 

இருபதின்‌ மேலும்‌ இருமூன்றெழுத்து நான்‌ 

கடியும்‌ வருவது சந்தப்‌ பாட்டே 

மற்றதன்‌ மிகுதி சொற்‌ பெயர்‌ தாண்டகம்‌ (பக்‌ 233-34) 


இவற்றுள்‌ அராகம்‌, குளகம்‌ போன்றன பிங்கலம்‌ (2083-84, 3084, 
3409) போன்ற நூல்களிலும்‌, சந்தம்‌, தாண்டகம்‌ ஆகியன 
சூடாமணி (%. 30) முதலியவற்றிலும்‌ இடம்‌ பெறுகின்றன. 
விருத்த அடிகளை எழுத்தெண்ணி அமைக்கும்‌ வடமொழிச்‌ சார்‌ 
மரபு பின்னதில்‌ அமைவது வீரசோழியம்‌ போன்றவற்றிலும்‌ புலப்‌ 
பமிம்‌, “சந்தம்‌ எண்ணும்‌ கவி என கயாதரம்‌ கூறும்‌ (528), 
பாவினம்‌ பற்றிய சிந்தனை, எண்ண வேறுபாடுகளின்றி, 
“வீசு மினம்‌ தாழிசையுந்‌ துறையும்‌ விருத்‌தமூமே” (கயாதரம்‌ 401) 
என அமைகின்றது (பொருட்டொகை 147). 


நிகண்டுகள்‌ 4 


பா, இனம்‌ எனும்‌ செய்யுள்‌ வடிவ நிலைகள்‌ தவிர, யாப்பிலக்‌ 
கணச்‌ சார்புடன்‌ கருதத்‌ தக்கனவாகச்‌ சில பட்டியல்களைப்‌ 
பொருட்டொகை நிகண்டு தருகின்றது. தொல்காப்பிய, பிற்கால 
யாப்பு நூல்‌ எண்ணங்களாகி இவை தொடர்கின்றன. எழுவகைத்‌ 
தாக்கு (638), எழுவகைத்‌ தளை (640), எண்வகை வனப்பு (761) 
எண்வகைப்‌ பொருள்கோள்‌ (762) என இது அமைகின்றது. 
இசைப்பா வகையாக ஒன்பது கூறப்படுவது இங்கு நினைக்கத்‌ 
தக்கது. 


சிந்து திரிபதை சவலை சமபாத 

விருத்தஞ்‌ செந்துறை மிக்க வெண்டுறை 
பெருந்தேவ பாணி சிறுதேவ பாணி 

வண்ண மிசைப்பா வொன்பது வகையே (773) 


இவற்றுள்‌ சவலை, திரிபதை போன்றன வீரகோழியத்தில்‌ குறிக்கப்‌ 
படல்‌ இங்கு எண்ணத்தக்கது. 
வெளியீடு 

வெளியீடு பற்றிய எண்ணங்கள்‌ பலவகையாக அமைகின்றன 
ஏற்கெனவே நினைந்த வண்ணம்‌, மொழிநடையியல்‌, அணியியல்‌, 
பாட்டியல்‌ என இவற்றை அணுகலாம்‌ பாட்டியலும்‌ எழுத்து, 
சொல்பற்றிய செய்திகளாகி மொழிதடையுடன்‌ இணையுமெனி 
னும்‌, கருத்து விளக்கத்திற்கு வாய்ப்பாக இவ்வாறு கொள்ளல்‌ 
சாலும்‌. 


மொழிநடையியலில்‌, சில சொற்களின்‌ பயன்பாட்டு நிலை 
பற்றிய எண்ணங்கள்‌ உத்திச்‌ சார்புடன்‌ நினைக்கத்தக்சன. பல 
சொற்களால்‌ விரிந்த விளக்கம்‌ தராது சில குறிப்புச்‌ சொற்களால்‌, 
ஒலிக்‌ குறிப்புச்‌ சொற்களால்‌, இரட்டைக்‌ செவியால்‌. அப்பொருள்‌ 
உணர்த்தும்‌ உத்தி நிலை பற்றிய எண்ணத்திற்குச்‌ சில நிகண்டுப்‌ 
பகுதிகள்‌ இடனளிக்கின்றன. அனுகரண ஒசை, உபயவோசை என 
இவை விளக்கப்படுகின்றன. 


இம்மெனல்‌ கல்லெனல்‌ இமுமெனல்‌ வல்லெனல்‌ 
பொம்மெனல்‌ ஒல்லெனல்‌ பொள்ளெனல்‌ 
செள்ளெனல்‌ அன்னவநுகரண ஓசையாகும்‌ 
கொம்மெனல்‌ விடேலெனல்‌ நெரேலெனல்‌ 
முகேரெனல்‌ அம்மெனல்‌ 

சரேலெனல்‌ அநுகரண வோசை (திவாகரம்‌, பக்‌. 241) 


4% தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


படபடெனல்‌ களகளெனல்‌ பதுபதெனல்‌ 

கொள கொளெனல்‌ மொடுமொடெனல்‌ 

திடுதடெனல்‌ மொகமொகெனல்‌ கலகலெனல்‌ 

நெடநெடெனல்‌ கடகடெனல்‌ தீறை யுபய வோசை 
(திவாகரம்‌ 242) 


இலக்கணம்‌, இரட்டைக்கிளவி பற்றிய விளக்கத்தைப்‌ பண்டே 
தருவதும்‌, இலக்கியத்தும்‌ ஒல்லென (சிலம்பு) போன்‌ றன வருவதும்‌ 
அவை பற்றிய பட்டியல்‌ இங்கு இடம்‌ பெறக்‌ காரணம்‌ போலும்‌. 
அதிசய மொழி விரைவுக்குறிப்பு இகழ்ச்சிக்‌ குறிப்பு இவை பற்றிய 
சொல்‌ நிலையும்‌ காண்ப்படுகின்றது :பிங்கலம்‌ 2104-5). 
பாட்டியல்‌ செய்திகள்‌ எனக்‌ கூறத்தகும்‌ நிலையில்‌ பொருத்தம்‌ 
பற்றிய எண்ணங்கள்‌ அமைகின்றன. முன்பு நினைத்தது போன்று, 
பாட்டியல்‌ நூல்கள்‌ தோன்றுவதன்‌ முந்தைய களமாக பழம்‌ 
நிகண்டுகள்‌ அமைகின்றன எனலாம்‌. பொருத்தம்‌ பத்து என்ற 
எண்ணம்‌ பின்பு வரையறுப்புண்டு வளர்ந்த போதும்‌, முதல்‌ 
நூலான பன்னிரு பாட்டியல்‌ பின்னூல்‌ கூறாத இன்னும்‌ சில 
பொருத்தங்களை நினைக்கின்றது. நிகண்டும்‌ இதற்கேற்ப, 
வரையறுத்துக்‌ கொள்ளாது ஒருசில பொருத்தங்களைத்‌ தரு 
கின்றது. 
காலத்தால்‌ முந்திய இவாகரம்‌, எண்வகைக்‌ கணம்‌ (சீர்‌ பற்றிக்‌ 
கூறுவது (பக்‌ 299, 300), இலக்கிய முதற்சீராக வருதற்குரிய 
நன்மை பயக்கின்ற மூவகைச்‌ சீர்பற்றிய எண்ணமாகஅமைகின்றது. 
தொடர்ந்து வருகின்ற பிங்கலம்‌, இதனுடன்‌ எழுத்துப்‌ பொருத்‌ 
்‌ தம்‌, தானப்‌ பொருத்தம்‌, நாட்பொருத்தம்‌, உண்டிப்‌ பொருத்தம்‌ 
புட்பொருத்தம்‌, கன்னல்‌ பொருத்தம்‌, பால்‌ பொருத்தம்‌, மங்கலப்‌ 
பொருத்தம்‌ என்பனவற்றைக்‌ கூறி (1333-62) வளர்ச்சி காட்டு 
கின்றது. இவற்றுள்‌ மங்கலம்‌ தவிரப்‌ பிற அனைத்தும்‌ எழுத்தின்‌ 
- ஆட்சியில்‌ கருதப்படும்‌ பொருத்தமாம்‌, கணம்‌ சீராட்சியில்‌ 
பொருத்தம்‌ நோக்கப்படுவதாக, மங்கலம்‌, சொற்பொருத்தமா 
கின்றது. 


மங்கலச்‌ சொற்களின்‌ பட்டியலைப்‌ பாட்டியல்கள்‌ தருவது 
போல, நிகண்டுகளும்‌ அளிக்கின்றன. பிங்கலம்‌ முதற்பட்டியல்‌ 
தருவதால்‌ பத்து மட்டுமே தர (1362), பின்பு அது பதினெட்டாக 
வளர்வதை உரிச்‌ சொல்‌ நிகண்டு (பக்‌ 110) காட்டுகின்றது. பின்‌ 
நூல்கள்‌ கருத்துத்‌ தொடர்ச்சி கொள்கின்றன, 


நிகண்டுகள்‌" 49 
ஏர்‌ மணி பரிதி யானை திரு நில முலகு திங்கள்‌ 
கார்‌ மலை சொல்‌ எழுத்துக்‌ கங்கை நீர்‌ கடல்‌ பூத்‌ தேர்‌ பொன்‌ 
ஏருறு மிவை மூவாறு மிதிற்‌ பரியாயப்‌ பேரும்‌ 
ஆரு மங்கலச்‌ சொற்‌ செய்யு ளாய்ந்து முன்‌ வைக்க நன்றாம்‌ - 
(சூடாமணி 11-118) 


இவற்றை 22 ஆக விரிக்கின்றது பொருட்டொகை நிகண்டு (950). 
பரி, அமுதம்‌, மதி, புயல்‌ என்பன இணைகின்றன. 


அணியியல்‌ செய்திகள்‌ மூன்று வகையில்‌ இடம்‌ பெறுவதாகக்‌ 
கொள்ளலாம்‌. அணிகளின்‌ பட்டியல்‌ தருவது ஒருவகை. 
உவமைக்கு விளக்கமும்‌ உவமவுருபுகளைத்‌ தொகுத்துரைத்தலு 
மாக அமைதல்‌ மற்றொரு வகை. இன்ன உறுப்புக்கு. பொருளுக்கு 
இன்ன உவமை என உவமான சங்கிரக அமைப்புக்‌ கொள்வது 
பிறிதும்‌ ஒரு வகை 


இவற்றுள்‌, அணிப்பட்டியல்‌, கவியரங்கேற்றச்‌ சூழலில்‌ 
கவிஞனைக்‌ காட்டுமிடத்தும்‌, தொகைப்‌ பகுதியிலும்‌ இடம்‌ பெறு. 
கின்றது. முன்‌ நூல்களில்‌, இருபத்தெட்டு என இவ்‌ அலங்காரப்‌ 
பட்டியல்‌ அமைவது சிறப்பாகக்‌ குறிப்பிடத்‌ தக்கது. தொல்‌ 
காப்பியம்‌ உவமை என்று ஒன்றையே கூற (இன்னும்‌ 'பிற சில அணி 
உள என்பர்‌), தண்டி முப்பத்தைந்து எனச்‌ சுட்ட, இருவேறு 
கொள்கைக்கும்‌ இடைப்பட்ட தாய்‌ - இடைப்பட்ட காலத்ததாய்‌ 
இவ்‌ எண்ணம்‌ அமைகின்றது. யாப்பருங்கல விருத்தி உரை 
போன்றனவும்‌ இவ்‌ எண்ணிக்கை தருவது, இங்குக்‌ குறிப்பிடத்‌ 
தக்கது. அணியிலக்கண வளர்ச்சிப்‌ படிநிலையாக இது கருதத்‌ 
தக்கது. 


உருவகம்‌, உவமை, வழிமடக்கு, நிலைமடக்கு 
விரிசுடர்‌, விளக்கு என விரவி வருனவும்‌ 
வேற்றுமை நிலையே, வெளிப்படு நிலையே 
வார்த்தை, தன்மை, பிறபொருள்‌ வைப்பு, என 
பாற்படக்‌ கிடந்த பகுதியின்‌ வருனவும்‌ 
சிறப்பு மொழி, சிலேடை, மறுத்துமொழி நிலையே, 
நோக்கே, உட்டொடர்‌, தொகைமொழி மிகைமொழி, 
உடதிலை, கூட்டம்‌, உவமானவுருவகை, 
துவலா நுவற்சி, தலை கட்டிய மொழி 

இ, கொஃக்‌ 


50 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


நிதரிசனப்‌ பாராட்டு, ஒருங்கிய நிலையே 
ஐயம்‌, உயர்வே, விரவியல்‌, வாழ்த்து, என 
எய்தற்‌ குரிய எழுநான்‌ கலங்காரம்‌ (திவாகரம்‌. பக்‌.307) 


மிகப்‌ பிற்காலத்தில்‌ தொகையகராதிகள்‌ 35, 100 அணிகளைத்‌ 
தருகின்றன. 


உவமை அணிகட்கு அடிப்படையாக அமைவதாலும்‌, பண்டு 
முதலே தொடர்ந்து எண்ணப்பட்டு வருதலாலும்‌, நிகண்டுகளும்‌ 
அதனைப்‌ பற்றிய சில எண்ணங்களை அளிக்கின்றன. உவமையின்‌ 
பெயர்‌ என்ற தலைப்புப்‌ பெரும்பான்மையான நிகண்டுகளில்‌ 
அமைந்து, உவம உருபுப்பட்டியலாகி அமைகின்றன. உருபைத்‌ 
தெளிவுற உணர்தல்‌, உவமையை அறிய அடிப்படையாதல்‌ பற்றி 
இது அமைந்திருக்கலாம்‌. பதின்மூன்று உருபுமுதல்‌ (திவாகரம்‌, 
பக்‌ 195). இருபத்து நான்கு உருபுவரைப்‌ (சூடாமணி-V1[[-78) 
பட்டியல்‌ நீண்டமைகின்றது. 


உவமையை விளக்கும்‌ நோக்கம்‌ திவாகரத்தில்‌ மட்டும்‌ அமை 
இன்றது. பண்புபற்றிய பெயர்த்‌ தொகுதி, 


வினையுவமம்‌ பயனுவமம்‌ மெய்யுவமம்‌ உருவுவமம்‌ 
என நான்கு வகைத்தே உவமத்‌ தியல்பே 
உவமம்‌ ஒன்றோடொன்றை யொப்புறுத்தல்‌ (யக்‌ 195) 


என இதனைத்‌ தருகின்றது. 


உ௫த சூடாமணியே, அனைத்து நிகண்டுள்ளும்‌, பொருள்‌ 
உவம இணைவுப்‌ பட்டியல்‌ அமைக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபடுகின்றது. 
இதன்‌ மூன்றியல்கள்‌ (14-16), மகளிர்‌ பாதாதியுவமைத்‌ தொகுப்பு 
(27 பாடல்‌), பெண்ணி னுவமை யலங்காரத்‌ தொகுப்பு (4 பாடல்‌) 
புருட வுவமை யலங்காரத்‌ தொகுப்பு (7 பாடல்‌) என இச்‌ 
செய்தியை அளிக்கின்றது. பாதாதி கேசமாக, *நாரியர்‌ தம்‌ 
:..உவமைஅலங்காரம்‌* இங்கு அமைவது, உவமான சங்கிரகம்‌ 
போன்ற முன்‌ நூல்களின்‌ சார்பு காட்டுகின்றது. 


இவ்வாறு, பொருள்‌ வடிவம்‌ வெளியீடு தொடர்பான லெ 
எண்ணங்களை கோட்பாடுகளை அறிய நிகண்டுகளும்‌ துணைபுரி 
கின்றன. முன்‌ இலக்கியங்களைச்‌ சார்ந்து எழுந்தமையால்‌, 
இவ்வாறு பல்வகையான இலக்கிய பொது--இறப்புச்‌ செய்திகட்கு 
நிகண்டுகள்‌ களன்‌ாகின்றன. 


நிகண்டுகள்‌ 51 


நிறைவுரை 


1. 


பழங்காலத்‌ தமிழ்க்‌ கல்வியில்‌ நிகண்டுகள்‌ முதலிடம்‌ பெற்றன. 
அதற்குக்‌ சாரணம்‌ தமிழ்ச்‌ சொற்களின்‌ (Vocabulary) 
ஆற்றலை வளர்த்துக்‌ கொள்வது. 

முற்கால இலக்கியங்களைக்‌ கொண்டு நிகண்டுகள்‌ அமைந்த 
காரணத்தால்‌ இலக்கியங்கள்‌ பற்றியும்‌ இலக்கிய வகைகள்‌ 
பற்றியும்‌ நிகண்டுகளைக்‌ கற்கும்‌ போதே தெரிந்து 
கொள்வது. 

தொடை யகராதிகள்‌, இலக்கிய ஆக்கத்தில்‌ சவிஞனுக்கும்‌ 
கற்போனுக்கும்‌ சலிப்பையும்‌ சோர்வையும்‌ நீக்கத்‌ துணைபுரி 
கின்றன. 

இலக்யெத்திலிருந்தே நிகண்டுகளில்‌ பட்டியல்‌ அமைக்கும்‌ 
முறை தோற்றம்‌ கொண்டது என்பதற்குப்‌ புறம்‌, சிலம்பு 
போன்றன சான்று, 


நிகண்டுகள்‌ வெறும்‌ அகராதிகள்‌ அல்ல. அவையே இலக்கியங்‌ 


கள்‌. 


பின்‌ இணைப்பு 1 


பெயர்க்‌ குறிப்புக்‌ கிடைக்கின்ற நிசுண்டுகளின்‌ 


அகரவரிசைப்‌ பட்டியல்‌ 


(வை-வைத்தியம்‌, சோ-சோதிடம்‌) 


ood MD ஸ்வ 


ந ok 
நர ஒல்‌ 


ஜி 


அகத்தியர்‌ நிகண்டு(வை) 14. உசித சூடாமணி நிகண்டு 
அகத்தியர்‌ ஜால நிகண்டு 15 உரிச்சொல்‌ நிகண்டு 
(வை) 16. ஏம தத்துவம்‌ என்னும்‌ 
அகராதி நிகண்டு பஞ்ச காவிய நிகண்டு 800 
அகராதி நிகண்டு (வை) 
அகராதி நிகண்டு 17. ஒளவை நிகண்டு 
அபிதானத்‌ தனிச்‌ செய்யுள்‌ 18. கந்த சுவாமியம்‌ 
நிகண்டு 19, கயாதர நிகண்டு 
அபிதான மணிமாலை 20. கருக்கடை நிகண்டு 300 
அரும்பொருள்‌ விளக்க வை) 
நிகண்டு 21. கால நிகண்டு (சோ) 
ஆசிரிய நிகண்டு 22. காரக நிகண்டு (சோ) 
ஆரிய நிகண்டு 23. கைலாச நிகண்டு 
இரத்தினச்‌ சுருக்கம்‌ 24. சட்டமுனி நிகண்டு(வை) 
இலக்கத்‌ தொகுதி முறை 25. சட்டமுனி நிகண்டு வை) 
யின்‌ திறவுகோல்‌ 26. சட்டமுனி நாயனார்‌ 


உசித சூடாமணி நிகண்டு 


நிகண்டு(வை) 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


சதுரகராதி 48. நேர்ச்சொல்‌ நிசண்டு 

சிந்தாமணி நிசண்டு 49. பல்பெருட்‌ சூடாமணி 

சூடாமணி உள்ளமுடை. நிகண்டு 

யான்‌(சோ) £0. பாரதி தீபம்‌ 

சூடாமணி நிகண்டு 5]. பிங்கல நிகண்டு 

சேந்தன்‌ திவாகரம்‌ 52. பிடக நிகண்டு 

கன்‌ வந்தரி நிகண்டு 300 53. பெருநூல்‌ நிகண்டு 1200 

(தன்வந்திரி கருக்கடை) (வை) 
(வை) 54. பெருநூல்‌ நிகண்டு 1700 

தொகை அகராதி (வை) 

தொகை நிகண்டு 35. பொதிகை நிகண்டு 

தொகைப்‌ பெயர்‌ விளக்கம்‌ 56. பொதிய நிகண்டு 

கொகைப்பொருள்‌ நிகண்டு 57. பொருட்டொகை நிகண்டு 

நந்தீஸ்வரர்‌ நிகண்டு 300 598. பொருள்‌ விளக்க நிகண்டு 
(வை) 59. போகர்‌ நிகண்டு (வை: 

தவமணிக்‌ காரிகை நிகண்டு 60. போகர்‌ நிகண்டு !200 (வை) 

தாதார்த்த தீபிகை 61. போகர்‌ நிகண்டு 

நாமதீப நிகண்டு அட்டவணை(வை) 

நாற்பொருள்‌ அகராதி; 62. மஞ்சகென்‌ ஐந்திணைச்‌ சிறு 

நிகண்டு நிகண்டு(வை। 

நிகண்டு 200 (வை 63. வடமலை நிசண்டு(ை) 

நிகண்டு 800 (லை) 64. வாத நிகண்டு(வை) 

நிகண்டு 1200(வை) 65, விரிவு நிகண்டு 

நிகண்டு 1700(வை) 66. வேதகிரியார்‌ சூடா.மணி 

நிகண்டு ஆயிரத்£ருதூறு] நிகண்டு 
(வை) 67. ஐல நிகண்டுவை) 


இப்பட்டியல்‌ அமைக்க உதவிய 
அடிப்படை நூல்கள்‌ 


1. தமிழ்‌ அகராதிக்கலை 


2. 
1 


தமிழ்‌ லெக்சிகன்‌ முன்னுரை 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு 10-ஆம்‌ நூற்றாண்டு, 
மூ. அருணாசலம்‌ 

ஆசிரிய நிகண்டு முன்னுரை 

Papers on Tamil Studies 


Tami Dictionaries, A Bibliography, A. Dhamotharan 
அடிப்படை நூலகங்கள்‌ 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை-113 


மறைமலையடிகள்‌ நூலகம்‌, சென்னை-1 


92 


நிசண்டுகள்‌ 


கட்டுரைக்கு ஆடிம்பை 


பின்‌ இணைப்பு 2 


டயரக அமையும்‌ திகண்டுகளின்‌ பட்டியல்‌ 


நூல்‌ ஆசிரியர்‌ காலம்‌ யாப்பு 
1. சேந்தன்‌ இவாகரம்‌ திவாகரர்‌ தூ நூற்பா 
2. பிங்கலந்தை பிங்கலர்‌ 10 நர 5s 


3. நிகண்டு சூடாமணி மண்டல 


புருடர்‌ 1520 விருத்தம்‌ 


4. அகராதி நிகண்டு இதம்பர 


ரேவண 1594 தாற்பா 
சித்தர்‌ 
5. உரிச்சொல்‌ காங்கேயன்‌ 17 தூ வெண்பா 
6. கயாதரம்‌ கயாதரம்‌ 5» கலித்துறை 
7. பாரதிதீபம்‌ திருவேங்கட 5 ‘5 
பாரதி . 
8. ஆசிரிய நிகண்டு  ஆண்டிப் புலவர்‌ விருத்தம்‌ 
9. சதுரகராதி வீரமா முனிவர்‌ 1732 உரைநடை 


10. அரும்பொருள்‌ 


விளக்க நிகண்டு அருமருந்தைய 18நூ£ விருத்தம்‌ 


தேசிகர்‌ 
11. பொருள்தொகை சுப்பிரமணிய 18 நா நூற்பா 
நிகண்டு பாரதி 
12. பொதிகை நிகண்டு சுவாமிநாதக்‌ 5; விருத்தம்‌ 
கவிராயர்‌ 
13. உசித சூடாமணி  இதம்பரக்‌ ட 5» 
நிகண்டு கவிராயர்‌ 
14. நாமதப நிகண்டு சிவசுப்பிரமணியக்‌ 19 நர வெண்பா 
கவிராயர்‌ 
15. வேதூரியார்‌ வேதகிரி 1842 விருத்தம்‌ 
சூடாமணிறிகண்டு முதலியார்‌ 
16. நானார்த்த முத்துசாமிப்‌ {2.0 விருத்தம்‌ 
தீபிகை பிள்ளை 
17. நாற்பொருள்‌* 2 —- உரைநடை 


அகராதி 


* சதுரகராதியை ஒத்தது. நூல்பெயர்‌, அசிரியர்‌ பெயர்‌ 
முதலியன கிடைக்கவில்லை-இறுதி 3 பகுதியும்‌ அச்சு வடிவில்‌ 
கிடைக்கின்றன. தமிழகராதிக்கலை எனும்‌ நரல்‌, மழவை 
மகாலிங்கையர்‌ சென்னையில்‌ பதிப்பித்ததான, ஆண்டு 
தெரியாத **பெயர்‌௮ஈராத:* பற்றிக்‌ குறிப்பதாலும்‌(பக்‌ 381), 
அத்துடன்‌ அதன்‌ இறுதி, “முதலாவது பெயரகராதி முற்றும்‌” 
எனக்‌ கூறுவதாகத்‌ தருவதாலும்‌, அதன்பின்‌ மூன்று பகுதி 
களாக இவற்றைக்‌ கருதலாம்‌ போலும்‌, த 


34 

திவாகரம்‌ 

தொகுதி 

1. தெய்வப்‌ 
பெயர்‌ 

2. மக்கட்‌ 
பெயர்‌ 

3. விலங்கின்‌ 
பெயர்‌ 


4. மரப்பெயர்‌ 
5. இடப்பெயர்‌ 


6. பல்பொருட்‌ 
பெயர்‌ 


7. செயற்கை 
வடிவப்‌ 
பெயர்‌ 


8. பண்பு பற்றிய 


பெயர்‌ 


9. செயல்‌ பற்றிய 
பெயர்‌ 


10. ஒலி பற்றிய 
பெயர்‌ 


தமிழ்‌ இலக்கியக்கொள்கை 


பின்‌ இணைப்பு 3 


பொருட்‌ பகுப்பு 
பிங்கலம்‌ சூடாமணி 
வகை தொகுதி 
1 வான்‌ 1 தேவப்‌ 
2 வானவர்‌ பெயர்‌ 
3 ஜயர்‌ 2 
5 ஆடவர்‌ 
8 மாப்பெயர்‌ 3 
9 மரப்பெயர்‌ 4 
4 அவனி 5 
6 அனுபோகம்‌ 6 
7 
7 பண்பிற்‌ $ 
செயலிற்‌ 
பகுதி 
9 
10 


நிகண்டுகள்‌ 


உரிச்சொல்‌ 
தொகுதி 


1. தேவப்‌ 
பெயர்‌ 


19 


கயாதரம்‌ 


இயல்‌ 


பாரதி 


தீபம்‌ 


55 


ஆசிரியம்‌ பொதிகை 


தொகுதி தொகுதி தொகுதி 


10 


1 1 
2 2 
3 3 
4 4 
5 2 


6 பொருட்‌ 6 இயற்கை 
பெயர்‌ செயற்கை 
பல 
பொருட்‌ 
பெயர்‌ 


7 செயற்கைப்‌ 


பெயர்‌ 
8 3 
(9) 9 
(10) 8 


(11 ஒழிபு) 


56 


15. 


16. 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பின்‌ இணைப்பு 4 


துணை நூல்கள்‌-நிகண்டு 

அகராதி நிகண்டு, (பதி) நாராயண ஐயங்கார்‌, செந்தமிழ்ப்‌ 

பிரசுரம்‌ 42, 1921 

அரும்பொருள்‌ விளக்க நிகண்டு, (பதி) ஏஸ்‌, வையாபுரிப்‌ 

பிள்ளை, செந்தமிழ்ப்‌ பிரசுரம்‌ 54, 1931 

ஆசிரிய நிகண்டு, (பதி), வி. சொக்கலிங்கம்‌, தஞ்சை சரசுவதி 

மஹால்‌ வெளியீடு 135, (075 

உத சூடாமணி நிகண்டு, வித்யா பாறு முத்திராசாலை 

கோயமுத்தூர்‌, 1903 

உரிச்சொல்‌ நிகண்டு, கழக வெளியீடு 1435, 1971 

கயாதரம்‌, (பதி) எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை, சென்னைப்‌ 

பல்கலைக்‌ கழகம்‌, 1939 

சதிரகறாதி, (பதி) சூ. இன்னாசி, வீரமாமுனிவர்‌ ஆய்வுக்‌ 

கழகம்‌, 1979. 

சூடாமணி நிகண்டு, (பதி) ஆறுமுக நாவலர்‌, வித்யாதுபாலன 

யந்திரசாலை, 11-ஆம்‌ பதிப்பு, இராகஷச ஞ்‌, ஆவணி மீ 

சேந்தன்‌ திவாகரம்‌, கழக வெளியீடு 938, 1958 

நாநார்த்த இபிகை,(பதி),எஸ்‌. அனவரத விநாயகம்‌ பிள்ளை, 

சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1934. 

தாமதீப நிகண்டு, (பதி) எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை, 7, 1930 

“நாற்யொரு ளகராதி!' க? 47. 2 

நிகண்டு-ஒரு சொல்‌ பல பொருட்டொகுதி (வேதகிரி 
சூடாமணி நிகண்டு), 

யாழ்ப்பாணத்துப்‌ புத்தக சங்கத்தார்‌, 1843 


-ஒரு சொல்‌ பல போருள்‌ விளக்கம்‌ டி. அண்ணா 
சாமிப்‌ பிள்ளை - 2, (850 


ஒரு சொல்‌ பல பொருட்டொகுதிஃ-உரைப்பாடம்‌, 
நயனப்ப முதலியார்‌ - 2, 1836. 


பாரதி தீபம்‌, (பதி) மு. சண்முகம்பிள்ளை, சென்னைட்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, 1980 


நிகண்டுகள்‌ 57 


17. 
18. 
10. 


பிங்கல நிகண்டு, கழக வெளியீடு, 1315, 1968 
பொதிகை நிகண்டு, (பதி) எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளை-? 1934 


பொருட்டொகை நிகண்டு, யதி) சே. ரா. சுப்பிரமணியக்‌ 
கவிராயர்‌, செந்தமிழ்ப்‌ பிரசுரம்‌ 41, ? 


பிற நூல்கள்‌ 
தமிழ்‌ அகராதிக்கலை, சுந்தர சண்முகனார்‌, கழக வெளியீடு 
1430, 1971 
தமிழ்‌ இலக்கிய வரலாறு, ஒன்பதாம்‌ நூற்றாண்டு, 
மு. அருணாசலம்‌, காந்தி வித்தியாலயம்‌, 1975. 
அ பத்தாம்‌ நூற்றாண்டு, , 1972. 
தமிழ்‌ லெச்சிகள்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1936 
A Sanskrit English Dictionary, Sir Monier Williams, Ox- 
ford, Reprint, 1974. 
Papers on Tamil Studies, (eds) S V. Subramanian, 
V. Murugan, 1115. 1980. 
Tamil Dictionaries, A Bibliography, A. Dhamotharan, 
Franz Stciner Verlag, Wiesbaden, 1978. 


அந்தாதி 


க. காந்தி 


இலக்கிய இயல்புகள்‌ காலந்தோறும்‌ மாறும்‌ தன்மையன. 
இதனைத்‌ தமிழிலக்கிய வரலாற்றில்‌ தனிப்பாடல்‌ நிலையில்‌ 
தோன்றிய சங்க இலக்கியப்‌ பாடல்கள்‌ தொட்டு, உரைநடை 
இலக்கியம்‌ மலர்ச்சி பெற்றுள்ள இன்றுவரையிலான தமிழிலக்கியப்‌ 
போக்குக்‌ கொண்டுணரலாம்‌. இலக்கியங்களை வகைப்படுத்தும்‌ 
போக்கில்‌ வடிவமும்‌ பொருண்மையும்‌ சிறப்பாகக்‌ கருதப்பட்டி 
ருப்பதனைப்‌ பாட்டியல்கள்‌ கொண்டு உணரலாம்‌. தமிழில்‌ 
இலக்கிய வகை பல்கிப்‌ பெருகியதற்குப்‌ பக்தி இயக்கம்‌ ஒரு காரணி 
யாக அமைந்ததெனலாம்‌. சிற்றிலக்கியங்களின்‌ தோற்றத்திற்கு 
ஆழ்வார்களும்‌ நாயன்மார்களும்‌ வழியமைத்துக்‌ கொடுத்தது 
போன்று அவர்களின்‌ இறைக்கொள்கையும்‌ அதன்‌ வளர்ச்சிக்குப்‌ 
பெருந்தொண்டாற்றியுள்ளது. பத்திப்‌ பொருண்மையே இற்றி 
லக்யெ வகைகளின்‌ பெருக்கத்திற்குக்‌ காரணியாகி நிற்கின்றது 
என்று கூறுமளவிற்கு அதன்‌ செல்வாக்கு தமிழிலக்கிய உலகில்‌ 
பரந்து விரிந்து காணப்படுறெது. 


அந்தாதி 59 
சிற்றிலக்கியங்கள்‌ 

பிரபந்தத்தைச்‌ சிற்றிலக்கயெம்‌ என்று கூறும்‌ வழக்கு அண்‌ 
மைக்‌ காலமாகத்‌ தமிழ்‌ மக்களிடையே செல்வாக்குப்‌ பெற்‌ 
றுள்ளது. இச்செல்வாக்கிற்குத்‌ தனித்தமிழ்‌ இயக்கம்‌ வலுவடைந்‌ 
தமையும்‌ இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ புதிதாகத்‌ தோன்றிய உரை 
நடை இலக்கியத்தின்‌ தாக்கமும்‌ காரணங்களாகலாம்‌” என்ற 
கருத்தைத்‌ தெரிவிப்பர்‌. பிரபந்தத்தைச்‌ சிற்றிலக்கியம்‌ என்ற 
மைக்கும்‌ போக்குச்‌ சரியற்றது என்பதற்குப்‌ பாட்டியல்‌ நூல்கள்‌ 
சிறிய இலக்கியங்களுக்கு இலக்கணம்‌ வகுப்பதுடன்‌ பெருங்‌ 
காப்பியம்‌, காப்பியம்‌, புராணம்‌ போன்றவற்றிற்கும்‌ இலக்கணம்‌ 
வகுத்துள்ளமையால்‌ பொருந்தாதெனக்காட்டி இதனைப்‌ பலரும்‌ 
ஏற்றுக்‌ கொண்டுள்ளதாகக்‌ குறிப்பர்‌. இதுவே எற்புடைத்‌ 
தெனினும்‌ சொல்‌ வடசொல்லாதலாலும்‌ வழக்கில்‌ சிற்றிலக்கியம்‌ 
என்ற சொல்லையே மிகுதியாகப்‌ பயன்படுத்துவதாலும்‌ இங்குச்‌ 
சிற்றிலக்கியம்‌ என்பதே பயன்கொளப்‌ பட்டுள்ளது. 


சிற்றிலக்கெங்கள்‌ 96 என்னும்‌ வழக்கு மரபாக அமையினும்‌ 
அவற்றைத்‌ தரும்‌ இலக்கண நூலாசிரியரிடையே உள்ள வேறு 
பாடும்‌, காணும்‌ இலக்கிய வகைகளும்‌ மரபெண்ணிக்கையை மிக 
அதிகமாக உயர்த்தியுள்ளன. பாட்டியல்களிடையே எண்ணிக்‌ 
கையில்‌ மட்டுமின்றி உணர்த்தும்‌ இலக்யெங்களிலும்‌ வேறுபடக்‌ 
காண்கிறோம்‌, ஒன்றில்‌ குறிக்கப்பட்டவை பிறவற்றில்‌ விடுக்கப்‌ 
பட்டும்‌ அவற்றில்‌ புதிதாகச்‌ சில இணைக்கப்பட்டும்‌ ஒன்று ஒரே 
வகையாகக்‌ கருதுவதனைப்‌ பிறிதொன்று ஒன்றுக்கு மேற்பட்ட 
நிலையில்‌ உரைப்பதும்‌ எனப்‌ பலநிலைகளில்‌ மாற்றம்‌ அமை 
கின்றது. பாட்டியலில்‌ கூறப்பட்டனவும்‌ கூறப்படாதனவுமான 
சிற்றிலக்யெ வகைகளைத்‌ தொகுத்துணர்த்தும்‌ முயற்சியில்‌ 
முறையே 186, 203,* 331“ வகைகளைக்‌ கணக்கிட்டுக்‌ காட்டி 


1. முத்துச்சண்முகன்‌. நிர்மலா மோகன்‌; இற்‌ நிலக்‌ யெங்கலின்‌ 
தோற்றமும்‌ வகையும்‌; பக்‌. 4-5. 

2. சுப்பிரமணியன்‌, ச வே (பதி); பிரபந்த நீயம்‌; சென்னை; 
198; ப.5. 

3. முத்துச்சண்முகன்‌ & நிர்மலா மோகன்‌; அதே நூல்‌, 
பக்‌.115-138, 

4. சுப்பிரமணியன்‌, ச.வே (பதி); அதே நூல்‌; பக்‌. 79-82. 

9. செயராமன்‌, த வீ;ஏிற்றிலக்கியத்‌ திறனாய்வு; பக்‌ 163-168, 


60 குமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


யுள்ளனர்‌. இத்தொகைகளுக்‌ கிடையேயுள்ள மாறுபாட்டைப்‌ 
போல்‌ காலப்போக்கில்‌ கிடைக்கும்‌ இலக்கிய வகைகளின்‌ 
எண்ணிக்கையில்‌ மாறுபாடு தோன்றவும்‌ வாய்ப்புளது. 
அவற்றைத்‌ தொகுத்தும்‌ பகுத்தும்‌ வகைப்படுத்தும்‌ முயற்சி மேற்‌ 
கொள்ளப்படின்‌ இலக்கிய வரலாறும்‌ இலக்கிய வகைகளின்‌ வர 
லாறும்‌ எழுதுதற்கு வாய்ப்பாக அமையும்‌. 

இக்கட்டுரைக்கண்‌ அந்தாதி இலக்கியத்தின்‌ தோற்றம்‌, 
வளர்ச்சி, தன்மை மற்றும்‌ அவை உணர்த்தும்‌ இலக்கியக்‌ கொள்‌ 
கைகள்‌ ஆராயப்படுகின்றன. 


அந்தாஇ-சொல்லும்‌ பொருளும்‌ 

அந்தாதி என்பது அந்தம்‌, ஆதி என்னும்‌ இருசொற்களால்‌ 
ஆனதொரு வடமொழித்‌ தொடராகும்‌. இத்தொடரில்‌ உள்ள 
அந்தம்‌ என்பது முடிவு என்றும்‌ ஆதி என்பது முதல்‌ எனவும்‌ 
பொருள்படும்‌. முடிவை முதலாகப்‌ பெற்றமைவது அந்தாதியாம்‌ 
அதாவது ஒன்றின்‌ அந்தத்தை தொடர்வதின்‌ ஆதியாக உடையது 
எனப்‌ பொருள்படும்‌. ஓர்‌ செய்யுளின்‌ இறுதியிலுள்ள எழுத்‌ 
தாயினும்‌ அசையாயினும்‌ சீராயினும்‌ அடியாயினும்‌ அடுத்துவரும்‌ 
செய்யுளின்‌ முதலாக அமையும்படிப்‌ பாவெது அத்தாதிக்கு இலக்‌ 
கணமாம்‌. இவ்வந்தாதிகள்‌ வெண்பாவால்‌ ஆயினும்‌ கலித்துறை 
யால்‌ ஆயினும்‌ நூறு பாடல்களால்‌ அமைவதே பெருவழக்கின 
தாகும்‌. இதனை அந்தாதித்தொகை என்றலும்‌ உண்டு. 


தோற்றம்‌ 

அந்தாதி என்பது குறைந்தது இரண்டு அடிகளுக்கும்‌ அல்லது 
இரண்டு செய்யுட்களுக்கும்‌ 'இடையே காணப்படுவதாகும்‌. 
இவற்றுள்‌ இரண்டு அடிகளுக்கிடையில்‌ அமைவதை அந்தாதித்‌ 
தொடை என்றும்‌ இரண்டு செய்யுட்சளின்‌ இடையில்‌ அமைவதைச்‌ 
செய்யுளந்தாதி என்றும்‌ கூறுவர்‌. தமிழ்மொழியில்‌ திகழும்‌ 
செய்யுள்‌ நூல்கள்‌ தொகைநிலை, தொடர்நிலை என இருவகைப்‌ 
படுத்தப்படும்‌. அவற்றுள்‌ பல்வகைச்‌ செய்யுட்களைப்‌ பயன்படு 
முறையில்‌ நூலாகத்‌ தொகுப்பது தொகைநிலை எனப்படும்‌, 
சொல்லால்‌ ஆயினும்‌ பொருளால்‌ ஆயினும்‌ தொடர்ந்துவரும்‌ 
செய்யுட்களை உடையது தொடர்நிலை எனப்படும்‌. இத்‌ தொடர்‌ 
நிலைச்‌ செய்யுள்‌ மேலும்‌ இருவகையாகச்‌ சொல்லால்‌ தொடர்ந்து 
வருவது சொற்றொடர்திலை எனவும்‌ பொருளால்‌ தொடர்ந்து 


அந்தாதி” [21 
வருவது பொருட்டொடர்நிலை என வககைப்பட்டு நிற்கும்‌. 
தமிழிலுள்ள தொடர்நிலை இலக்கியச்‌ செல்வங்களை முற்கூறிய 
இவ்விருவகைப்‌ பிரிவுக்குள்‌ அடக்கிக்‌ காட்டுவர்‌. 
தொல்காப்பியர்‌ செய்யுளியலில்‌ இவ்வகை இலக்கியங்களை 

விருந்து, இயைபு என்னும்‌ இருவகை வனப்புகளுள்‌ அடக்கிக்‌ 
கூறுவர்‌. அவர்‌ புத்‌திலக்கியங்களை விருந்து என்னும்‌ பொருளில்‌ 
அடக்கிக்‌ காட்டுவார்‌. அவரின்‌, 

விருந்தே தானும்‌ 

புதுவது கிளந்த யாப்பின்‌ மேற்றே (தொல்‌. 1495) 
என்ற நூற்பாவுக்குப்‌ பேராசிரியர்‌ விளக்கம்‌ எழுதுமிடத்து, 
“புதுவது கிளந்த யாப்பின்மேற்‌*” றென்று தென்னையெனின்‌ 
புதிதாகத்‌ தாம்‌ வேண்டியவாற்றாற்‌ பல செய்யுளுந்‌ தொடர்ந்து 
வரச்‌ செய்வது; அது முத்தொள்ளாயிரம்‌ பொய்கையார்‌ முத 
லாயினார்‌ செய்த அந்தாதிச்‌ செய்யுளும்‌ என வுணர்க** என எழுதி 
அதன்பின்‌ தொடரும்‌ இயைபு என்னும்‌ சொற்கு விளக்கமாக, 
“பொருட்டொடராகவும்‌ சொற்றொடராகவும்‌ செய்வது இயைபு 
எனப்படும்‌?” எனவும்‌ “சொற்றொடர்‌ என்பது அந்தாதி எனப்‌ 
படுவது”” எனவும்‌ விளக்குகிறார்‌. இக்கருத்தினை அடியொற்றிப்‌ 
பின்வந்த மாறனலங்காரமுடையாரும்‌, 
சொல்லாற்‌ பொருளாற்‌ றொடருந்‌ தொடர்நிலைக 

ளெல்லா மவற்று ளெழுத்தசைசீர்‌ மல்கு 

மடிசொற்‌ றொடர்நிலைக எந்த முதலாப்‌ 

படிவைத்‌ தனர்முன்‌ பகுத்து (பொதுவியல்‌-6) 
என்பதனால்‌, அந்தாதியினைச்‌ சொற்றொடர்‌ நிலையாகக்‌ கருதி 
வந்துள்ளனர்‌ என்பது தெளிவாகின்றது. 

தமிழிலக்யெப்‌ பரப்பில்‌ அந்தாதித்தொடை அமைப்பே 

அந்தாதிச்‌ செய்யுளமைப்புக்கு வழிகாட்டியது எனலாம்‌. அந்தாதி 
அமைப்பு மனனஞ்‌ செய்வதற்கு ஏற்றதாகவும்‌ நினைவு கொள்‌ 
வதற்கு வாய்ப்பளிக்கும்‌ நிலையினகாகவும்‌ அமைந்ததால்‌ 
பண்டைத்‌ தமிழ்ப்புலவர்கள்‌ இவ்வமைப்பைப்‌ பாராட்டிப்‌ 
போற்றினர்‌. இன்றைய பாமர மக்களின்‌ ஏற்றப்பாட்டிலும்‌ இவ்‌ 
வந்தாதி அமைப்பு, கல்லாத மாந்தரின்‌ கற்பனையினை மிகு 
விக்கும்‌ கருவியாகப்‌ பயன்பட்டு வருகின்றது. இவ்வந்தாதி 
எழுத்து, அசை, சீர்‌, அடி இவைபற்றி, ஈறு முதலாகத்‌ தொகுக்கப்‌ 
பட்டவாறே எழுத்தந்தாதி, அசையந்தாதி, சீரந்தாதி, அடியந்‌ 
தாதி என நான்காக வகுக்கப்படும்‌. 


62 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


ஒரு செய்யுளடியின்‌ ஈற்றெழுத்து அடுத்த அடியின்‌ முத 
லெழுத்தாக வரின்‌ அது எழுத்தந்தாதி எனப்படும்‌. அதே போல்‌ 
செய்யுளின்‌ ஓரடியின்‌ ஈற்றசை மற்றையடிக்கு முதலசையாக வந்‌ 
தமையின்‌ அது அசையந்தாதி எனப்படும்‌, இதற்குச்‌ சான்றாக, 
குன்றகத்‌ ததுவே குழுமிளைச்‌ €றார்‌ 
றா ரோளே நாறுமயிர்க்‌ கொடிச்சி 
கொடிச்சி கையகத்‌ ததுவே... (நற்‌. 98:7-9) 
என்ற கொட்டம்பலவாணரின்‌ நற்றிணைப்‌ பாடல்‌ அமைகின்றது, 
புறநானூற்றிலும்‌ இவ்வந்தாதி யமைப்பினைக்‌ கடியலூர்‌ 
உருத்திரங்‌ கண்ணனார்‌, 
மண்டிணிந்த நிலனும்‌ 
திலனேந்த ய விசும்பும்‌ 
விசும்பு தைவரு வலியும்‌ 
வனித்தலைஇய நீயும்‌ 
£ முரணிய நீரும்‌ (புறம்‌ 2:1-5) 
கையாண்டிருக்கக்‌ காண்கின்றோம்‌. 
பதிற்றுப்பத்தில்‌ நான்காம்‌ பத்தின்‌ கண்ணுள்ள பாடல்களும்‌ 
ஐங்குறுநூற்றின்‌ நெய்தல்‌ திணைப்‌ பாடல்களில்‌ தொண்டிப்‌ 
பத்துப்‌ பாடல்களும்‌ சொல்லந்தாதியாலும்‌ அடியந்தாதியாலும்‌ 
தொடர்ந்து நின்று, செய்யுளந்தாதித்‌ தோற்றத்திற்குத்‌ துணை 
நிற்கக்‌ காண்கின்றோம்‌, சொல்லந்தாதிக்குச்‌ சான்றாக, 
பண்பும்‌ பாயலுங்‌ கொண்டனள்‌ தொண்டித்‌ 
தண்கமழ்‌ புதுமலர்‌ நாறு மொண்டொடி 
ஐதமைந்‌ தகன்ற வல்குற்‌ 
கொய்தளிர்‌ மேனி கூறுமதி தவறே (ஐங்‌. 176) 
தவறில ராயினும்‌ பனிப்ப மன்ற 
இவறுதிரை திளைக்கு மிடுமண னெடுங்கோட்டு 
முண்டக நறுமலர்‌ கமமுநீ 
தொண்டி யன்னோள்‌ தோளுற்‌ றோரே (ஐங்‌. 177) 
ஆகிய அம்மூவனார்‌ பாடல்கள்‌ அமைகின்றன, 
அடியந்தாதி என்பது ஒரு செய்யுளின்‌ ஈற்றடி அடுத்த செய்‌ 
யுவின்‌ முதலடியாகத்‌ தொடுக்கப்படுவதாகும்‌. இதற்குச்‌ சான்‌ 
றாகப்‌ பதிற்றுப்பத்தின்‌ நான்காம்‌ பத்துப்‌ பாடல்களான ர்‌, 5, 6 
ஆகிய மூன்று பாடல்கள்‌ விளங்குகின்றன. காப்பியாற்றுக்‌ காப்பி 
யனார்‌ இவ்வமைப்பைக்‌ கையாண்டுள்ளமை, 


அந்தாதி 63 


அரசுபடக்‌ கடக்கு மாற்றற்‌ 
புரைசால்‌ மைந்தநீ யோம்பன்‌ மாறே (பதிற்‌. 34:11-12) 
புரைசால்‌ மைந்தநீ யோம்பன்‌ மாறே 
உரைசான்‌ றனவாற்‌ பெருமைநின்‌ வென்றி 
(பதிற்‌. 35:1-2) 
பதிற்றுப்பத்துப்‌ பாடல்களால்‌ அறியலாம்‌. 
பல சிற்றிலக்யெங்களின்‌ தோற்ற கர்த்தாவாக நிற்கும்‌ பக்தி 
யியக்கக்‌ கவிஞர்களே அந்தாதி இலக்கியங்களின்‌ தோற்றத்திற்கும்‌ 
அடிகோலியுள்ளனர்‌. இன்று கடைக்கும்‌ அந்தாதி இலக்கியங்‌ 
களுள்‌ காலத்தால்‌ முற்பட்ட முதல்‌ அந்தாதி இலக்கிய 
மாகக்‌ காரைக்காலம்மையார்‌ பாடிய அற்புதத்‌ திருவந்தாதி 
அமைகின்றது பதிகம்‌, இரட்டைமணிமாலை ஆகிய இலக்கிய 
வகைகளின்‌ முதல்வராகக்‌ காரைக்காலம்மையார்‌ விளங்குதல்‌ 
போல அந்தாதி இலக்கியத்துக்கும்‌ கால்கோள்‌ நாட்டிய முன்னவ 
ராகக்‌ காட்சி தருகின்றார்‌. பக்தி இயக்க காலத்தில்‌ அந்தாதி 
அமைப்பு அடியார்களை ஆட்கொண்ட நிலையினை நரம்‌, 
ஆழ்வார்கள்‌ நாயன்மார்கள்‌ ஆகியோரின்‌ பக்திப்‌ பாசுரங்களில்‌? 
இவ்வமைப்புப்‌ பெற்றுள்ள செல்வாக்குக்‌ கொண்டுணர்த்த 
முடியும்‌, பதினோராம்‌ திருமுறையை அந்தாதி மாலை என்று 
கூறும்‌ வழக்குண்டு. அவ்வாறு கூறுதற்கு அத்திருமுறையில்‌ 
எட்டு அந்தாதி இலக்கியங்கள்‌ அமைத்திருப்பது காரணமாகின்றது. 
மாணிக்கவாசகர்‌ திருவாசகத்தில்‌ திருச்சதகம்‌, நீத்தல்‌ 
விண்ணப்பம்‌, கோயில்‌ மூத்த திருப்பதிகம்‌, கோயில்‌ திருப்பதிகம்‌, 
பிரார்த்தனைப்பத்து, குழைத்தபத்து, யாத்திரைப்பத்து ஆகிய 
வற்றை அந்தாதி முறையில்‌ அமைத்துப்‌ பாடியுள்ளார்‌. திருமூலர்‌ 
தம்‌ திருமந்திரத்தில்‌ பல பாக்களை அந்தாதி அமைப்பில்‌ யாத்‌ 
துள்ளார்‌. ஞானசம்பந்தர்‌ பிரமபுரத்துறை என்று தொடங்கும்‌ 
பதிகத்தை யமகவந்தாதி வகையின தாகப்‌ பாடியுள்ளமையும்‌ 
குறிப்பிடத்தக்கது. இவை தவிரச்‌ சேதிராயர்‌ திருவிசைப்பாவும்‌ 
புருடோத்தம நம்பி திருவிசைப்பாவும்‌ அந்தாதியாக அமைந்துள்‌ 
ளன என்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 


சடகோயர்‌ திருவரடிரியத்தின்‌ ஏழு பாட்டுகளும்‌ அந்தாதியாக 
அமைந்துள்ளன. ஆழ்வார்களில்‌ தலைசிறந்தவராய நம்மாழ்‌ 
வார்‌ அருளிச்செய்த திருட சய்மொழி என்னும்‌ பிரபந்தத்திலுள்ள 
ஆயிரஞ்‌ செய்யுட்களும்‌ அந்தாதித்தொடையால்‌ அமைந்‌ 


64 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


திருப்பது சிறப்பாகக்‌ குறிப்பிடத்தக்கது. மேலே காட்டிய 
சடகோபர்‌ மற்றும்‌ நம்மாழ்வார்‌ பாடிய அந்தாதி அமைப்புடைய 
வற்றினை அடிப்படையாகக்‌ கொண்டு அந்தாதிச்‌ செய்யுட்கள்‌ 
முறையே ஏழு முதல்‌ ஆயிரம்‌ இறுதியாகத்‌ தொடர்ந்து 
வருவன என்ற முடிவுக்கு ரா. இராகவையங்கார்‌ வருகின்றார்‌. 
எனினும்‌ இக்கூற்றினை அந்தாதி என்ற தனிப்பட்ட இலக்கிய 
வகைக்குப்‌ பொருத்திப்‌ பார்க்கும்போது பொருந்தி வருவதில்லை 
என்பதும்‌ கவனிக்கத்தக்கது. 
இற்றிலக்கிய வகைகளில்‌ இரட்டைமணிமாலை அட்டமங்கலம்‌, 
நவமணிமசலை, ஒருபா ஒருபது இருபா இருபது, மும்மணிக்‌ 
கோவை, மும்மணிமாலை, நரன்ணைிமரலை, இணைமணியமாலை, 
கலம்பகம்‌ ஆதியன அந்தாதித்து முடியும்‌ நிலையினைத்‌ தம்‌ இலக்‌ 
கணமாகக்‌ கொண்டிருப்பினும்‌, அவை சிறப்புடைய பொருள்பற்றி 
வேறு பெயர்களாலேயே வழங்கப்படுகன்றன. இவற்றை யன்றி 
அசப்பொருளிலக்கணத்தைக்‌ கூறும்‌ களவியல்‌ காரிகை மற்றும்‌ 
மருத்துவ, சோதிட நூற்கள்‌ பலவும்‌ இவ்வந்தாதி அமைப்பு 
முறையில்‌ அமைந்து காணப்படுவது அந்தாதியமைப்பு மக்களை 
எந்தளவுக்கு ஈர்த்திருந்தது என்பதற்குச்‌ சான்றாகின்றது. 
பாடல்களை மனப்பாடம்‌ செய்யும்‌ நிலை நிலவிய காலத்தில்‌ 
ஒரு பாடலை அடுத்து நிற்கும்‌ பாடலோடு இயைத்து நினைவில்‌ 
கொள்ள அந்தாதி அமைப்பு பெரிதும்‌ பயன்பட்டதால்‌ அந்தாதி 
முறையில்‌ நூல்கள்‌ பல எழுந்தன. இவ்வந்தாதி அமைப்பு 
முன்னாளில்‌ சிறப்புற்றமைக்குரிய காரணத்தை உ.வே.சா, 
அவர்கள்‌” குறிப்பிட்டுள்ளார்கள்‌. மேலும்‌ அக்காலத்தில்‌ தமிழ்‌ 
பயில்வோர்‌ அந்தாதி, பிள்ளைத்தமீழ்‌, உலா, கலம்பகம்‌ என்னும்‌ 
வரிசையில்‌ பல இற்றிலக்யெங்களைக்‌ கற்றுவந்த செய்தியும்‌ 
தெரியவருகின்றது. இச்சிற்றிலக்கிய வகைகளுள்‌ அந்தாதி பிற 
இலக்கிய வகைகளைவிட அதிகமாகப்‌ பாடப்பட்டிருப்பதும்‌ குறிப்‌ 


6. இராகவையங்கார்‌, ரா (பதி); திருநூற்றந்தாதி மூலமும்‌ 
உரையும்‌; ப. 5. 

7. சில காலத்துக்கு முன்வரையில்‌ இத்தமிழ்‌ நாட்டில்‌ இருந்து 
வந்த தமிழ்ப்‌ பள்ளிக்‌ கூடங்களில்‌ தமிழ்‌ கற்பிக்கும்‌ மாணவர்‌ 
களுக்கு முதன்‌ முதலில்‌ நீதி நூல்களும்‌ பிரபந்தங்களும்‌ 
கற்பிக்கப்பட்டு வந்தன. அவற்றுள்‌ அந்தாதி நூல்கள்‌ அம்‌ 
மாணாக்கர்களுடைய ஞாபசக்தியைவிருத்திசெய்து பல புதிய 
சொற்களையும்‌ பதங்களைப்‌ பிரித்துப்‌ பொருள்‌ கொள்ளும்‌ 
மூறையையும்‌ பிறவற்றையும்‌ கற்பிப்பதற்கு உரியகருவிகளாக 


அந்தாதி 65 


பிடத்‌ தக்கதாக அமைகின்றது. பக்திப்‌ பொருண்மையும்‌ அதனை 
வெளியிடக்‌ கையாண்ட முறைமையும்‌ இவ்வகை இலக்கியம்‌ 
பெருகுவதற்குக்‌ காரணமாகியது எனலாம்‌. 


பாட்டியலும்‌ அந்தாதியும்‌ 

யாப்பிலிருந்து பாட்டியல்‌ கிளைத்தெழுந்து வளரத்‌ 
தொடங்கிய காலம்‌ இ.பி. 7-ஆம்‌ நூற்றாண்டு எனலாம்‌, 
எனினும்‌ கி. பி. 12-ஆம்‌ நூற்றாண்டில்‌ தான்‌ முழுமையான 
பாட்டியல்‌ நூலின்‌ தோற்றத்தைக்‌ காண இயலுகின்றது. 
கி.பி. 12-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ தனி இலக்கண வகையான உருப்‌ 
பெற்ற பாட்டியல்‌ கி. பி. 19-ஆம்‌ நூற்றாண்டு வரை வளர்ந்‌ 
துள்ளது. பாட்டு * இயல்‌ பாட்டியல்‌ என்றாகும்‌. இங்குப்‌ பாட்டு 
என்பது யொதுநிலையில்‌ இலக்கியத்தையும்‌ இயல்‌ என்பது அதன்‌ 
இயற்கையினையும்‌ குறித்தது. பொதுவாக இலக்கியத்தின்‌ 
கன்மையினை, சிறப்பினை நவில்வது பாட்டியல்‌ எனலாம்‌. 
இதனுள்‌ பாட்டுக்குரிய பொருத்தம்‌, இலக்கியத்தின்‌ வசைகள்‌, 
அவற்றின்‌ பொருண்மை, பாடுமுறை, வடி.வம்‌ போன்றன தெரிய 
வருகின்றன. பாட்டியல்‌ நூல்கள்‌ தவிர பிற்கால இலக்கண நூற்‌ 
களான இலக்கண விளக்கம்‌, தொன்னூல்‌ விளக்கம்‌, முத்து 
வீரியம்‌, ௬வாமிநாதம்‌ ஆதியனவும்‌ பாட்டியல்‌ செய்திகளைப்‌ பேசு 
கின்றன. இவை தவிர இலாகா நிகண்டும்‌, பிங்கல நிகண்டும்‌ 
சதுரகராதியும்‌ பிரபந்தச்‌ செய்திகள்‌ பலவற்றைத்‌ தந்திருப்பதும்‌ 
சட்டத்‌ தக்கது. 

சிற்றிலக்கெங்களுள்‌ யாப்புச்‌ சிறப்பால்‌ அன்றுதொட்டு இன்று 
வரை வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும்‌ பெருமை அந்தாதி 
இலக்யெத்திற்கு உண்டு. அந்தாதி இலக்கியங்களை அந்தாதி 
என்னும்‌ பொதுப்பெயரால்‌ பாட்டியல்‌ நூலார்‌ குறிப்பிடவில்லை. 


இருந்தன. ஆதலின்‌ சென்ற சில நூற்றாண்டுகளில்‌ பல 
அந்தாதிகள்‌ இயற்றப்பட்டன. தமிழ்ச்‌ செய்யுள்‌ இயற்றும்‌ 
பழக்கத்தை மேற்கொண்டவர்கள்‌ ஆரம்பத்தில்‌ இத்தகைய: 
பிரபழ்தங்களையே இயற்றுவது வழக்கம்‌. தமிழ்‌ பயிலும்‌ 
மாணாக்கர்களுடைய ஆற்றலை அளப்பதற்கு இப்பயிற் ஒரு 
சாதனமாக இருந்தது. தம்முடைய மாணாக்கர்களைக்‌ குறித்‌ 
துப்‌ பேசுகையில்‌ இவன்‌ இத்தனை எழுத்துக்களைத்‌ திரித்துப்‌ 
பாடுவானென்று என்‌ இளமைக்‌ காலத்தில்‌ லெ முதிய கவிஞர்‌ 
கள்‌ சொல்லக்‌ கேட்டிருக்கிறேன்‌. 

திருமயிலை யமக அந்தாதி; முன்னுரை; உ.வே.சா. 
பதிப்பு; ப. 1. 

இ. கொ-த 


66 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


எனினும்‌ பன்னிரு பாட்டியலார்‌ இதனை அந்தாதித்தொகை 
எனக்‌ குறிப்பிட்டிருப்பது சட்டத்தக்கதாக அமைகின்றது. 
தொண்ணூற்றாறு வகைச்‌ சற்றிலக்கியங்களுள்‌ அந்தாதி வசை 
களாக 1. ஓலியந்தாதி 2. பஇற்றந்தாதி 5. நூற்றந்தாதி 4. 
கலியந்தாஇு ஆகியன தென்படுகின்றன. பாட்டியல்‌ நூலார்‌ மேற்‌ 
கண்ட வற்றிற்கும்‌ மற்றும்‌ அந்தாதி, கலித்துறை அந்தாதி, 
கலியந்தாதி, வெண்பா அந்தாதி ஆகியவற்றிற்கும்‌ இலக்கணம்‌ 
வகுத்துச்‌ சென்றிருக்கின்றமையினைக்‌ காண்கின்றோம்‌. 

பாட்டியலார்‌ குறிக்கும்‌ அந்தாதி வகைகளைத்‌ தவிர வேறு 
பல அந்தாதி வகைகளும்‌ காணக்‌ கிடக்கின்றன. இங்கு முதலில்‌ 
பாட்டியலார்‌ கூறும்‌ அந்தாதி வகைகள்‌ அவற்றிற்குரிய விளக்கங்‌ 
களைக்‌ காண்போம்‌. 
ஒலியந்தாது 

பதினாறு கலை ஓரடியாக வைத்து நாலடிக்கு அறுபத்து 
நான்கு கலையாக வகுத்துப்‌ பல சந்தமும்‌ வண்ணமும்‌ கலை 
வைப்பும்‌ தவறாமல்‌ அந்தாதி யாப்பில்‌ முப்பது செய்யுள்‌ 
பாடுவது ஒலியந்தாதி எனப்படும்‌. இதனை ஒலியலந்தாதி 
என்றும்‌ கூறுவர்‌. இவ்வத்தாதிக்குரிய இலக்கணத்தை 
பிரபந்த வகை பேசும்‌ இலக்கண நூல்களில்‌ சுவாமி 
நாதம்‌ தவிர ஏனைய குறித்துள்ளன. பிரபந்த இயமம்‌ முத்து 
வீரியமும்‌ இவ்விலக்கயெத்திற்கு வெண்பா, அகவல்‌, கலித்துறை 
ஆயெ வேறு பிற யாப்பு நிலைகளும்‌ பத்துப்பத்தாக அந்தாதித்து 
வரும்‌ எனக்‌ கூறுகின்றன. இவ்வகை அந்தாதிகள்‌ கிடைத்துள்ள 
அந்தாதி இலக்கியங்களுள்‌ எண்ணிக்கையில்‌ குறைந்தே காணப்படு 
கிறது. இதற்குச்‌ சான்றாக நாம்‌ மூதலொலியத்தாதி (தண்டபாணி 
சுவாமிகள்‌)யினைக்‌ கூறலாம்‌, 


பதற்றந்தாதி 

வெண்பாவினாலோ கலித்துறையினாலோ பத்துப்பாடல்கள்‌ 
அந்தாதி யாப்பில்‌ அமையுமாறு பாடுவது பதிற்றந்தாதி எனப்‌ 
படும்‌. இதன்‌ இலக்கணத்தை இலக்கண விளக்சப்பாட்டியல்‌ 
தொட்டுப்‌ பின்வந்த இலக்கண நூற்கள்‌ பேசிச்‌ செல்கின்றன. 
இவ்வகையும்‌ அருகிய பயிற்சியடையதாகவே காணப்படுகின்றது. 


நூற்றந்தாதி 
நூறு வெண்பாக்களாலோ நூறு கலித்துறையாலோ அந்தாதி 
யாப்பில்‌ அமையுமாறு பாடப்பெறும்‌ அந்தாதி | வகையாகும்‌. 


அந்தாதி 67 


வெண்பாவாலாயதெனின்‌ வெண்பா அந்தாதி என்றும்‌ கலித்‌ 
துறையாலாயதெனின்‌ கலித்துறை அந்தாதி என்றும்‌ அழைக்கப்‌ 
படும்‌, பொதுவாக இதனை நூற்றந்தாதி என்றும்‌ அழைக்கலாம்‌. 
நவநீதப்‌ பாட்டியல்‌ தொடங்கி பின்வந்த பாட்டியல்‌ நூல்கள்‌ 
இதன்‌ வரையறை பேசுகின்றன. பதிற்றுப்பத்தந்தாதி என்னும்‌ 
வகைபற்றிப்‌ பாட்டியல்‌ நூல்கள்‌ கூறவில்லை எனினும்‌ ஐந்திலக்‌ 
கணம்‌ கூறும்‌ சுவாமிதாதம்‌, 


நாறு சார்ந்து பப்பத்து ஓர்‌ இசையாம்‌ பதின்பத்து அந்தாதி 
(சுவாமி. 170) 
என்று கூறி நூற்றந்தாதி வகைக்குள்‌ இதனை இணைத்துப்‌ பேசி 
யிருப்பது தெரிய வருகிறது. பதின்பத்தந்தாதியே பின்னாளில்‌ 
பதிற்றுப்பத்தந்தாதி ஆகியது. இது ஒவ்வொரு பத்துப்பாடலும்‌ 
ஒவ்வொரு சந்தமாகப்‌ பல்வேறு சந்தங்களால்‌ அந்தாதி யாப்பில்‌ 
அமையுமாறு நூறு பாடல்களால்‌ பாடப்பெறுவது, இதனைப்‌ 
பல்சந்த மாலையோடும்‌ இணைத்து நோக்கலாம்‌, அந்தாதி வகை 
களில்‌ இருவகை அந்தாதி நூற்களே பெரும்பகுதியாக அமைந்‌ 
திருப்பதும்‌ சுட்டத்தக்கது. இவற்றிலும்‌ பதிற்றுப்பத்து அந்தாதி 
எண்ணிக்கையால்‌ மிகுந்தும்‌ வெண்பா அந்தாதி அடுத்தும்‌ தலித்‌ 
துறை அந்தாதி அதற்கு அடுத்தும்‌ அமைந்திருப்பதனை உணர 
முடிகின்றது. 
தமிழில்‌ தோன்றிய அந்தாதி இலக்கியங்கள்‌ முதலில்‌ வெண்பா. 
யாப்பிலேயே அமைந்திருந்தன என்பதற்கு முதல்‌ அந்தாதி 
இலக்கியமான காரைக்காலம்மையாரின்‌ அற்புதத்‌ இருவந்தாகியும்‌ 
மூதலாழ்வார்களின்‌ அந்தாதிகளும்‌ சான்றாகின்றன. இதனை 
ஆதரிக்கும்‌ போக்கில்‌ “தொடக்க காலத்தில்‌ எழுந்த அந்தாதி 
நூல்கள்‌ பெரும்பாலும்‌ வெண்பாவில்‌ அமைந்தன. பின்னர்ப்‌ 
பாவினங்களாயெ விருத்தம்‌ கட்டளைக்‌ கலித்துறை முதலியனவும்‌ 
இடம்பெற்றன.” என்ற கூற்றும்‌ அமையக்‌ காண்கின்றோம்‌ - 
நாயன்மார்‌ திருப்பதிகத்துள்‌ கட்டளைக்‌ கலித்துறை அமையப்‌ 
பெற்றிருப்பினும்‌ அதனை அக்காலந்தொட்டு இதுகாறும்‌ இரு 
விருத்தம்‌ என்றே பெயரிட்டு வழங்கும்நிலை கட்டளைக்‌ 
கலித்துறை முற்காலத்தில்‌ தனித்த பாவினமாய்க்‌ கருதப்படாத 
தற்குச்‌ சான்றாவதுடன்‌ சேரமான்பெருமாள்‌ நாயனாரின்‌ பொன்‌ 
வண்ணத்தந்தாகியே முதன்முதலில்‌ கட்டனளக்கலித்துறை 


8. சரவண முதலியார்‌, அ; சிற்றிலக்யெச்‌ சொற்பொழிவு 
கள்‌-ஐந்தாவது மாநாடு; ப. 30. 


68 குமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
என்னும்‌ பெயரினால்‌ அழைக்கப்பட்டது என்ற நிலையும்‌ மேற்‌ 
கூறிய கருத்தை வலுப்படுத்தும்‌ நிலையின தாக அமைகின்றது 

பாட்டியல்‌ கூறும்‌ நூற்றந்தாதியின்‌ பா, பாவின விகற்பங்களே 
பின்னாளில்‌ வெண்பா அந்தாதி, கலித்துறை அந்தாதி என்னும்‌ 
அந்தாதி வகைகளுக்கு வித்திட்டன எனலாம்‌. 


கலியந்தாதி 

பாடல்தோறும்‌ முப்பத்திரண்டு கலைவைப்பு அமையுமாறு 
அந்தாதி யாப்பில்‌ முப்பது பாடல்களில்‌ பாடப்பெறுவது கலியந்‌ 
தாதி யாகும்‌. இதன்‌ இலக்கணத்தைப்‌ பன்னிருபாட்டியல்‌ கூறுவ 
துடன்‌ கட்டளைச்‌ செய்யுளேயன்றி வெண்கலியும்‌ சிறுபான்மை 
வரலாமெனப்‌ பேசும்‌. நான்கு அல்லது எட்டுக்‌ கலைகளை 
யுடைய அடிகள்‌ நான்கால்‌ இச்செய்யுள்‌ அமைகின்றது. இவ்வகை 
இலக்கெ வகைக்குச்‌ சான்றாக மு. ரா, அருணாசலக்‌ கவிராயர்‌ 
பாடிய சிவகாசி கலியந்தாதி அமையும்‌. 

பாட்டியல்‌ நூல்கள்‌, மேற்கூறிய ஒலியந்தாதி, பதிற்றந்தாதி, 
நூற்றந்தாதி அதன்‌ வகைகளான வெண்பா அந்தாதி, கலித்துறை 
அந்தாதி, பதிற்றுப்பத்தந்தாதி மற்றும்‌ கலியந்தாதி ஆயெ வகை 
களையே சிறப்பாகப்‌ பேசிச்‌ செல்கின்றன. இவற்றுள்‌ நூற்றந்‌ 
தாதியின்‌ வகைகளே அந்தாதி வகைகளில்‌ சிறப்பிடம்‌ பெற்று 
எண்ணிக்கையில்‌ மிகுந்து காணப்படுகின்றன. 


பிற அந்தாதி வகைகள்‌ 

பாட்டியல்‌ காட்டிய அந்தாதிகள்‌ தவிர மேலும்‌ பல புதிய 
வகை அந்தாதிகள்‌ காணப்படுகின்றன. செய்யுள்வகை, பாடல்‌ 
களின்‌ எண்ணிக்கை, அவற்றில்‌ அமைந்த அணிதயங்கள்‌, பாடல்‌ 
களை உச்சரிக்கும்‌ செயல்முறை ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ 
அவை பல்வேறு வகையினவாகப்‌ பெருகியுள்ளன. அவற்றின்‌ 
மொத்த எண்ணிக்கை 800-க்கும்‌ மேற்பட்டு அமைகின்றது. 
எனினும்‌ இனியும்‌ பெருமுயற்சி செய்து பல இடங்களிலும்‌ தேடிக்‌ 
காணின்‌ அவற்றின்‌ எண்ணிக்கை ஆயிரத்தை எட்டும்‌ என்பது 
உறுதி, 

அந்தாதி இலக்கியங்களில்‌ பெரும்பாலும்‌ ஒரே பொருள 
மைப்பே இடம்பெற்றுள்ளதெனலாம்‌. தல இறைவனையோ 
அல்லது இறைவியையோ பாட்டுடைத்தலைவர்‌ யாராயீனும்‌ 
அவரைத்‌ துதித்துப்‌ போற்றுதலே இவ்விலக்கியத்தின்‌ பொதுவான 


அந்தாதி ஒ 
பொருளமைதியாகும்‌. எனினும்‌ காலப்போக்கில்‌ புதியபொருண்மை 
களும்‌ அந்தாதி இலக்யெத்தின்‌ கருப்பொருளாக நிற்பதனை 
அரசியலந்தாஇு, ஆங்கிலியர்‌ அந்தாதி ஆகியன தெரிவிக்கின்றன. 
பாட்டியல்‌ நூல்களில்‌ கூறப்பட்டன தவிர ஏனைய அந்தாதி 
வசைகளை இனி ஒவ்வொன்றாகக்‌ காண்போம்‌. 


யமகவந்தாது 

சொல்லணியால்‌ பெயர்பெற்றவையாக யமகம்‌, திரிபு 
அத்தாஇகள்‌ தென்படுகின்றன. யமகவந்தாதி என்பது பாட்டின்‌ 
நான்கடிகளிலும்‌ முதற்சீரில்‌ வந்த எழுத்துக்களே பொருள்‌ வேறு 
பட அமைவதாகிய மடக்கு என்னும்‌ அணி பொருந்தி ஒரு 
செய்யுளின்‌ முடிவில்‌ உள்ள எழுத்தோ, அசையோ, சீரோ,அடியோ 
அடுத்த செய்யுளின்‌ முதலில்‌ அமைந்துவரப்‌ பாடுவதாகும்‌. வட 
மொழியில்‌ மடக்கணியை யமகம்‌ என்பர்‌. ஐந்தெழுத்தில்‌ குறைந்து 
வரும்‌ யமகம்‌ சிறப்பற்றதென்பர்‌. அந்தாதி இலக்கியத்தில்‌ யமக 
வந்தாதிகள்‌, வெண்பா அந்தாதிகளின்‌ எண்ணிக்கைக்கு அடுத்த 
படியாக அமைவது குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. 


இரிபந்தாது 

செய்யுளின்‌ நான்சுடிகளிலும்‌ முதலெழுத்து மட்டும்‌ திரிந்து 
மாறுபட்டு ஏனைய பலவெழுத்துக்களும்‌ ஓத்துநின்று-பொருள்‌ 
வேறுபட்டு -அந்தாதியாக நூல்‌ இயற்றுவது திரிபந்தாதியாகும்‌, 
இதுவும்‌ ஐந்தெழுத்திற்கும்‌ குறைந்துவரின்‌ றெப்பற்றதாகக்‌ 
கருதப்படும்‌. இதனைப்‌ பாடச்‌ சொற்பொருள்‌ பயிற்சி மிகவும்‌ 
தேவையான ஒன்றாகும்‌, எனவேதான்‌ பழங்காலத்தில்‌ தமிழ்ப்‌ 
படிப்போர்‌ நிகண்டுகளை மனப்பாடம்‌ செய்யும்‌ வழக்கத்தை 
மேற்கொண்டனர்‌. திரிபந்தாதிகள்‌ எண்ணிக்கையில்‌ ய.மகவந்‌: 
தாதிக்கு அடுத்தபடியாக அமைகின்றன. 


நிரோட்டக யம நவந்தாதி 

ஒல்டிவறு செய்யுளும்‌ படிக்கும்போது இதழ்கள்‌ ஓட்டாமல்‌ 
ஓலிக்குமாறு அந்தாதி யாப்பில்‌ அமைந்த நூறு பாடல்கள்‌ 
உடையது. எனவே இவ்வந்தாதியில்‌ ப, ம முதலிய எழுத்துகள்‌ 
வாராது பாடப்பெறும்‌ இவ்வகை அந்தாதியை இதழகலந்தாதி 
ஊன்று பெயராலும்‌ அழைப்பர்‌. அந்தாதிகள்‌ பல பாடிய வண்ணச்‌ 
எவ்‌ தண்டபாணி சுவாமிகள்‌ இவ்வகை அந்தாதியை இதழகல்‌ 
அந்தாதி எனச்‌ குறிப்பிட்டுத்‌ தமிழ்மரபு போற்றியிருப்பது 


70 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


குறிப்பிடத்தக்கதாகும்‌. இவ்வகை அந்தாதிகள்‌ எண்ணிக்கையில்‌ 
கலித்துறை அநத்தாதிசளுக்கு அடுத்தபடியாக அமைந்திருக்கக்‌ 
காண்கிறோம்‌. திருவொற்றியூர்‌ என்னும்‌ ஆதிபுரி நீரோட்டக 
ககர யமக வந்தாகி பாடிய கந்தசாமி கவிராசர்‌ செய்யுளின்‌ 
நான்கடிகளிலும்‌ முதலெழுத்தாகக்‌ ககரம்‌ அமையும்படி பாடிப்‌ 
புதுமை செய்துள்ளார்‌. இவ்வகை அந்தாதியை நிரோட்டக 
அந்தாதி எனப்‌ பெயரிட்டழைப்பதே பெருவழக்கினதாக 
இருந்திருப்பினும்‌ தமிழ்ப்பற்று மிருந்த சிலர்‌ இதழகலந்தாதி 
எனப்‌ பெயரிட்டழைத்திருப்பது பாராட்டத்‌ தக்கதாகும்‌. 


இலேடை. அந்தாதி 


இருபொருள்‌ பயக்கும்‌ சலேடைப்‌ பொருளமைப்போடு நூறு 
பாடல்கள்‌ அந்தாதி யாப்பில்‌ அமையுமாறு பாடப்பெறுவது 
சிலேடை அந்தாதி ஆகும்‌. இவ்வகை அந்தாதிகள்‌ இரண்டு 
தொகுத்த அந்தாதி இலக்கியப்‌ பட்டியலிலிருந்து தெரிய 
வருகின்றது இவற்றுள்‌ நமச்சிவாயக்‌ கவிராயர்‌ பாடிய ூங்கைச்‌ 
சிலேடை அந்தாதி சிறப்புப்‌ பெற்றதாகும்‌. 


மேலே கூறப்பட்‌... அந்தாதி வகைகளோடு வேறுபல புதிய 
உத்தி முறைகளிலும்‌ அந்தாதி இலக்கியம்‌ படைக்க முற்பட்டுள்ள 
போக்கினைப்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்ப்புலவர்‌ 
களின்‌ இலக்கியங்கள்‌ கொண்டறிகிறோம்‌. அவற்றுள்‌ குறிப்பிடத்‌ 
, தக்கனவாக உமிரெழுத்தந்தாதி, ஓரெழுத்தற்தாதி, ஒரெழுத்து 
யமக அந்தாதி, பஞ்சாட்சர அந்தாதி, ஆறெழுத்தந்தாதி, கொம்‌ 
பில்லா வெண்பா அந்தாதி, ஒலியல்‌ அந்தாதி, முதலொலியல்‌ அந்‌ 
தாதி,தடுவொலியலந்தாதி, கலித்துறை அந்தாதி,சந்தக்கலித்துறை 
அந்தாதி, கலிவிருத்த அந்தாதி, யமசுக்‌ கலித்துறை அந்தாது, ஒரு 
தொடைச்‌ செய்யுள்‌ நிரோட்டக அந்தாதி, நிரோட்டகத்‌ தலைச்‌ 
செய்யுள்‌ அந்தாதி, தலையணிச்சீரிதமகல்‌ அந்தாதி, இருசொல்‌ 
யமகவந்தாதி, ஏகபாதத்‌ தந்தாதி, எழுகூற்றந்தாதி, சித்திர யமக 
அந்தாதி, நூற்றெட்டு வெண்பா அந்தாதி, சதகத்தந்தாதி, பல 
சந்த அந்தாதி,திரிபு வெண்பா அந்தாதி ஆகியவை அமைகின்றன. 
இவற்றுள்‌ பலவற்றிற்குத்‌ தண்டபாணி சுவாமிகள்‌ வழிகாட்டி 
யிருப்பதும்‌ இவண்‌ குறிப்பிடத்தக்க சிறப்புடைத்து. 


அந்தாதி. 71 


அந்தாது இலக்கியம்‌ 


இற்றிலக்யெ வகைகளுள்‌ அந்தாதி இலக்யெமே, பிற இலக்கிய 
வகைகளை விடப்‌ பல உட்பிரிவுகளால்‌ விரிவுகாட்டி இன்றும்‌ 
வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றவற்றுள்‌ சிறப்புடையதாக 
வும்‌ காணப்படுகிறது, அதன்‌ பாடுபொருளாகப்‌ பக்திப்‌ 
பொருண்மை விளங்குவதால்‌ அது இன்றும்‌ இறைக்கொள்கை 
யுடையோரால்‌ போற்றப்‌ பெறுகின்றது. பொதுவாக இலக்கியம்‌, 
காலச்சூழல்‌ மற்றும்‌ மக்களின்‌ மனப்பாங்கு ஆகியவற்றினை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு தோன்றும்‌. அவ்வகையில்‌ அந்தாதி இலக்‌ 
இயங்களை நோக்குகையில்‌ பதினெட்டு, பத்தொன்பது ஆகிய இரு 
நூற்றாண்டுகள்‌ அந்தாதி இலக்கியங்கள்‌ பல்கிப்‌ பெருகிய கால 
கட்டமாகத்‌ தென்படுகின்றன. அவற்றில்‌ பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டே குறிப்பிடத்தக்க புதிய அந்தாதி வகைகளை உரு 
வாக்கிய, மற்றும்‌ அந்தாதி எண்ணிக்கையில்‌ விரிவுகாட்டிய கால 
கட்டமாகத்‌ தென்படுகின்றது. அரசியலால்‌ தமிழர்கள்‌ பிறர்க்கு 
அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில்‌ வாழ்ந்ததால்‌ அவர்கள்‌ 
தங்களையும்‌ தங்களின்‌ மரபுச்‌ செல்வங்களையும்‌ காக்கவேண்டிய 
கட்டாயத்திற்கு உள்ளாயினர்‌. அந்நிலையில்‌ இவ்வகை இலக்கியங்‌ 
கள்‌ பல்கிப்‌ பெருகின, புலமைத்திறத்தை மட்டிலுமே நம்பி 
வாழ்க்கையமைந்த காரணத்தாலும்‌ மற்றும்‌ அக்கால மக்களின்‌ 
சமுதாய உணர்வுக்‌ கருத்துக்குச்‌ சறப்பளித்துப்‌ போற்றியதாலும்‌ 
அந்தாதி இலக்கியங்கள்‌ இக்காலகட்டத்தில்‌ மிகுதியாகத்‌ 
தோன்றின. 


சமய அடிப்படையில்‌ அந்தாதி இலக்கியங்களை நோக்கும்‌ 
போது சைவம்‌ முதன்மை இடம்‌ பெறுகின்றது. சைவ சமயக்‌ 
கடவுளரில்‌ சிவன்‌, உமையம்மை, முருகன்‌, விநாயகர்‌ ஆகி 
யோருக்கு அந்தாதிகள்‌ பாடப்பட்டிருக்கின்றன. அடுத்து 
வைணவம்‌, இசுலாம்‌, கிறித்தவம்‌, சமணம்‌ ஆகியவை அமை 
கின்றன. பெளத்த சமய அடிப்படையில்‌ அந்தாதி இலக்கியம்‌ 
எதுவும்‌ தோன்றியதாகத்‌ தெரியவில்லை. மேலும்‌ அந்தாதி 
இலக்கியம்‌ பாடிய புலவர்களிடையே சமயக்காழ்ப்பு அதிகமாக 
இருந்தது எனக்‌ கூறமுடியாது. தண்டபாணி சுவாமிகள்‌ முருக 
பக்தராக இருந்தாலும்‌ திருமால்மீதும்‌ பல அந்தாதிகள்‌ பாடி 
புள்ளமையை இதற்குச்‌ சான்றாக்கலாம்‌, 


32 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
பெயரமைவ 

அந்தாதிகள்‌ பெரும்பாலும்‌ தலம்‌ தீர்த்தம்‌”? மூர்த்தி?" 
விசேடம்‌** அடியார்‌!” வள்ளல்‌?* ஆசிரியர்‌ பார? பாவகை"? 
சந்தம்‌"? செய்யுள்‌ விசேடங்கள்‌!? எண்ணிக்கை? ஆகிய நிலை 
களில்‌ பெயர்பெற்று விளங்கச்‌ காண்கிறோம்‌. அந்தாதிகளின்‌ 
பெயர்‌ நிலைகளில்‌ திரு என்ற அடையைச்‌ சேர்த்து அமைக்கும்‌ 
நிலை இறப்புக்‌ கருதியதாக அமையினும்‌ சில சமயங்களில்‌ ஒன்றை 
இரண்டாகக்‌ கருதும்‌ நிலைக்கு ஆளாக்குகின்றது. அந்தாதிகளில்‌ 
இவ்வடை பெற்றமைவன மிகுந்திருக்கக்‌ காண்கிறோம்‌. 


நூலமைப்பு 


அந்தாதிகள்‌ நூறு பாடல்களைக்‌ கொண்டமைவதே பெரும்‌ 
பான்மையான வழக்காக இருப்பினும்‌ சில இதில்‌ மாற்றம்‌ 
கொண்டுள்ளன. நிரோட்டக யமக அந்தாதி முப்பது பாடல்களைக்‌ 
கொண்டமைத்திருப்பதும்‌ காணக்கிடக்கின்றது. இதற்குச்‌ 
சான்றாகத்‌ துறைமங்கலம்‌ சிவப்பிரகாச சுவாமிகள்‌ பாடிய திருச்‌ 
செந்தில்‌ நிரோட்டக யமகவந்தாதியினை இருவேறு முறையில்‌ 
பதிப்பித்திருப்பதனைக்‌ கூறலாம்‌. திருநெல்வேலி சைவடித்தாந்த 
நூற்பஇப்புக்‌ கழகத்தார்‌ 30 பாடல்களைக்‌ கொண்டு இதனைப்‌ 
பதிப்பித்திருக்க சென்னை, 8ழ்த்திசைச்‌ சுவடிகள்‌ நூலகத்தினர்‌ 
சிவப்பிரகாசர்‌ 35 பாடல்களைப்‌ பாடியிருந்தார்‌? என்று குறிப்‌ 
பிடுவதோடு பின்னுள்ள பாடல்களைப்‌ புலவர்‌ சின்னையன்‌ 


9. கருவை அந்தாதி, 

10. கங்கை அந்தாதி, 

11. திருப்போரூர்‌ ஆண்டவர்‌ திரிபந்தாதி, 

12. திருப்புல்லாணி மழைவசிய அந்தாதி, 

13. மதுரைத்‌ திருஞான சம்பந்த சுவாமிகள்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி, 

14, பந்தனந்தாதி, 

15. மீனாட்செந்தரம்‌ பிள்ளை அந்தாதி. 

16. வெண்பா அந்தாதி. 

17. கலித்துறை அந்தாதி. 

18. சந்தக்கலித்துறை அந்தாதி. 

19. யமக அந்தாதி, திருப்போரூர்‌ திரிபந்தாதி, சிங்கைச்‌ 
சிலேடை அந்தாதி. 

20. திருத்தணிகைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி. 

21, அர்தாதிக்கொத்துஅபாகம்‌ 2; பத்‌. 8-9, 


அந்தாதி 73 
என்பவர்‌ முற்றுவித்து 100 பாடல்கள்‌ கொண்டதாய்ப்‌ பதிப்பித்‌ 
திருப்பதும்‌ எண்ணத்‌ தக்கது. முன்னுள்ள அந்தாதி இலக்யெங்கள்‌ 
காப்பு, அவையடக்சம்‌, நூற்பயன்‌ என்பனவற்றை அமைத்துப்‌ 
பாடாதிருக்கப்‌ பின்‌ எழுந்த அந்தாதி இலக்கியங்கள்‌ இதனை 
மரபாகப்‌ பேணி வந்திருப்பது குறிக்கத்தக்கதாக அமைகின்றது. 
மேலும்‌ பின்‌ எழுந்த அந்தாதி இலக்கியங்கள்‌ பெரும்பாலும்‌ 
விநாயகருக்குக்‌ காப்புப்‌ பாடுவதை வழக்கமாகக்‌ கொண்டிருப்‌ 
பதும்‌ தெரியவருகின்றது. இவ்வழக்கம்‌ விநாயகர்‌ வழிபாடு தமிழ்‌ 
நாட்டில்‌ பரவிச்‌ செல்வாக்குப்‌ பெற்றதால்‌ ஏற்பட்டதாகக்‌ 
கருதலாம்‌. 

பின்வந்த அந்தாதி இலக்கியங்களில்‌ முதலும்‌ முடிவும்‌ ஒரே 
சொல்லால்‌ அமைந்திருப்பது பெருவழக்கினதாகக்‌ காணப்படு 
கிறது. இந்நிலை முன்னைய அந்தாதிகனில்‌ பின்பற்றப்பட்ட தாகத்‌ 
தெரியவில்லை. இம்மரபு பாட்டியல்‌ மரபால்‌ விளைந்த பயனாகக்‌ 
கருதலாம்‌. மேலும்‌ பாட்டியல்‌ இன்னின்ன எழுத்து, சீர்‌, மங்கலச்‌ 
சொல்‌ அமைய வேண்டுமென விதித்ததற்ணெங்க, பின்‌ நூற்‌ 
றாண்டுகளில்‌ தோன்றிய அந்தாதிகள்‌ பெரும்பாலும்‌ அதனைப்‌ 
போற்றிச்‌ சென்றுள்ள நிலையினைக்‌ காண்கிறோம்‌. அவற்றுள்‌ 
திரு, பூ, நிலம்‌, பொன்‌, உலகம்‌ ஆகிய மங்கலச்‌ சொற்கள்‌ அந்தாதி 
களின்‌ முதலும்‌ முடிவுமாக அமைந்து மண்டலித்து மாலைபோல்‌ 
அமைந்துள்ள நிலை குறிப்பிடத்‌ தகுந்தது. இந்நிலை அந்தாதி 
இலக்யெங்களுள்‌ இடைச்செருகல்‌ ஏற்பட வாய்ப்பில்லாமல்‌ 
செய்து விடுகின்றது. தித்‌ 
பொருளமைவு 

அந்தாதி இலக்கியங்கள்‌ தலங்கள்‌, தல இறைவன்‌, சான்‌ 
றோர்கள்‌, தொண்டர்கள்‌, புலவர்கள்‌, வள்ளல்கள்‌, நிகழ்ச்சி 
விசேடங்கள்‌ ஆகியன குறித்து அமைந்தனவாக விளங்குகின்றன. 
இவைகளைச்‌ சிறப்பித்துப்‌ போற்றுவதே மரபாகக்‌ தென்படு 
கின்றது. பக்திப்‌ பெருக்கினை உணர்த்துவதே அதன்‌ குறிக்கோள்‌ 
எனலாம்‌. அந்தாதி இலக்கியங்களில்‌ அவ்வத்‌ தல இறைவனிடம்‌ 
பற்றுக்கொள்ளச்‌ செய்ய இறைபற்றிய புராணச்‌ செய்திகளைக்‌ 
குழைத்து ஊட்டும்‌ நிலை காணப்படுகிறது. பல அம்தாதிகள்‌ 
அகத்திணைத்‌ துறைகளைக்‌ கொண்டும்‌ அமைந்துள்ளன, 
சான்றாகத்‌ திருவிடைமருதூரந்தாதியில்‌ பாங்கன்‌ தலைவனை 
வியந்துரைத்தல்‌, தலைவி இரவினீட்டமுரைத்தல்‌, விருந்து 
விலக்கல்‌, பிரிவாற்றாமை கூறல்‌, நற்றாயிரங்கல்‌, செவிலி 
இரங்கல்‌, இரவினீட்டம்‌, பாங்கி வெறுத்தல்‌, தலைவன்‌ பரங்கத்‌ 


74 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


குரைத்தல்‌, சையுறை மறுத்தல்‌, விருந்து விலக்கல்‌, செவிலி 
நற்றாய்க்‌ குற்றதுரைத்தல்‌ போன்றன இடம்பெற்றுள்ளன. 
இவற்றிற்கு உரையாசிரியர்‌ துறை விளக்கமும்‌ எழுதிச்‌ சென்றுள்‌ஃ 
ளனர்‌. இவ்வமைப்பு முன்னைய நெறிபோற்றிய பாங்காக இருப்‌ 
பினும்‌ பின்னைய செயல்விரிவு தென்படுவதும்‌ கருத்தில்‌ கொள்ளத்‌ 
தக்கது. இலக்கியநயம்‌ காட்டலும்‌, புலவரின்‌ பக்தி வெளியீட்‌ 
டிற்கும்‌ இவை வாய்ப்பாக அமைகின்றன. 

அந்தாதிகளின்‌ பொருளமைவுகளை ஓரளவு நோக்கியதில்‌ 
பக்திப்‌ பொருண்மையே இறப்பாகக்‌ கையாளப்பட்டுள்ளமை 
தெரியவருகின்றது. திருக்கருலைப்‌ பஇற்றுப்பத்தந்தாதியினைக்‌ 
குட்டித்‌ திருவாசகம்‌ எனக்‌ கூறும்‌ வழக்குண்டு. அவ்வாறு கூறு 
வதற்கு அதன்‌ பக்தி வெளிப்பாடு திருவாசகத்தை ஒத்திருப்பது 
காரணமாகின்றது. மேலும்‌ திருவாசகம்‌ கையாளும்‌ யாப்பு 
நெறிகளை அதிவீரராம பாண்டியர்‌ கையாண்டமையும்‌ ஒரு 
காரணமாகலாம்‌. நம்பியாண்டார்‌ நம்பி பாடிய இருத்தொண்டத்‌ 
கீருவந்தாதிச்‌ செய்திகளே சேக்கிழார்‌ பெரியபுராணம்‌ பாடப்‌ 
பேருதவி புரிந்தது என்ற கருத்தும்‌ நிலவுகின்றது. 

கயிலைபாதி காளத்திபாது போன்ற அந்தாதிகளில்‌ இருதலங்‌ 
களின்‌ சிறப்பு அமைவது போன்று, அம்மையாதி அப்பன்பகதி 
அந்தாதி இரண்டு பாட்டுடைத்‌ தலைவர்களைக்‌ கொண்டு அவர்‌ 
களைச்‌ சிறப்பித்‌ இருப்பதும்‌ சுட்டத்தக்கது சமுதாயத்தில்‌ சிறப்புப்‌ 
பெற்றோரைச்‌ சிறப்பிப்பதாக அமையும்‌ அன்னிபெசணட்‌ 
அந்தாதி, புலவர்களைப்‌ போற்றுவதாக அமையும்‌ ஆளுடைய 
பிள்ளையார்‌ இருனத்தாதி போன்றவற்றில்‌ அவ்வத்‌ தலைவர்களின்‌ 
சிறப்பியல்புகளும்‌ செயல்களும்‌ பாராட்டப்படுசன்றன. 

தண்டபாணி சுவாமிகளின்‌ குருநாதன்‌ அந்தாதி போன்றவற்‌ 
தில்‌ இறைவன்‌ திருவருளுக்கு *ஏங்குகல்‌” எனும்‌ ஒரு பொருண்‌ 
மையே எல்லாப்‌ பாடல்களிலும்‌ காணப்படுகிறது. இதற்கு 
மாறாக அபிராமிபட்டரின்‌ அபிராமி அந்தாதி போன்றவற்றில்‌ 
இறைவனை வருணித்தல்‌, போற்றுதல்‌, அருளை வியத்தல்‌, 
உலகிற்கு அறிவுரை வழங்கல்‌ எனப்‌ பல இடம்பெறுநின்றன. 


வெளியீடு 


அந்தாதி இலக்கியங்களில்‌ சிலேடை, யமகம்‌, திரிபில்‌ அமைந்‌ 
தவை தவிர ஏனையவற்றில்‌ கருத்துகள்‌ நேரடியாகவே உணர்த்‌ 
சப்படுகின்றன. உவமை தவிர ஏனைய அணி அலங்காரங்கள்‌ 


அந்தாதி . 75 
குறைவு. பத்தி உணர்வைச்‌ சிறப்பிக்கும்‌ இலக்கியமாதலால்‌ 
புராணக்கதைகள்‌ மிகுதியாகப்‌ பயன்பட்டுள்ளன. சமயத்‌ தத்து 
வங்களும்‌ அவ்வச்‌ சமய அந்தாதிகளில்‌ இடம்பெற்றுள்ளன. 
தங்கள்‌ கருத்தைச்‌ சிறப்பிக்கப்‌ பிறர்‌ கூற்றைப்‌ பயன்படுத்தும்‌ 
மரபும்‌ காணப்படுகிறது. 

இவ்வந்தாதி இலக்கியங்கள்‌ பெரும்பாலும்‌ அறுசீர்‌ ஆசிரிய” 
விருத்தம்‌, கலிவிருத்தம்‌, கொச்சகக்‌ கலிப்பா, (எழுசீர்‌ ஆசிரிய 
விருத்தம்‌. கலிநிலைத்துறை, எண்டர்‌ ஆசிரிய விருத்தம்‌ முதலான 
பல செய்யுள்‌ நிலைகளைக்‌ கொண்டு அமைத்துள்ளன. தெரிய 
வருகின்ற அந்தாதி இலக்கியங்களுள்‌ வெண்பா யாப்பே மிகுதி 
யாகக்‌ சையாளப்பட்டுள்ளமை தெரிய வருகின்றது. இதற்கு 
முன்னர்த்‌ தோன்றிய அந்தாதிகள்‌ யாவும்‌ வெண்பாவில்‌ அமையப்‌ 
பெற்றிருந்தமை காரணமாகலாம்‌, 


அந்தாதியிலக்கியத்தன்‌ சில தனிச்சிறப்புகள்‌ 

இவ்விலக்யெத்திற்குரிய தனிச்சிறப்பான அந்தாதி அமைப்பினை 
மும்மண மாலை, இருபா இருபஃது போன்ற இலக்கிய வசைகள்‌ 
தங்கள்‌ இலக்கணமாகக்‌ கொள்வதும்‌. இலக்கியவாசிரியர்கள்‌ பலர்‌ 
அந்தாதி பஞ்ச ரத்தினம்‌ (வைரக்கண்‌ வேலாயுதப்‌ புலவர்‌) அரசடி 
விநாயகர்‌ அந்தாதிப்‌ பதிகம்‌ (நாஞ்சில்‌ கங்காதரன்‌), கன்னியா 
குமரிப்‌ பகவதி அந்தாதி மாலை (ஞானரித்த சுவாமிகள்‌) 
நெல்லையந்தாதி மாலை (சிவஞான யோகிகள்‌) என நூல்கள 
மைத்திருப்பதும்‌, இதன்‌ பெருமைக்குப்‌ பறை சாற்றுகின்றன. 

பக்திப்‌ பொருளுக்கு முதலிடம்‌ அளித்திருப்பதால்‌ இவ்வத்‌ 

தாதிக்‌ கவிஞர்களின்‌ இலக்கெம்‌ பற்றிய எண்ணமும்‌ அதனோடு 
தொடர்புடையதாகவே அமைகிறது, இறைவனை வழுத்தும்‌ 
கவிகளே *கவி'எனச்‌ சிறப்பிக்கத்தக்கன (இருக்கருவைப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி, 11, 44; பழமலையந்தாதி. 18) எனும்‌ கருத்து பொது 
வாகக்‌ காணப்படுகிறது. சிறந்த சொற்களாகவும்‌ (68) சிறந்த 
கற்பனைகள்‌ இணைந்ததாகவும்‌ (52) அமைதலைத்‌ தண்டபாணி 
சுவாமிகள்‌ தம்‌ குருநாதன்‌ அந்தாதியில்‌ வேண்டுவார்‌. பாடலின்‌ 
இனிமையுடன்‌, பாடற்பொருஞம்‌ நற்பொருளாக, இறப்புடைய 
தாக அமைதலின்‌ தேவையைப்‌ பொன்வண்ணத்தத்தாதியில்‌ (5) 
சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ சுட்டுவார்‌. 


முடிவுரை 

பெயர்‌ தெரியவருகின்ற அந்தாதிகள்‌ எண்ணிக்கையால்‌ மிக்‌ 
இருந்தும்‌ அவற்றில்‌ நான்கில்‌ ஒரு பகுதியே அச்சில்‌ வெளி 
வந்துள்ளன. மேலும்‌ அச்சேறாக அந்தாதிகள்‌ பலவாக உள்ளன. 
அவைகளைத்‌ தேடித்‌ தொகுத்து இலக்கியநயம்‌ வாய்ந்தவற்றை 
வெளியிடின்‌ பயனாக அமையும்‌. ல்‌ 


16 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


அந்தாதி இலக்கியங்கள்‌ 


அகிலாண்டேஸ்வரி அந்தாதி _ இருஷ்ணமூர்த்தி, ௮: 
வெண்பா a . 
அங்காளபரமேஸ்வரி பதிற்றுப்‌ _ திருஞானசம்பந்தக்‌ கலிப்‌ 
பத்தந்தாதி 2 


அங்காளம்மன்‌ அந்தாதி 
அச்சிறுபாக்கம்‌ ஆட்சீஸ்வரர்‌ ளி 
பதிற்றுப்பத்தந்தாதி _ வேங்கடாசலம்பிள்ளை 
அண்ணாமலை அந்தா - கந்தப்ப ஞானதேசிகர்‌ 
அத்திரி வரதன்‌அந்தாதிமாலை - 4 
அத்திகிரி அந்தாதி _ குகை நமச்சிவாயர்‌ 
அத்திகிரி அந்தாதி பள்ளிகொண்டான்‌ பிள்ளை 
அத்திகிரி சதகத்தந்தாதி ன்‌! 
அத்திகிரி பதிற்றுப்பத்தந்தாதி 
அப்பாக்கிய தேசிகர்‌ அந்தாதி 
அபிராமி அந்தாதி 
அம்மைபாதி அப்பன்பாதி 


_ இராமாதுசம்பிள்ளை 

_ இராசகோபால்‌ பிள்ளை 

_ அபிராமிபட்டர்‌ 

_ திருவாசகமணி கே. எம்‌. பால 
சுப்பிரமணியம்‌ 


அந்தாதி ட 
அமரீசப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி - கனகசபை நாயகர்‌ . 
அரங்கத்தந்தாதி _ பிள்ளைப்பெருமாளையங்காம்‌ 
அரங்கத்திதழகலந்தாதி _ தண்டபாணி சுவாமிகள்‌ 
அரங்கராமாதுச நூற்றந்தாதி — சீனிவசச்சாரியர்‌ ்‌ 
அரசியலந்தாதி 4 இதம்பரநாத முதலியார்‌, ௮. 


தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ வேலாயுதபாணி 

௨ கந்தசாமிப்பிள்ளை, ச. மு. 
_ குகை நமச்சிவாயர்‌ 

_ சைவ எல்லப்ப நாவலர்‌ 


அரிஏகபாதத்‌ தந்தாதி 
அரிகிருஷ்ண அந்தாதி 
அருட்பிரகாசர்‌ அற்புத வந்தாதி 
அருணகிரி அந்தாதி 

அ அந்தாதி த்‌ 
அரும்பொருளந் _ கயா Tr 

அவிநாசி ரதன க்கக்‌ _ வாசுதேவ முதலியார்‌ 

அழகர்‌ அந்தாதி  பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ 
அழகர்‌ அந்தாதி ௮ வில்லிப்புத்தூரார்‌ 

அழமேன்‌ மங்களந்தாதி ட 

அளகை உமையந்தாதி 

அளகை உமையந்தாதி 

அளகை பதிற்றுப்பத்தந்தாதி 
அளகை வெண்பா அந்தாதி 
அற்புதத்‌ இருவந்தாதி 

அறம்‌ வளர்த்த அம்மை அந்தாதி 
அறுபத்துமூவர்‌ திருநக்த்திர 


_ சண்முகம்‌ செட்டியார்‌, ௮. 
_ வீரப்பச்‌ செட்டியார்‌ 

_ சண்முகம்‌ செட்டியார்‌. ௮. 
_ சண்முகம்‌ செட்டியார்‌, ௮. 
_ காரைக்காலம்மையார்‌ 

௯ பாப்நாச பட்டர்‌ 


வெண்பா வந்‌ — ச்சிற்றும்‌ ்‌ 
2 தாதி திருச்சிற்றம்பல ஞானியார்‌ 
அன்னிபெசண்டந்தாதி ௯ இராமசுவாமி ஐயர்‌ 
அன்னி பெசண்ட்‌ அந்தாதி ௮ சிவசூரியம்‌ பிள்ளை 
அன்னை அழுங்கல்‌ அந்தாதி -- வீரமாமுனிவர்‌ 

அனுமான்‌ அந்தாதி ௮ சேஷைய்யர்‌ 


ஆங்கிலியர்‌ அந்தாதி அ தண்டபாணி சுவாமிகள்‌ 


அந்தாதி 77 


“டக்‌ ககர யமக 
பாட அத்து ன்‌ _ கந்தசுவாமி கவிராஜர்‌, ௧. தி. 


ஆதிவயலூர்‌ வெண்பாவந்தாதி  சுந்தரநாத பிள்ளை 

ஆரூர்‌ ச.” 
பதிற்றுப்பத்தந்தா — த 

ரர... _ இராமநாதன்செட்டியார்‌ வே. 

ஆவினன்குடி, கந்தரற்தாதி வ 

ஆவினன்குடி கைலாசதாதுர்‌ 


௫ சுப்பிரமணிய முனிவர்‌- 


பதிற்றுப்‌ பத்தந்தாதி தொட்டிக்கலை 
ஆவினன்குடி பதிற்றுப்பத்தந்‌ _ சிவஞான யோகிகள்‌ 
தாதி ௮. 
ஆழ்வார்‌ அந்தாதி _ கம்பர்‌ 


ஆளுடைய பிள்ளையார்‌ இருவந்‌ - நம்பியாண்டார்‌ நம்பி 


தாதி 


ஆளுடையபிள்ளையார்வெண்பா 


வந்தாதி — சோமசுந்தர நாயகர்‌ 
ஆறெழுத்தந்தாதி அதல்‌ மலம்‌ 
ஆறைப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி _ இராமலிங்கம்‌ பிள்ளை 
ஆன்மநாதன்‌ அந்தாதி ௮ = 
ஆனைக்கா அகிலாண்டநாயகி . 

அந்தாதி _ மனோன்மணி அம்மையார்‌ 
இணுவை அந்தாதி - அம்பிகைபாகர்‌ 
இரண்டாம்‌ திருவந்தாதி பூதத்தாழ்வார்‌ 
இராமலிங்க சுவாமிகள்‌ சற்குரு 

வெண்பா அந்தாதி  சுந்தசாமி பிள்ளை 
இராமலிங்க சுவாமிபேரில்‌ 

அந்தாதி — ன்‌ 
இராமாநுச நூற்றந்‌ தாதி -- திருவரங்கத்தமுதனார்‌ 
இராமா துச முனிவர்திருவந்தாதி - நல்‌ த்து பெருமாள்‌ 

தாயு 
இராயபுரம்‌ பதிற்றுப்பத்தந்தாதி -- சிவசுப்பிரமணிய தேசிகர்‌ 
இலக்குமி அந்தாதி எ கம்பர்‌ ம்‌ 
இலக்குமி அந்தாதி ௭ கருப்பையா பாவலர்‌ 
இலக்குமி அந்தாதி எ பொன்னையா முதலியார்‌ 
இளசைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி ு சிவஞான சுவாமிகள்‌ 
ஈங்கோய்மலை யந்தாதி _ திருவாசகமணி கே. எம்‌. பால 
சுப்பிரமணியம்‌ 

உண்ணாமுலை அந்தாதி _ சிவகசூரியம்‌ பிள்ளை 
உயிரெழுத்தந்தாதி ட்ட 
உலகந்தாதி ப்‌ — 
உலகம்மன்‌ அந்தாதி ம — 
உலகம்மன்‌ கலித்துறை அந்தாதி - நமச்சிவாயக்‌ கவிராயர்‌ 
உலகம்மைப்பதிற்றுப்பத்தந்தாதி -- நமச்சிவாயக்‌ கவிராயர்‌ 
உலகுடையம்மை அந்தாதி — தமச்சிவாயக்‌ கவிராயர்‌ 
எதிராசர்‌ அந்தாதி _ பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ 
எருசலை அந்தாதி _ ஆபிரகாம்‌ 
எழுகூற்றந்தாதி - தண்டபாணி சுவாமிகள்‌ 


எறும்பீச்சரம்‌ வெண்பா௮ந்தாதி. “* மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை 
ஏகத்தாள்‌ இதழகலந்தாதி - தண்டபாணி சுவாமிகள்‌ 


ப. தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


ஏகபாத நூற்றந்தாதி ரகம்‌ 
ஏகம்பரநாதர்‌ யமகக்‌ கலித்துறை ம்‌ 
பந்தாக - குமாரசாமி தேசிகர்‌ 


ஐயாற்று யமக அந்தாதி 
ஓகுதொடைச்‌ செய்யுள்‌ 


நிரோட்டகக்‌ குகனந்தாதி _ தண்டபாணி சுவாமிகள்‌ 
ஒலியலந்தாதி _ கண்..பாணி சுவாமிகள்‌ 
ஒலியலந்தாதி - முருகதாசர்‌, . 
ஒற்றைக்கடை விநாயகர்‌அந்தாதி -- அருணாசலக்‌ கவிராயர்‌. மு.ரா. 
ஓர்‌ அந்தாதி - ஐயாத்துரை 
ஒரெழுத்தத்தாதி _ கருப்பையா பாவலர்‌ 2 
ஒரெழுத்து யமகவந்தாதி _ வேலு உபாத்தியாயர்‌, எஸ்‌, 
கங்கை அந்தாதி - தண்டபாணி சுவாமிகள்‌ 
கச்சி ஆனந்தருத்ரேசர்‌ பதிற்றுப்‌ . , . 

பத்தந்தாதி _ கச்சியப்ப முனிவர்‌ 5 
கச்சி இதழகலந்தாதி _ கார்த்திகேய முதலியார்‌ 
கச்சி ஏகம்பர்‌ அந்தாதி _ சிவஞான சுவாமிகள்‌ 
கச்சிப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி _ கனகசபை நாயகர்‌ 
கடம்பர்‌ யமக வந்தாதி -- பேரம்பலப்‌ புலவர்‌ 
கடவுளந்தாதி _ இராமசுவாமியா பிள்ளை 
கடவுளந்தாதி ௬ வீரை அழகு. 
கடவுள்‌ அனுபூதி அந்தாதி ௬ வேங்கடதாஸ்‌ ம்‌ 
கணடி பதிற்றுப்‌ பத்தத்தாதி _ அப்துல்காதிர்‌ புலவர்‌ 
கணபதி அந்தா ரன அன கி 
கதிர்காமத்து அந்தாதி ு முத்துக்குமார ஆலாவிகள்‌ 
கதிரை நிரோட்டகயமகவந்தாதி -- பரமசாமி இயர்‌, தா. 
கந்தர்‌ அந்தாதி - அருணகிரிநாதர்‌ 
கந்தரந்தாதி ந்‌ ன 


_ குமரகுருதாச சுவாமிகள்‌ 
_ கணபதி சுப்பிரமணிய ஐயர்‌, 
செவி. 
ம்‌ ம ௯ சிவஞான முனிவர்‌ 
கம்பரந்தா ஞான மு ள்‌ 
ட டட அர்கம்‌ ௨ இராமசாமிக்‌ கவிராயர்‌ 
கம்பர்பிவஸ்பா. அத்தா _ கனகசபை நாயகர்‌ 
கயற்கண்ணி பதிற்றுப்பத்தற்‌ 
தாதி 
கயிலைக்‌ கலித்துறை அந்தாதி 
குயிலைபாதி காளத்இுபாதுி 
அத்தாதி 
கயிலை வெண்பா அந்தாதி 
கருணாம்பிகை அந்தாதி 
கருப்பண்ணசுவாமி பதிற்றுப்‌ 


கந்தரொலியல்‌ அந்தாதி 
கந்தர்‌ வெண்பா அந்தாதி 


௯ கோடிசுர ஐயர்‌ 
-- காளிச்சுவாமிகள்‌ 


_ நக்ரேர்‌ 
_ காளிச்சுவாமிகள்‌ 


பத்தந்தாதி - முத்தையாபிள்ளை, கே. எம்‌. 
கருவை அந்தாதி - அண்ணாமலை ரெட்டியார்‌ 
கருவையந்தாதி _ வரதுங்கராம பாண்டியர்‌ 
கருவைநாதர்‌ வெண்பாவந்தாதி _ இராமலிங்கம்‌ பிள்ளை, வை. 
கல்வளை அந்தாதி _ சின்னத்தம்பிப்‌ புலவர்‌ 


கலித்துறை அந்தாதி _ துத்துவராய சுவாமிகள்‌ 


அந்தாதி 79 
கலிவிடத்தந்தாதி _ தண்டபாணி சுவாமிகள்‌ 
கலைசைப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி -- வெஞான முனிவர்‌ 
கலைமகளந்தாதி ௯ சினித்தம்பி ஆசிரியர்‌, செ. 
கமுகாசலத்தந்தாதி _ அருணாசலத்‌ தேவர்‌, வெ. 
கழுகுமலை ஓரெழுத்தந்தாதி _ சரவணப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌ 
கழுகுமலைத்‌ திரிபந்தாதி ௮ மீனாட்சிசுந்தரக்‌ கவிராயர்‌ 
கற்பஃவிதாயகர்‌ பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி _ சொக்கலிங்கச்‌ செட்டியார்‌ 
கற்பகாம்பாள்‌ அந்தாதி - சுத்த சத்வானந்தா 
கன்னியாகுமரிப்‌ பகவதி அந்தாதி அ ஞானசித்தர்‌. 
காசியமகவந்தாதி _ இந்தயச்‌ செட்டியார்‌ 
காஞ்சி அத்திகிரி அந்தாதி - கந்தசாமிப்‌ பிள்ளை, கு. 
காஞ்சிபுரம்‌ கச்சபேஸ்வரர்‌ 

பதிற்றுப்‌ பத்தந்தாதி ன ம்‌ 
காஞ்சிபுரம்‌ வழக்கறுத்தநாதர்‌ 

பதிற்றுப்பத்தந்தாதி _ குமாரதேசிகர்‌ 
காந்திமதியம்மை கலித்துறை 

அந்தாதி - அழகிய சொக்கநாத பிள்ளை 
காந்தியடிகள்‌ அந்தாதி ௮ இவசூரியம்பிள்ளை 
காமாட்சியம்மை பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி _ இரகுநாதையர்‌ 
காமாட்யெம்மை பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி _ வீரபத்திரபிள்ளை 
காரையந்தாதி சுல்தான்‌ அப்துல்‌ காதிறு 


காரையூர்‌ சுந்தரராசப்‌ 
பெருமாள்‌ பதிற்றுப்‌ 


. பத்தந்தாதி _ சாமி ஐயங்கார்‌ 
காழியந்தாதி _ சீகாழி அருணாசலக்‌ 
. ள்‌ கவிராயர்‌ 

குடந்தை அழ்தாதி (இரிபு) - மீனாட்செந்தரம்‌ பிள்ளை 
குடந்தை அந்தாதி வல்‌ டட 
குணங்குடிநாதர்‌ பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி . _ மஸ்தான்‌ சாகிபு 
குணங்குடியார்‌ பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி _ ஐயாச்‌ i 
கும்பேசர்‌ வெண்பா அந்தாதி ஸை அதவது ந 
குமரவேள்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி _ குமரகுருதாச அடிகள்‌ 
குமரனந்தாதி மாம்பழக்‌ கவிச்சிங்க நாவலர்‌ 
குமரேசன்‌ அந்தாதி ல்‌ ல 
குருநாதன்‌ அத்காதி _ தஸ்‌ i 
ரன்‌ அந்தா ப) க தண்டபாணி வலத்‌ 
பன்‌. வு கலித்துறை 

யந்தா த ட்‌ 
எடப்‌ வெண்பா றக வக்க 

அந்தா ்‌ 

ந்தா A ௩ இராமன்‌, மு. கோ 

களத்தூர்‌ பதிற்றுப்பத்தந்தாதி _ க தவந்ன்கல்‌ 
குற்றால யமக வந்தாதி _ திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌ 


குற்றால வெண்பா அந்தாதி ்‌ _திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌ 


30 

குன்றக்குடி சண்முகநா தர்‌ 
குன்றையந்தாதி . 

குன்று தோறாடுஞ்‌ சண்முகப்‌ 
பெருமான்‌ பேரிற்‌ பாடிய 
நிரோட்டக யமக வந்தாதி 

குன்றைத்‌ திரிபந்தாதி 

கூடலந்தாதி 

கூடல்‌ திருவிளையாடல்‌ யமக 
வந்தாதி ல்‌ 

கூவம்‌ திரிபுரசுந்தரி பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 

கூழை அந்தா, 

கேமன்‌ முனிவர்‌ வெண்பா 
வந்தாதி 

கைலாச விநாயகர்‌ அந்தாதி 

கைலைக்‌ கலித்துறை அந்தாதி 

கைலைபாதி காளத்திபாதித்‌ 
திருவந்தாதி 

கொடியிடை நாயக அந்தாதி 

கொடுமஞா்ப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 

கொடுமுடி வெண்பா அந்தாதி 

கொற்றவாளீசுரர்‌ அந்தாதி 

கோமதி அந்தாதி 

கோமதியம்மன்‌ அந்தாதி 

கோமதி அம்மாள்‌ அந்தாதி 

கோயிலந்தாதி 

கெளமாரத்‌ திருவந்தாதி 

சகசாநுபவ விளக்க அந்தாதி 

சங்கரநயினார்‌ கோயில்‌ அந்தாதி 

சங்கரநயினார்‌ கோயில்‌ 
திரிபந்தாதி 

சங்கரராமேஸ்வரர்‌ பேரில்‌ புகழ்‌ 
பெறத்தாதி 

சங்கரன்‌ அந்தாதி 

சங்கரன்‌ திருவந்தாதி 

சங்கரன்‌ பாதி நாராயணன்‌ பாதி 
அந்தாதி 

சங்களை அந்தாதி 

சடக்கரவந்தாதி 

சடகோபர்‌ அந்தாதி 

சடகோபர்‌ சதகத்தந்தாதி 

சடாட்சர அந்தா, 

சந்தக்கலித்துறை அந்தாதி 

சம்பந்தர்‌ பதிற்றுப்பத்தற்தாதி 

சரஸ்வதி அந்தாதி 

சரசுவதி அந்தாதி 


சற்குரு அந்தாதி 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


- சொக்கலிங்க தேசிகர்‌ 


_ செளந்தரபாரதி 
-- பாலசுப்பிரமணிய ஐயர்‌ 
_ பிச்சுவையர்‌ 


_ சுப்பையர்‌, ௪. 


_ சண்முகம்பிள்ளை மயிலை. 


_ நாராயணசாமி நாயுடு 
_ சண்முகம்‌ செட்டியார்‌, ௮. 
- காளிச்சுவாமிகள்‌ 


_ நக்கீரர்‌ 
_ மனோன்மணி அம்மையார்‌ 


- ஆறுமுகம்பிள்ளை, ஸூ. 

_ அப்பன்‌ கவிராயர்‌ 

அ வீரசுப்பைய ஞானதேசிகர்‌ 

_ அண்ணாமலை ரெட்டியார்‌ 
_'கைலாசநா ததேசிகர்‌ 

_ பரமசிவம்‌ பிள்ளை 

_ ஸ்ரீநிவாச ஐயங்கார்‌ 

_ செந்தில்‌ நாயக அடிகள்‌ 

௮ வேலாயுதம்‌ பிள்ளை, நெ. 

_ அழகிய சொக்கநாதபிள்ளை 


_ அண்ணாமலை ரெட்டியார்‌ 


_ கந்தசாமிப்பிள்ளை 

_ சுப்பைய தேசிகர்‌ 

அசுப்பிரமணியமு தலியார்‌ வி.கா. 

_ இருவாசகமணி பாலசுப்பிர 
மணியம்‌ 

_ இராமலிங்கம்‌ பிள்ளை, வை. 

_ சட்டைமுனி நாயனார்‌ 

_ கம்பர்‌ 

தண்டபாணி சுவாமிகள்‌ 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 

அ கம்பர்‌ 

_ வேலாயுதப்‌ புலவர்‌, 
வைரக்கண்‌ 

- இராமாநத்த அடிகள்‌ 


அந்தாதி 


சற்குரு வெண்பா அந்தாதி 
சாலைக்குமரேசர்‌ அந்தாதி 
இங்கைச்‌ லேடை அந்தாதி 
இங்கைச்‌ சிலேடை அந்தாதி 
சிங்கைநகர்‌ அந்தாதி 
சித்தரந்தாதி 

சித்தர்‌ அந்தாதி 

இத்திநகர்‌ அந்தாதி 
சித்திரயமகவந்தாதி 
சித்திரவெண்பா வந்தாதி 
சிதம்பரக்‌ கலித்துறை அந்தாதி 
இதம்பரதேசிகர்‌ அந்தாதி 
சிதம்பரம்‌ இதழகலத்தாதி 
சிதம்பர வெண்பா அந்தாதி 
சிராமலை அந்தாதி (யமக) 


சிராமலைத்‌ தாயுமானார்‌ 
அந்தாதி 
சிராமலைப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
சிலம்பைப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
சிவகாசி அந்தாதி 
சிவகாசி கலிவிருத்த அந்தாதி 
சிவகா? பதிற்றுப்‌ ப்த்தந்தாதி 
சிவகாசி வெண்பா அந்தாதி 
சிவகாமியம்மை அந்தாதி 
சிவகிரி ஒலியல்‌ அந்தாதி 
சிவூரி முருகன்‌ அந்தாதி 
சிவுரி பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
சிவகிரி யமகவந்தாதி 
சிவகோத்திரந்தாதி 
சிவபிரான்‌ யமகவந்தாதி 
சிவபூசை அந்தாதி 


சிவபூசை அந்தாதி 

சிவபூசை அந்தாதி 

சிவபெருமான்‌ ஏகபாதத்தந்‌ தாதி 
சிவபெருமான்‌ தனித்திருவந் தாதி 
சிவபெருமான்‌ திருவந்தாதி 
சிவபெருமான்‌ திருவந்தாதி 
சிறுக்குளம்‌ விநாயகரந்தாதி 
ிறைவிடத்தற்தாதி 
சிஷ்டரந்தாதி 

சீரிளமுலை அம்மை அந்தாதி 
சுங்குரும்பை யந்தாதி 
சுப்பிரமணியக்‌ கடவுள்‌ பேரில்‌ 

. செந்திலந்தாதி 


இ. கொடு 


ப்‌ 


- கந்தசாமிப்‌ பிள்ளை ௪ மு, 
_ நாராயணசுவாமி நாயுடு 
_ நமச்சிவாயக்‌ கவிராயர்‌ 
_ வேலுப்பிள்ளை 

_ சதாசிவப்‌ பண்டிதர்‌ 

_ சித்தர்‌ 

_ கண்டபாணீ சுவாமிகள்‌ 
_ இராசப்ப நாவலர்‌ 

- வேலாயுத முதலியார்‌ 


-- தியாகேச முதலியார்‌ 

- ஆத்துமநேந்த அடிகள்‌ ' 

- தண்டபாணி சுவாமிகள்‌ 

 இயாகேச முதலியார்‌ 

- மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 

- கிருஷ்ணசாமி ரெட்டியார்‌, 
௮. வெ, 


-- இந்நயச்‌ செட்டியார்‌ 

௩ நம்மாழ்வார்‌ நாடார்‌, 8. 

௭ அருணாசலக்கவிராயர்‌,மு ரா. 

-- அருணாசலக்கவிறராயர்‌, மு.ரா. 

௩ அருணாசலக்கவிராயர்‌, மு.ரா. 

பாலகுருசாமி 

மாம்பழக்‌ கவிச்‌ இங்க நாவலர்‌ 

திருமலையப்ப முதலியார்‌ 

திருமலை சக்கையா கவுடர்‌ 

அழயெ சொக்கநாத 
வரோதயன்‌ 

_ சதாசிவப்‌ பண்டி கர்‌ 

_ சிவஞான தேசிகர்‌ 

-- தண்டபாணி சுவாமிகள்‌ 

_ கிருஷ்ணசாமி ஐயர்‌, அவி, 

_ கபிலர்‌ 

_ பரணர்‌ 

தாமோதரம்‌ பிள்ளை, ௧. 

“௭ குருகையூர்‌ வைணவப்‌ புலலர்‌ 


111111] 


சாமிநாத பிள்ளை 
_ முத்தையா இலக்கண. 


௯ குற்றாலலிங்கம்‌ பிள்ளை 


1 


82 


சுப்பிரமணியரந்தாதி 

செங்குந்த வேலர்‌ திருக்கை 
வழக்கத்தந்தாதி 

செந்திலந்தாதி 


செவ்வேளந்தாதி 
செந்தில்‌ குமரேசர்‌ அந்தாதி 
செந்திம்‌ யாக வந்தாதி 
செம்பொன்‌ அந்தாதி 
சென்னை கந்தசாமி இதழகலந்‌ 
தாதி 
சென்னை கந்தசாமி வெண்பா 
வந்தாதி 
சென்னை கந்தரிதழகலந்தாதி 
சென்னை திரிவந்தாதி 
சென்னை பதிற்றுப்பத்தந்தாதி 
சென்னை மாநகர்க்‌ கந்தசுவா 
திருவந்தாதி 
சென்னை வல்லபவிநாயகர்‌ 
பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
சென்னை வெண்பாவந்தாதி 
சேடகிரி அந்தாதி 
சேடமலை பதிற்றுப்பத்தத்‌ 
தாதி ட வலம்‌ 
சொக்கர்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 
சோமசுந்தரப்‌ பெருமான்‌ மீது 
அந்தாதி 
சோலை அழகப்பையங்கார்‌ 
பாடிய அந்தாதி 
சோழீசர்‌ கலித்துறை அந்தாதி 
சோழீசர்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 
செளந்தர நாயகி அந்தாதி 
செளந்தரி யந்தாதி 
ஞானவந்தாதி 
ஞானவந்தாதி 
ஞானவந்தாதி 
ஞானவத்தாதி 
தண்டபாணிபதிற்றுப்பத்தந்தாதி 
தணிகை அந்தாதி 
தணிகை அந்தாதி 
கணிகை அம்மை அந்தாதி 
தணிகை அம்மை அந்தாதி 
தணிகை அம்மை அந்தாதி 
தணிகை நிரோட்டக யமக 
வந்தாதி 
தணிகை நூற்றெட்டு வெண்பா 
அந்தாதி 
தத்துவசாரம்‌ கலித்துறை 
அந்தாதி 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


- வீரபத்திர சவானந்தயோகி 
_ ஆறுமுகப்‌ பாவலர்‌ 
_ அடைக்கலம்பிள்ளை,எஸ்‌.என்‌ 


_ சிவசுப்பிர்மணிய செட்டியார்‌, 
௬. வை. மீ. 

அ சுப்மராயபிள்ளை, மு. 

_ சிவசம்புப்‌ புலவர்‌ 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 


_ தண்டபாணி சுவாமிகள்‌ 


_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ தண்டபாணிசுவாமிகள்‌ 
_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ தண்டபாணி சுவாமிகள்‌ 


- சண்முகம்பிள்ளை மயிலை. 


_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
_. பள்ளிகொண்டான்‌ பிள்ளை 
இராமாநுசம்‌ பிள்ளை 


_ அனத்த கவிராயர்‌ 
_ கந்தசாமிப்‌ புலவர்‌ 


_ அழகப்ப! ஐயங்கார்‌ 


_ முத்தப்ப செட்டியார்‌ 

௮ முத்தப்ப செட்டியார்‌ 

_ சிங்காரவேலன்‌, சொ. 

_ குமாரமவாமி முனிவர்‌ 
_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ நாகலிங்க சுவாமிகள்‌ 

_ வேதநாயக சாஸ்திரியார்‌ 
_ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
_ கந்தப்ப தேசிகர்‌ 

_ பரமசிவானந்தம்‌, அ. மு. 
_ கந்தப்பையர்‌ 

_ சரவணப்‌ பெருமாள்‌ ஐயர்‌ 
_ விசாகப்‌ பெருமாளையர்‌ 


_ கோவிந்தராச கவிராயர்‌ 
_ சண்முகம்பிள்ளை, வ. ௬. 


அந்தாதி [4] 
குத்துவவிளக்கம்‌ வெண்பா ௫ . 

அந்தாதி f _ ததுதுவராயா்‌ 
தபோநாயகி நாகேச வெண்பா . 

வந்தாதி _ நாகேசுவர ஐயர்‌ 


குலையணிச்‌ சீரிதழகல்‌ அந்தாதி அ தண்டபாணி சுவாமிகள்‌ 
தன்வந்தரி சிந்தாமணி அமர 


வந்தாதி வ 
களவாய்‌ மும்மணி யந்தாதி _ இருமலையப்ப முதலியார்‌ 
தன்னை யமகவந்தாதி _ இரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌ 
தன்னை யமக வத்தாதி _ முருகேசையர்‌& கார்த்திகேயப்‌ 

புலவர்‌ 

தாராபுர வெண்பா வந்தாதி - ஆறுமுகம்‌ 
திக்சைத்‌ திரிபந்தாதி _ முருகேசையர்‌ 

ச கார்த்திகேயப்‌ புலவர்‌ 
திண்ணபுரத்‌ திமிபந்தாதி ௯ கார்த்திகேயப்‌ புலவர்‌ 
திரிகூட அந்தாதி லல 
இரிகூடத்‌ இரிபந்தாத -- திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌ 
திரிகோணமலை அந்தாதி _ ஆறுமுகம்‌, க. 
திரிராமலை அந்தாதி _ வேம்பை நாராயணன்‌ 
திரிரிராமலைத்தாயுமானேகசுவரர்‌ 

பதிற்றுப்பத்தந்தாதி ௭ முத்துச்கவிராஜன்‌ 
திரிப்புல்லையூர்‌ திரிபந்தாதி _ கிருஷ்ணமாச்சாரியார்‌ 
திரிபுரை அந்தாதி — 
திரு அரியக்குடி திரிபத்தாதி ௩ தலைமலைகண்ட. தேவர்‌ 
திரு அரியக்குடித்‌ திருமாலந்தாதி - த சாகன்‌ பெருமாள்‌ 

தாயு 
திருஆவூர்த்திரிபந்தாதி - சிவலிங்கம்பிள்ளை, தா. 


திருஆனேசர்கலித்துறை அந்தாதி -- இராமன்‌, மு.கோ. 
திருஆனேசர்‌ வெண்பாவந்தா தி _ இராமன்‌, மு.கோ. 


திரு எவ்வுள்‌ பதிற்றுப்பத்தந்தாதி ட 
திரு ஏரகம்‌ வெண்பா அந்தாதி - தண்டபாணி சுவாமிகள்‌ 
திருக்கச்சி அந்தாதி .  ஈ இர௱மாநுசம்‌ பிள்ளை 
திருக்கச்சி ஏகம்பர்‌ திரிபந்தாதி - சோணாசல முதலியார்‌ 
திருக்கச்சி த்‌ தேப்பெருமாள்‌ 

அந்தாதி ட அ ஸ்ரீநிவாசாசாரியார்‌ 
திருக்கச்சி வரதர்‌ அந்தாதி _— பவ ்காமிபிபன்னை 

வ 

திருக்கடன்மல்லைப்‌ பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி - வரதராசர்‌ 
திருக்கருகாவூர்‌ பதிற்றுப்பத்தந்‌ 

காதி _ கோவிந்தபிள்ளை 

திருக்கருவைக்‌ கலித்துறை 

அந்தாதி - அதிவீரராம பாண்டியர்‌ 
திருக்கருவைக்‌ கலித்துறை 

அத்தாதி - சரவணப்‌ பெருமாளையர்‌ 
திருக்கருவைப்‌ பதற்றுப்பத்தற்‌ 

தாதி - அதிவீரராமபாண்டியர்‌ 


திருக்கரறுவை வெண்பாவந்தாதி ப்‌ 
்‌ ஈவர்‌ - அதிவீரராம பாண்டியர்‌ 
திருக்கருவை வெண்பா அந்தாதி ௮ சரவணப்‌ பெருவில்‌ 


34 

திருக்கமுக்குன்றத்‌ தந்தாதி 

தருக்கழுக்குன்றப்‌ பதிற்றுப்‌ 
பத்தற்தா 

திருக்குடந்தை அந்தாதி 

திருக்குடந்தைத்‌ திரிபந்தர்தி 

திருக்குடந்தைப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தா, 

திருக்குமரன்‌ அந்தாதி. 

இருக்குரம்பைத்‌ திரிபத்தாதி 

இருக்குருகூர்‌ மாறனந்தாதி 

திருக்குருகூர்‌ மாறன்‌ யமக 
வந்தாதி . 

திருக்குருகூர்‌ யமகவந்தாதி 

திருக்குற்றால யமகவந்தாதி 


இருக்குற்றால வெண்பாவந்தாதி 


திருக்கோகன்ன அந்தாதி 


இருக்கோட்டியூர்‌ இரிபந்தாதி 
திருக்கோவிலூர்‌ இரிவிக்ரெமர்‌ 


பதிற்றுப்பத்தந்தாதி 
திருக்கோஷ்டியூர்‌ பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி 
திருச்சிராப்பள்ளி அந்தாதி 


திருச்சிராப்பள்வி சிவன்‌ அந்தாதி 
இருச்சிராமலை யமகவந்தாதி 
திருச்சிற்றம்பல யமகவந்தாதி 


திருச்சிற்றம்பல வெண்பா 
வந்தாதி. 
திருச்சுழியல்‌ அந்தாதி 


திருச்சுழியல்‌ ஓரெழுத்தந்தாதி 


திருச்சுழியல்‌ கொம்பிலா 
வெண்பா வந்தாதி 


திருச்சுழியல்‌ வெண்பாவந்தர்தி 


திருச்செங்காட்டங்குடி. யமக 
வந்தாதி 

திருச்செந்தில்‌ அந்தாதி 

திருச்செந்தில்‌ அந்தாதி 

திரச்செந்தில்‌ அந்தாதி 

திருச்செந்தில்‌ அந்தாதி 

திருச்செந்தில்‌ அந்தாதி 

திருச்செந்தில்‌ குமரேசர்‌ 
அந்தாதி 

திருச்செந்தில்‌ இரிபந்தாது 

திருச்செந்தில்‌ திருவந்தாதி 


திருச்செந்தில்‌ நிரோட்டக யமக 


வந்தாதி - 
திருச்செந்தில்‌ நிரோட்டக 
அந்தாதி 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


- நாராயணசாமி நாயகர்‌ 


கனகசபை நாயகர்‌ 


[அன்‌ மீனாட்செந்தரம்‌ பிள்ளை 


_ கும்பநாத செட்டியார்‌ 

- இருஷ்ணமாச்சாரியார்‌ 

_ கருப்பையா பாவலர்‌ 

_ பெரிய திருவடி கவிராயர்‌ 

௩ தெய்வநாயகப்‌ பெருமாள்‌ 
நாயுடு 

_ கிருஷ்ணமாச்சாமியார்‌ 

_ திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌ 

_ திரிகூடராசப்பக்‌ சுவிராயர்‌ 

_ சுப்பிரமணிய ஐயர்‌ 

_ கருப்பையா பாவலர்‌ 


_— மணவாளதாசர்‌ 


௩ சுப்பா நாயகர்‌, பாரதம்‌. 
_ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
_ சபாபதி நாவலர்‌ 


_ தியாகராசச்‌ செட்டியார்‌, ௪. 

-- சின்னச்‌ சரவணப்‌ பெருமாள்‌ 
கவிராயர்‌ 

_ சரவணப்பெருமாள்‌ கவிராயர்‌ 


- சுப்பிரமணியபிள்ளை, தா. 


௨ நல்லூர்த்தியாகன்‌ 

_ சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 

_ சின்னையன்‌ 

_— சொக்கலிங்கத்‌ தேவர்‌ 

௭ இருவண்ணநாதக்‌ கவிராயர்‌ 
_ புலவர்‌ அரசு 


_ ௬ுப்பராயபிள்னை, மு. 
_ கருப்பையா 

_ இவசம்புப்‌ புலவர்‌ 

_ இவப்பிரகாச சுவாமிகள்‌ 


_ சின்னப்ப செட்டியார்‌ 


85 


அந்தாதி 

திருச்செந்தில்‌ பதிற்றுப்‌ _ தண்டபாணி சுவாமிகள்‌ 
பத்தந்தாதி 

திருச்செந்தில்‌ பதிற்றுப்‌ . 
பத்தந்தாதி _ மாணிக்கவாசகம்‌ பிள்ளை 

திருச்செந்தில்‌ பிள்ளையார்‌ 
அந்தாதி _ சின்னையன்‌ 

திருச்செந்தில்‌ யமகவந்தாதி _ இராமசாமி ஐயர்‌ 

இருச்செந்தில்‌ யமகவந்தாதி _ சிவசம்புப்‌ புலவர்‌, ௮. 


இருச்செந்தில்‌ யமகவந்தாதி தண்டபாணி சுவாமிகள்‌ 
இருச்செந்தில்‌ வெண்பாவந்தாதி எ சிவாநந்த சாகர யோகச்வரர்‌ 
இருச்செந்தில்‌ வெண்பாவந்தாதி -- தண்டபாணி சுவாமிகள்‌ 
இருச்செந்தில்‌ வெண்பாவந்தாதி ௮ தையல்பாகம்‌ பிள்ளை 
திருச்‌ செந்குரர்க்‌ கலித்துறை 
யமகவந்தாதி 
திருச்செந்தூர்‌ சுப்பிரமணிய 
சுவாமிபேரில்‌ மாலையந்தாதி  தனுக்கோடி முதலியார்‌ 
திருச்செந்தூர்‌ சுப்பிரமணிய 


_ அருணாசலம்‌ பிள்ளை 


ரந்தாதி _ இராமசாமியா பிள்ளை 
திருச்செத்தார்‌ திரிவந்தாதி _ தண்டபாணி சுவாமிகள்‌ 
திருச்செந்தூர்‌ முருகர்‌ 

கலித்துறை அந்தாதி க கருத்தமுத்துப்‌ பிள்ளை 
திருச்செந்தூர்‌ முருகர்‌ பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி ௯ கருத்தமுத்துப்‌ பிள்ளை 
திருச்செந்தூர்‌ முருகர்‌ வெண்பா 

அந்தாதி ௪ கருத்தமுத்துப்‌ பிள்ளை 
திருச்சேறை நிரோட்டக யமக 

வந்தாதி அன 
திருஞானசம்பந்தர்‌ பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி _ மீனாட்‌ சுந்தர தேசிகர்‌ 
திருத்தணிகை அந்தாதி - கந்தப்பையர்‌ 
திருத்தணிகை அந்தாதி _ வேங்கடாசல முதலியார்‌ 
திருத்தணிகைப்‌ பதிற்றுப்‌ 

பத்துந்தாதி _ கச்சியப்ப முனிவர்‌ 
ந பதிற்றுப்‌ 

பத்தந்தா _ சண்முகானந்த சுவாமி, நீ. 
திருத்‌ தணிகைப்‌ பதிற்றுப்‌ —_ வலா முதலியார்‌, 

பத்தந்தாதி தொழுவூர்‌. 
திருத்தணிகை யகமவந்தாதி _ சொக்கலிங்க தேசிகர்‌ 
ரக்‌ வெண்பா 

வற்தா _ சண்முக-முதலியாமர்‌ 
இருத்‌ தணிகை வெண்பா _ வேலை பல்லியால்‌, 

வந்தாதி தொழுவூர்‌. 
திருத்தவத்துறைக்‌ கலித்துறை வ 

அந்தாதி 
திருத்‌ தவத்துறைத்‌ திரிபந்தாதி ல 
திருத்தில்லை அந்தாதி _ 
திருத்தில்லை நிரோட்டக யமக 

வந்தாதி _ வேலுச்சாமி பிள்ளை, ௬. 


இருத்தில்லை நிரோட்டக யமக 
வந்தாதி - வேலுப்பிள்ளை 


86 


இருத்தில்லை யமசவந்தாதி 
திருத்தில்லை யமகவந்தாதி 
திருத்தொண்டர்‌ திருவந்தாதி 
திருநாகேச்சுரப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
திருநாகைத்‌ திரிபந்தாதி 
திருநாகை நிரோட்டக யமக 
வந்தாதி த 
திருநாராயணபுரத்துப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி க 
திருநாவுக்கரசர்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
திருநூற்றந்தாதி 
திருதூற்றந்தாதி 
திருநெல்லையம்மை யந்தாதி 
திருநெல்வேலி இதழகலந்தாதி 
(சிவன்‌) 2 
திருநெல்வேலி யமகவந்தாதி 
திருப்பகுதந்தாதி 
திருப்பதி அந்தாதி 


திருப்பதி அழகரந்தாதி 


திருப்பதி ஊர்‌ இடுகை அந்தாதி 

திருப்பரங்கிரிக்‌ கலித்துறை 
யந்தாதி 

திருப்பரங்கரிப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 

திருப்பரங்கிரிப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 

திருப்பரங்‌ ிரி வெண்பாவந்தாதி 


திருப்பரங்குன்றத்‌தந்தாதி 

திருப்பழசைப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 

திருப்பழனிப்‌ பதிற்றுப்‌ 
பத்தாந்தி s 

திருப்பழனி வெண்பா வந்தாதி 


திருப்புகலூர்‌ அந்தாதி 

திரப்புடைமருதூர்ப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 

திருப்பத்தூர்ச்‌ சீதளிநாதன்‌ 
பதிற்றுப்‌ பத்தந்தாதி 

திருப்புல்லாணி மழைவசி 
யந்தாதி 

திருப்புல்லைத்‌ திரிபந்தாதி 

நிருப்பெருந்துறை அந்தாதி 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை 


- நம்பியாண்டார்‌ நம்பி 


- சாமிநாத முதலியார்‌, சி.வா. 
- இருஷ்ணமாச்சாரியார்‌ 


_ அசனாலெப்பைப்‌ புலவர்‌ 


_ ஐயாச்சாமி முதலியார்‌, மு. 

_ திருவாசகமணி பாலசுப்பிர 
மணியம்‌, கே. எம்‌. 

௬ அவிரோதியாழ்வார்‌ 

உ முருகதாச சுவாமிகள்‌ 

 லவீரசுப்பைய ஞானதேசிகர்‌ 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 


_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
௯ அப்துல்‌ காதிறு புலவர்‌ 
_ சேதுராமன்‌, எஸ்‌. வி. 
& நாராயணன்‌, மு. 
_ வேலாயுத முதலியார்‌, 
தொழுவூர்‌. 
_ நரசிம்மலு நாயுடு 
_ அருணாசலக்‌ கவிராயர்‌, 
மு.ரா. 
_ அருணாசலக்‌ கவிராயர்‌, 
மு.ரா, 
_ சண்முகம்‌ செட்டியார்‌, 
எம்‌. 
_ அருணாசலக்‌ கவிராயர்‌, 
முரா. 
_ மதுரை சபாபதி முதலியார்‌ 


—_ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 
-- குழந்தைவேலுபிள்ளை & 
சோமசுந்தரம்‌ பிள்ளை 
- திருவாசசமணி பாலசுப்பிர 
மணியம்‌, கே எம்‌. 
௯ நெற்குன்றைவாணர்‌ 
௩ முத்துக்குமாரசுவாமி 
ப்‌ கவிராயர்‌ 


௩ கனகராஜய்யர்‌, நா. 
- தெய்வநாயகப்‌ பெருமாள்‌ 


தாயுடு 
௩ இருஷ்ணமாச்சாரியார்‌ 


- மிதிலைப்பட்டி இற்றம்பலச்‌ 


கவிராயர்‌ 


அந்தாதி 


திருப்பேரூர்த்‌ திரிபந்தாதி 
திருப்பேரூர்ப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
திருபேரூர்ப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி - 
திருப்பேரூர்‌ வெண்பா அந்தாதி 
இருப்பேரூர்‌ வெண்பா அந்தாதி 
இருப்பைஞ்ஸீலித்‌ திரிபந்தாதி 
திருப்போரூர்‌ அந்தாதி 
இருப்போரூர்‌ அந்தாதி 
திருப்போரூர்‌ அந்தாதி 
திருப்போரூர்‌ ஆண்டவர்‌ திரி 
பந்தாதி 
திருப்போரூர்‌ ஆண்டவர்‌ 
பதிற்றுப்பத்தந்தாதி , 
திருப்போரூர்‌ ஆதீனம்‌ சிதம்பர 
சுவாமிகள்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
திருப்போரூர்‌ இருசொல்‌ யமக 
வந்தாதி - 
இருப்பேரூர்‌ கலித்துறை அந்தாதி 
திருப்போரூர்‌ சிகம்பரசுவாமிகள்‌ 
பதிற்றுப்பத்தந்தாஇ 
இருப்போரூர்‌ சதம்பரதேசிகர்‌ 
அந்தாதி 
திருப்போரூர்த்‌ இரிபந்தாதி 
இருப்போரூர்த்‌ இரிபந்தாதி 
திருப்போரூர்ப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
இருப்போரூர்‌ முருகக்‌ கடவுள்‌ 
முப்பஃதந்தாதி 
இருப்போரூர்‌ முருகர்‌ அந்தாதி 
திருப்போருர்‌ யமகவந்தாதி 
திருப்போரூர்‌ வெண்பாவந்தாதி 
திருப்போரூர்‌ வெண்பாவந்தாது 
இருபுரை அந்தாதி 
இருமக்காத்‌ இரிபந்தாஇ 
திருமகளந்தாதி 
திருமங்கை கரும்பேசர்‌ பஇற்றுப்‌ 
பத்தந்தாதி 
திருமதினத்தந்தாது 
திருமதீனத்துப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
திருமதீனத்து வெண்பாவந்தாதி 
திருமந்திர ஷூரந்தாது 
இருமயிலைக்‌ கற்பகவல்லி 
யந்தாதி 
திருமயிலைக்‌ கற்பகவல்லி 
யந்தாதி 


37 


கந்தசாமிக்‌ கவிராயர்‌, மு. ரா. 
_ சபாபதிப்பிள்ளை, ௭. ரா. 


_ சுப்பிரமணிய சுவாமிகள்‌ 

_ சபரபதிப்‌ பிள்ளை, ௭. ரா. 
௮ வீராசாமி பிள்ளை, ௧. 

க மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 

_ சபாபதி முதலியார்‌ 

4 சன்னையாச்‌ செட்டி 

4 முத்துக்குமாரத்‌ தம்பிரான்‌ 


_ கருப்பையா பாவலர்‌ 


_ மயிலை சண்முகம்‌ பிள்ளை 


- சபாபதி முதலியார்‌ 


_ சபாபதி முதலியார்‌, புரசை, 
- முத்துக்குமாரத்‌ தம்பிரான்‌ 
_ சபாபதி முதலியார்‌. புரரை. 
_ ஆத்துமாநந்த அடிகள்‌ 

_ கருப்பையா பாவலர்‌ 

_ சபாபதி முதலியார்‌, புரசை, 
_ சபாபதி முதலியார்‌, புரசை. 
_ மூத்திவீர காவலர்‌ 

_ சுப்பராய உபாத்தியாயர்‌, ௭. 
_ சபாபதி முதலியார்‌, புரசை. 
_ கன்னியப்ப பிள்ளை 

_ கனகசபை நாயகர்‌ 

_ குலாம்‌ காதிறு நாவலர்‌ 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 


_ பிச்சையிபுறாதிம்‌ புலவர்‌ 
_ பிச்சையிபுறாகிம்‌ புலவர்‌ 


_ பிச்சையிபுறாடிம்‌ புலவர்‌ 
அ பிரைஸ்‌ 


௯ பிச்சையிபுறாகிம்‌ புலவர்‌ 


௬ மனோன்மணி அம்மையார்‌ 


85 


திருமயிலை ஸ்ரீகபாலீஸ்வரர்‌ 
பதிற்றுப்‌ பத்தந்தாதி 

திருமயிலைத்‌ திரிபந்தாதி 
(மாயூரம்‌) 

இருமயிலைப்‌ பதிற்றுப்பத்தற்‌ 


தா 
திருமயிலைப்‌ பதிற்றுப்பத்தந்‌ 


தா 
திருமயிலை யமகவந்தாதி 
திருமலை அந்தாதி 


திருமலை உச்சிவிநாயகர்‌ 
வெண்பா வந்தாதி 

திருமலைக்கந்தரத்தாதி 

திருமலைக்குமரன்‌ அந்தாதி 

திருமலைக்‌ குமாரசுவாமி 
கொம்பில்லா வெண்பாவந்‌ 
தாதி 

திருமலைக்‌ குமாரசுவாமி 
திரோட்டக வெண்பாவந்தாதி 

திருமலை முருகன்‌ வெண்பா 
வந்தாதி 

திருமலையப்ப முதலியார்‌ சிவ 
தோத்திரந்தாதி 

திருமலை யமகவந்தாதி 


திருமாலந்தாதி 

திருமழிசைப்‌ பதிற்றுப்பத்தத்‌ 
தாதி 

திருமாகறல்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 

திருமுக்கூடல்‌ அந்தாதி 

திருமுட்டப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 

திருமுருகன்‌ அந்தாதி 

திருமுல்லை அந்தாதி 

திருமுல்லைவாயில்‌ அந்தாதி 

திருமுல்லைவாயில்‌ கொடியிடை 
நாயகி அந்தாதி 

திருமூலர்‌ நாடியந்தாதி 

திருமெய்யம்‌ ஒரெமுத்தந்தாதி 

இருமெய்யத்‌ திரிபந்தாதி 

இருமெய்யம யமகவந்தாதி 

திருமேனியார்‌ கோவில்‌ திரிபந்‌ 
தாதி 

திருவண்ணாமலைசிவன்‌ 
பதிற்றுப்‌ பத்தந்தாதி 

இருவரங்கத்தந்தாதி 


நிருவரங்கப்பதிற்று ப்பத்தந்தாதி 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


_ கங்காதர நாவலர்‌, இஊ.பா. 
௭ இராமையர்‌ 
_ கனகசபை நாயகர்‌ 


_ சாமிதாக முதலியார்‌, ௮. 

_ தாண்டவராய கவிராயர்‌ 

௯ தெய்வநாயகப்‌ பெருமாள்‌ 
நாயுடு 


_ சங்கரபாண்டியனார்‌ 
_ சிவராமலிங்கம்‌ பிள்ளை 
_ முருகதாசக்‌ கவிராயர்‌ 


- சங்கரபாண்டியனார்‌ 


_ சங்கரபாண்டியன்‌ பிள்ளை 


௩ ஆர்னால்டு, ஜே. ஆர்‌. 

_ நெல்லையப்ப கவிராஜ 
பண்டாரம்‌ 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 


௩ வரகராசப்பிள்ளை 

_ விசயராகவப்‌ பிள்ளை 

- அழகிய மணவாளராமானுஜர்‌ 
 சேரமசுந்தரன்‌ 


௭ சிவஞான முனிவர்‌ 


_ மனோன்மணி அம்மையார்‌ 
 இருமூலர்‌ 

- கருப்பையா பாவலர்‌ 

- வீரபத்திரக்‌ சவிராயர்‌ 

- இராமசாமி ஐயர்‌ 


*- சிதம்பரநாத முதலியார்‌ பூ.அ. 


ு தண்டபாணி சுவாமிகள்‌ 

_ பிள்ளைப்‌ பெருமாளை 
யங்கார்‌ 

௬ பிள்ளைப்பெருமாளையங்கார்‌ 


அந்தாதி 


இருவரங்கப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 
திருவருணையந்தாது 
திருவருணைத்‌ தஇிரிபந்தாதி . 
இிருவருணைப்‌ பதிற்றுப்பத்தற் 
தாதி 
திருவருணை யமகவந்தாதி 
திருவருளந்தாதி 
திருவருளந்தாதி 
திருவல்லிக்கேணி ஏமுகர்‌அந்தாதி 
திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி 
அந்தாதி 
திருவல்லிக்கேணி யமகவந்தாதி 
திருவல்லிக்கேணி யமகவந்தாதி 
திருவல்லையந்தாதி 
திருவனந்தபுரம்‌ யமகவந்தாதி 
திருவாடானை அந்தாதி 
திருவாமாத்தூர்‌ திரிபந்தாதி 
திருவாமாத்தூர்‌ யமகவந்தாதி 
திருவாமாத்தூர்‌ திரிபந்தாதி 
திருவாய்மொழி அந்தாதி 
திருவாய்மொழி நூற்றந்தாதி 
திருவாய்மொழி நூற்றந்தாதி 
திருவாரூர்‌ அந்தாதி 
இருவாரூர்த்‌ திரிபந்தாதி 
திருவாரூர்த்‌ திரிபந்தாதி 
திருவாரூர்‌ பாதி திருவொற்றியூர்‌ 
பாதி வெண்பாவந்தாதி 
திருவாலங்காட்டுப்‌ பற்றுப்‌ 
பத்தந்தாதி 
ருவாலவாயந்தாதி 
திருவாலவாய்‌ யமகவந்தாதி 
திருவாவடுதுறை யமகவந்தாதி 
திருவாவினன்குடி பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
திருவாவூர்க்‌ திரிபந்தாதி 
திருவான்மியூர்‌ கலித்துறை 
யத்தாதி 
திருவான்மியூர்‌ கலித்துறை 
த கன்‌ 
ருவான்மியூர்‌ பதிற்றுப்பத் தந்‌ 
தாதி மறுப்பத்தந்‌ 
திருவானைக்கா அகிலாண்ட 
நாயகி அந்தாதி 
நுவானைக்காவந்தாது 


திருவானைக்கா திரிபந்தாதி 
திருவானைக்கா பதிற்றுப்பத்தந்‌ 
தாதி ்‌ 


89 


_ வேங்கடாசல தாசர்‌ 
சைவ எல்லப்ப நாவலர்‌ 
_ சைவ எல்லப்ப நாவலர்‌ 


_ சோணாசல முதலியார்‌ 
- திம்மப்ப அந்தணனார்‌ 
_ சுப்பிரமணிய ஐயர்‌ 

_ வேதநாயகம்‌ பிள்ளை, ௪. 
_ பாலகிருஷ்ண நாயுடு 


_ இராமசாமி நாயகர்‌ 

_ பாலகுரு முதலியார்‌ 

_ வரதையன்‌ 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ பீச்சுவையர்‌ 

_ அசலாம்பிகை அம்மையார்‌ 
_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
மணவாள மாமுனிவர்‌ 
வேலுப்பிள்ளை 

௨ சொக்கலிங்க செட்டியார்‌ 
௮ இவப்பிரகாச உபாத்தியாயர்‌ 
அ சொக்கலிங்கச்‌ செட்டியார்‌ 


_ தியாகராசச்‌ செட்டியார்‌, 0, 


௩ கனகசபை நாயகர்‌ 

-— சொக்கலிங்க செட்டியார்‌ 
- சொக்கலிங்க செட்டியார்‌ 
_ மீனரட்செந்தரம்‌ பிள்ளை 


- சுப்பிரமணிய முனிவர்‌ 
-- சிவப்பிரகாச உபாத்தியாயர்‌ 


_ கனகராஜய்யர்‌ 
ம 


௭ வரதராலய்யர்‌, ஈ எஸ்‌. 

_ கனகசபை நாயகர்‌ 

_ மனோன்மணி அம்மாள்‌ 

_ சிங்காரவடிவேல்‌ வன்னிய 
முண்டார்‌ 

_- மீனாட்செந்தரம்‌ பிள்ளை 


“எ சுப்பையர்‌, வி, 


90 


திருவானைக்கா பதிற்றுப்பத்தத்‌ 
தாதி 
திருவானைக்கா யமகவந்தாதி 
திருவிடை மருதூர்‌ அந்தாதி 
திருவிடைமருதூர்த்‌ திரிபந்தாதி 
திருவிடைமருதூர்ப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
திருவிடைமருதூர்‌ யமகவந்தாதி 
திருவிரிஞ்சையந்தாதி 
திருவிளையாடல்‌ அந்தாதி 
திருவுசாத்தானத்‌ திரிபத்தாதி 
திருவுருமாமலைக்‌ கந்தரந்தாதி 
திருவுருமாமலைப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
திருவுறந்தைப்‌ பதிற்றுப்பத்தந்‌ 
தாதி 2 
திருஷறைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 
திருவெண்காட்டந்தாதி 
திருவெவ்வளூர்‌ வீரராகவப்‌ 
பெருமாள அந்தாதி 
திருவெவ்வளூரந்தாத 
இிருவெவ்வளூர்த்‌ திரிபந்தாதி 
திருவேகம்பத தந்தாதி ள்‌ 
திருவேகம்பரந்தாது 
திருவேகம்பர்‌ அந்தாதி 
திருவேகம்பமுடையார்‌ திரிபந்‌ 
தாதி 
திருவேங்கடத்தந்தாதி 
திருவேங்கடமுடையான்‌ 
பதிற்றுப்பததந்தாதி 
இருவேட்டீசா பதிற்றுப்பத்தத்‌ 
5 i த 
ருவேரகத்தந்தா 
திருவேரக நிரோட்டக யமக 
வந்தாதி 
திருவேரக யமசவந்தாதி 
திருவேரக யமகவந்தாதி 
திருலேரக யமகவந்தாதி 
திருவேரகம்‌ வெண்பா அந்தாதி 
திருவைகுந்தை கள்வரந்தாதி 
திருவையாற்றந்தாதி 
திருவையாற்றந்தாத 
திருவையாற்று நிரோட்டக யமக 
வத்தாதி 
திருவையாற்று நிரோட்டச யமக 
திரும ரரி 
ட மதியார்‌ அந்தாதி 
திருவொற்றியூர்‌ தியாகேசர்‌ 
பதிற்றுப்பத்தந்தாதி 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


௯ பெரியசாமி பிள்ளை 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ கடிசைமுத்துப்‌ புலவர்‌ 

௮ மீனாட்செந்தரம்‌ பிள்ளை 


_ சபாபதி நாவலர்‌ 

_ மீனாட்செந்தரம்‌ பிள்ளை 
_ காளத்தி ஐயர்‌ 

_ சிவலிங்க உபாத்தியாயர்‌, ௪. 


_ சுப்பராய பிள்ளை 


_ சிதம்பரநாத கவிராயர்‌ 

_- வாஞ்சைலிங்க வைத்தியநாத 
செட்டியார்‌ 

_ மீனாட்செந்தரம்‌ பிள்ளை 


- சுப்பராயலு நாயுடு 

_ நாராயணசாமி பிள்ளை 
_ இருஷ்ணமாச்சாரியார்‌ 

-- பட்டினத்துப்‌ பிள்ளையார்‌ 
_— சிவஞான யோகிகள்‌ 

-_ முருகதாச சுவாமிகள்‌ 


_ பட்டினத்தடிகள்‌ 
- பீள்ளைப்‌ பெருமாளையங்கார்‌ 


_ அப்புவையங்கார்‌, ரெ, 
௨ சச்சபாலய ஐயர்‌ 


_ வேலையர்‌ 


_ அண்ணாச்சாமி பிள்ளை 
_ சிவசம்புப்‌ புலவர்‌ 

_ வேலையர்‌ 

- தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ இராமசாமி ஐயர்‌ 

- முருகதாச சுவாமிகள்‌ 


உ இராமசாமி ஐயர்‌ 


“ அப்பாவு ஆசாரியார்‌ 
௩ ஞானசம்பந்தவரன்‌ 


— இராமலிங்க முதலியார்‌, க. 


அந்தாதி 
திருவொற்றியூர்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
திருவொற்றியூர்‌ 
வடிவுடையம்மன்‌ அந்தாதி 
திருவொற்றியூர்‌ வடிவுடை 
யம்மன்‌ கலித்துறையந்‌ தாதி 
திருவொற்றியூர்‌ வடிவுடை 
யம்மை பதிற்றுப்பத்தந்தாதி 
திருவோத்தூர்‌ இளமுலை 
யம்பிகை அந்தாதி 
தில்லைமந்தாதி 
தில்லையந்தாதி 
தில்லை இதழகலந்தாதி 
தில்லைக்‌ கட்டளைக்‌ கலித்துறை 
அந்தாதி | 
தில்லைக்‌ கற்பகவிநாயகர்‌ 
வெண்பா வந்தாதி 
தில்லைத்‌ திரிபந்தாதி 
தில்லைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 
இல்லைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி' 
தில்லை யமகவந்தாதி 
தில்லை வெண்பா அந்தாதி 
தில்லை வெண்பா வந்தாதி 
தில்லை வெண்பாவந்தாதி 
துறைசை யமகவந்தாதி 
துறைசை வெண்பா அந்தாதி 
தூத்துக்குடி சங்கரராமேஸ்வரர்‌ 
புகழ்பெறற்தாதி 
தூப்புல்‌ பிள்ளையந்தாதி 
தெத்திமாநகர்ப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
தெத்தி மாநகர்ப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
தெள்ளிய சிங்கப்பிள்ளை பார்த்த 
சாரதி வெண்பாவந்தாதி ட 
தென்கடம்பத்துறை பதிற்றுப்‌ 
பத்தந்காதி 
தென்கன்னிக்குமரி வெண்பா 
i ஓ ல்‌ 
தகெநாராயணர்‌ வந்தா 
ல்‌ திருவந்தாதி 
தேசிகர்‌ நூற்றந்தாதி 
தேசிகர்‌ நர்ற்றந்தரதி 
தேசிகர்‌ நூற்றந்தாதி 
தேடச்சிறந்த தெரிசனம்‌ 
(நிரோட்டகயமகவந்தரஇ 
ந 30 ய 
தவகோட்டை திரிவந்தா 
தேவசிகாமணி தேசிகர்‌ ரி 
வத்தாதி 


_ கனகசபை நாயகர்‌ 

_ தியாகேச முதலியார்‌ 

- முத்துசாமி முதலியார்‌ 

_ புரசை சபாபதி முதலியார்‌ 


_ சாமிநாதப்பிள்ளை, வி. 
_ மீனாட்செற்தரம்‌ பிள்ளை 


_ தண்ட்பாணி சுவாமிகள்‌ 


_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ சிதம்பரம்‌ செட்டியார்‌ 


_ தண்டபாணி சுவாமிகள்‌ 
_ வள்ளிநாயகம்‌ பிள்ளை 
குறுப்பண்ண தேசிகர்‌ 

_ தண்டபாணி சுவாமிசள்‌ 
வள்ளிநாயகம்‌ பிள்ளை 
 மினாட்சிசந்தரம்‌ பிள்ளை 


௯ கந்தசாமிப்பிள்ளை, தூ.ந. 
_ நயினாராசாமியார்‌. 
_ இரத்தினம்‌ பிளளை, ௪, 


_ இராமசாமி முதலியார்‌ 


_ நாகலிங்க முனிவர்‌ 


_ சாதுராம்‌ 

_ மணவாள சுவாமி 
இராசகோபால்‌ பிள்ளை 
_ கேசவையங்கார்‌, ஆர்‌. 
_ மன்னப்பங்கார்‌ 

-_ வேலுப்பிள்ளை 


_ பத்மநாப ஐயர்‌ 
- தண்ட பாணி சுவாமிகள்‌ 


குமாரசுவாமி முனிவர்‌ 


91 


92 தமிழ்‌ இலக்யெக்‌ கொள்கை 


ல்ல 
தேவமாதா அந்தாதி _ வேதநாயகம்‌ பிள்ள 


ர ற்றந்தா,  கனகராச௪ ஐயர்‌ . 
பன பட ந்து பூ - சின்னய்ய ச்ச்‌ தத்து 
நகுலேசர்‌ யமசவந்தாதி முருகேச ஐயர்‌ & 


கார்ததிகேயப்‌ புலவர்‌ 
சஞ்சண்டான்குடி பதிற்றுப்‌ 


பத்தந்தாதி தச கனகசபை நாயகா 
ரகப்‌ க்‌்‌ 4 இவாநந்த சாகர யோகீஸ்வரர்‌ 

ரக்‌. _ நம்பியாண்டார்‌ நம்பி 
தம்பி திருவந்தாதி த 
தம்பிரபாண்டரத்தாதி = 
தயினை நிரோட்டக மமக அச்சத்‌ 

1 _ நா 
ந எதி _ சேனாதிராய முதலியார்‌ 
நல்லையத்தாதி - சோமசுந்தரம்பிள்ளை 
தாகையந்தாதி யம க. காதிறு 
ந்‌ _ சேகனா லெப்பை 

தர்கள்‌ அட்‌ ல்‌ _ பிச்சையா நாவலர்‌ 
தான்முகன்‌ திருவந்தாதி ன த்‌ மகன்‌ க 
திரோட்டகத்‌ தலைச்செய்யுள்‌ ௩ தண்டபாணி சுவாபாக்‌ 
தீ ட யமகவந்தாதி - சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 
தித்தியகவி அந்தாதி - மினாட்சிசுந்தர முதலியார்‌, கு. 
நித்தியகவி பல சந்தவந்தாதி ௬ மீனாட்சிசுந்தர முதலியார்‌ 
உம்‌ தது அந்தாதி — ன்ப வர்‌ 
அற்றந்தா, த ப 5 ஆ 
நூற்றந்தாதி — மணவாள மாமுனிகள்‌ 
அற்றந்தாதித்தொடை = ட்‌. த்‌ & 
நாற்றெட்டுத்‌ திருப்பதி அந்தாதி ரட்‌ பெருமாளையங்‌ 
ஷநூற்றெறட்டுத ப்ப ந்த - மணவாளதா சர்‌ . 
தொய்‌ கடன. இனிக்க ௩ சேனாதிராச முதலியார்‌ 
நெல்லையந்தாதி ௪ தையல்‌ பாகம்‌ பிள்ளை 
நெல்லையந்தாஇ படலை விருதை சிவஞான யோகிகள்‌ 
நெல்லை இதழகலந்தாதி தண்டபாணி சுவாமிகள்‌ 
நெல்லை காந்திழதி யந்தாதி _ அழயெ சொக்கநாத பிள்ளை 
நெல்லைப்‌ படுற்றுப்பத் உர ஈதி -- சுப்பிரமணியபிள்ளை, ௪. 

கல்லை யம ச்‌ மிது தண்டபாணி சுவாமிகள்‌ 

: க வந்தாதி தி 
நெல்லை யமசவந்தாதி வ = 
அல்லை வடிவம்மை பத்தாது. -- அருணாசலம்‌ பிள்ளை 
பச்சைதா வாட்ட அந்தாதி - வேலுப்பிள்ளை 
செதாயகி அந்தாதி எ குட்டியக்‌ கவுண்டர்‌ 

பசுந்தையந்தாதி எ முத்துச்சாமி ஐயர்‌ - 
ஈப்சரன்‌ அந்தாதி  முத்துக்குமாரசாமி குருக்கள்‌ 


பசுவந்தனை வெண்பாவர்‌ - சொக்கலிங்க செட்டியார்‌ 
ன்‌ ந்தாதி ட்ட ்‌ 
ப்ஞ்சாக்கற தேசிகர்‌ அந்தாதி கச்சியப்ப முனிவர்‌ 


அந்தாதி 


பஞ்சாக்கர தேசிகர்‌ அந்தாதி 
பஞ்சாட்சர அந்தாதி . 
பஞ்சாக்ஷர மும்மாலை அத்தாதி 
பட்டீச்சரப்‌ பதுற்றுப்பத்தந்தா 
பட்மச்ரெய யமகவந்தாதி . 
பட்டீச்சவர அந்தாதி (பதிற்‌) 
படையூரந்தாதி 
பத்மநாபப்‌ பெருமாள்‌ அந்தாதி 
(யமக.] 
பதாயிருக்குப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 
பதிற்றந்தாதி 
பதிற்றுப்பத்தந்தாதி 


பதிற்றுப்பத்தந்தாதி 
பதிற்றுப்பத்தத்தாதி 

பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
பந்தனந்தாதி 

பரங்கிரிப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
பரமதேடகர்‌ அந்தாதி 
பரவாசுதேவர்‌ திருவந்தாதி 


பவானிப்பகுற்றுப்பத்தந்‌ தாதி 

பவானிப்‌ பதிற்றுப்பத்‌ தந்‌ தாதி 

பழசைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 

பழமலையந்தாதி 

பழனி அந்தாதி 

பழனி அந்தாதி 

பழனி அந்தாதி 

பழனி ஆண்டவர்‌ கலித்துறை 
அந்தாதி 

பழனி ஆண்டவர்‌ திருவருட்‌ 
பாசுர அந்தாதி 

பழனி ஆண்டவர்‌ வெண்பா 
அந்தாதி 

பழனி தடுவொலியலந்தாதி 

பழனிப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி 

பழனிப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி 


பழனிப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
பழனிப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி 
பழனி யமகவந்தாதி 

பழனி யமகவந்தாதி 

பழனி யமகவந்தரதி 

பழனி வெண்பா வந்தாதி 
பழனி வெண்பா வந்தாதி 
ல்ல திரிபந்தாதி 


பாண்பெருமாள்‌ அந்தாதி 


93 


ு சிதம்பர ராமலிங்கம்பிள்ளை 
௯ கச்சியப்ப முனிவர்‌ ட 2 
- முழந்தைக்களத்தில்வென்றார்‌ 
_ அப்பாப்பிள்ளை 

_ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 

_ அருணாசலம்பிள்ளை 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 


_ அசனாலெப்பை புலவர்‌ 

௩ அல்லிமரைக்காயர்‌, மீ 

_- இராமலிங்க முதலியார்‌, கு 

-— பண்டிதமணி கதிரேசச்‌ 
செட்டியார்‌. 

- நாசலிங்க முதலியார்‌ 

௬ முத்தையா இலக்கண. 

- ஒளவையார்‌ 

௬ கோவிந்தசாமி ஐயர்‌ 

- அனந்ததாத சுவாமிகள்‌ 

“௩ ஐயாச்சாமி முதலியார்‌ & 
லீலாவிநோதினி அம்மாள்‌ 

_ குமாரசாமி பிள்ளை 

_ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 

_ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 

_ சிவப்பிரகாச சுவாமிகள்‌ 

 சிவசுூரியம்‌ பிள்ளை 


_ சந்த கணேசன்‌ 


_ துரைசாமி கவிராயர்‌ 
_ சிவசூரியம்‌ பிள்ளை 


௪ துரைசாமி கவிராயர்‌ 

௩ கண்ட்பாணி சுவாமிகள்‌ 

- சரவணப்‌ பெருமாள்‌ 
படையாச்சி 

சுப்பிரமணிய ஐயர்‌, குரு, 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 

- மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 

தண்டபாணி சுவாமிகள்‌ 

பாலசுப்பிரமணியன்‌ 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 

 மாம்பழக்கவிச்‌ எங்க நாவலர்‌ 

 சரவணப்பெருமாள்‌ கவிராயர்‌ , 

- குருகேச ராமாநு௪ ஏகாங்கிச்‌ 

சுவாமிகள்‌ 


ர்ச்‌ 


பார்த்தசாரதிப்‌ பெருமாள்‌ 
பதிற்றுப்பத்தந்தாதி 
பார்த்தசாரதி வெண்பா 
அம்தாஸ்‌ பன்ற 
பாரிசாதவநேசர்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி க 
பாலைய சுவாமிகள்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாி 
பாலைவனப்‌ பதிற்றுப்‌ பத்தந்‌ 
தாதி ச்‌ 
பாறைக்‌ ணற்றந்தாதி 
பிரமீசர்‌ பதிற்றுப்‌ பத்தத்தாதி 
பிள்ளையந்தாதி 
பிள்ளையந்தா ப 
பிள்ளையந்தாதிப்பத்தம்‌ 
பிள்ளையார்பட்டி கற்பக 


விநாயகர்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 


பீலிக்கா ஸ்ரீஅங்காளேஸ்வ 
யம்மன்‌ அந்தாதி 

புகலூ ரந்தாதி 

புகலூ ரந்தாதி ட 

புதுவை கெளமார அந்தாதி 

புதுவைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 

புதுவைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 

புரசைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 

புல்லையந்தாதி 

புல்லைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 

புலியூரந்தாதி 


புலியூர்யமகவந்தாதி (சிதம்பரம்‌) 


புவனேசுவரி அந்தாதி 

புள்ளிருக்கு வேளூர்‌ வெண்பா 
வந்தாதி 

பூசையந்தாதி 

பூவராகர்‌ அந்தாதி 


பூவாளூர்ப்‌ பதிற்றுப்பத்‌தத்தாதி 


பெரிய திருவந்தாதி 
பெரிய திருவந்தாதி 
பெருந்துறைத்‌ கலித்துறை 
அந்தா 
பெருமானந்தாதி 
பேரூர்‌ அந்தாதி 
பேரொலியலத்தாதி 
பைஞ்லீலித்‌ திரிபந்தாதி 
பொன்வண்ணத்தந்தாதி 


போகதாயடிபதிற்றுப்பத்‌ தந்தாதி 


போரூர்‌ அந்தாதி 
மகரவத்தாதி 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை, 


௯ வரதராசப்‌ பிள்ளை, வீஃ 


_ வீரசுப்பைய ஞானதேசிகர்‌ 


_ மீனாட்சிகுந்தரம்பின்ளை 
_ தண்டபாணி சுவாமிகள்‌ 


_ கச்சியப்ப முனிவர்‌ 
_ இவளூரியம்‌ பிள்ளை 


_ நயினாராசாரியாம்‌ 
_ வெங்கட வீரராகவாசாமியார்‌ 
_ சொக்கலிங்க செட்டியார்‌, 


இரா. 


_ சீண்முகனார்‌, பழ. 

௮ நெற்குன்றவாணர்‌ 

_ வேதகிரி முதலியார்‌ 

_ தண்டபாணி சுவாமிகள்‌ 

4 சபாபது முதலியார்‌, புரசை. 
_ தண்டபாணி சுவாமிகள்‌ 

_ சபாபதி முதலியார்‌, புரசை 


அ இவானந்தையர்‌ 

_ மயில்வாகனப்‌ புலவர்‌ 
- கனகராஜ ஐயர்‌, நா. 
_ அறிவானந்தா 


_ சினிவாச தாதாசாரியார்‌ 
_ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை 
_ இருமழிசையாழ்வார்‌ 


_ நம்மாழ்வார்‌ 


_ தண்டபாணி சுவாமிகள்‌ 


_ சபாபதி பிள்ளை 

_ தண்ட்பாணி சுவாமிகள்‌ 

ஊ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 

_ சேரமான்‌ பெருமாள்‌ 
நாயனார்‌ 

_ சுப்பராய உபாத்தியாயர்‌ 

சரவணப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌ 


அநீதாதி 


மகாமாரியம்மன்‌ அந்தாதி 
மங்கையந்தாதி கல்‌ 
மங்கைநகர்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 
ட து பதிற்றுப்பத்தந்‌ 

[15 
ல்‌ மாமுனி நூற்றந்தாதி 
மணவாள மாமுனி நூற்றந்தாதி 
மணவாள மாமுனி நூற்றந்தாதி 
மணவாள மாமுனி நூற்றந்தாதி 
மணவாள மாமுனிகள்‌ திருவந்‌ 


தாதி 

மதன்‌ அந்தாதி 

மதுரையந்தாதி க்‌ 

மதுரை கயற்கண்ணி பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி ள்‌ 

மதுரைத்‌ திருஞானசம்பந்த . 
சுவாமிகள்‌ பதிற்றுப்பத்தத்‌ 
தாதி 

மதுரை நிரோட்டக யமக 
வத்தாதி 

மதுரைப்‌ பதிற்றுப்பத்தத் தாதி 

மதுரைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி 

மதுரைப்‌ பதிற்றுப்பத்தத்தாதி 

மதுரைமீனாட்சியம்மை 
பதிற்றுப்பத்தந்தாதி 

மதுரை மெய்யப்ப சுவாமிகள்‌ 
பதிற்றுப்பத்தத்தாதி 

மதுரை யமகவந்தாதி 

மதுரை யமகவந்தாதி 

மதுரை யமகவந்தாதி 

மதுரை யமகவந்தாதி 


மயிலந்தாதி 


மயிலந்தாதி 

மயிலாசலத்து அந்தாதி 

மயிலாசத்தந்தாதி 

மயிலையந்தாதி 

மயிலை அந்தாதி 

மயிலை கபாலீசுரர்‌ அந்தாதி 

மயிலைத்‌ திரிபந்தாதி 

மயிலை பாதி வான்மியூர்‌ பாதி 
கலித்துறை அந்தாதி 

மயிலை யமக வந்நாதி 

மருதடி அந்தாதி 

மருதாசலக்‌ கடவுளந்தாதி 

மருதூரந்தாதி 

மருதூர்‌ யமகவந்தாதி 


95 


_ பூபால பிள்ளை, ௪. 


_ வேங்கடசுப்புப்‌ பிள்ளை, ௮, 


அ இருச்சிற்றம்பலப்பிள்ளை,கோ. 
_ அனந்தாழ்வான்‌ 

_ இருஷ்ணமாச்சாரியார்‌ 

_ பிள்ளை பெருமாளையங்கார்‌ 
_ முத்துசாமி ஐயங்கார்‌ 


_ வேங்கடராமாநுதாசர்‌ 
_ சர்க்கரைப்‌ புலவர்‌ 
_ கோபாலப்பிள்ளை, மு. 


_ மீனாட்சிசுந்தரம்பிள்சை 


_ பிச்சுவையர்‌ 
_ அனத்தக்‌ கவிராயர்‌ 
௮ கனகசபை நாயகர்‌ 


-- பரஞ்சோதி முனிவர்‌ 
_ தெய்வசிகாமணி குருக்கள்‌ 


- சொக்கலிங்கசெட்டியார்‌ 

- ஆறுமுகம்‌ பிள்ளை 

- இராமநாதச்‌ செட்டியார்‌ 

_ சரவணப்பெருமாள்‌ கவிராயர்‌ 
_ பலபட்டடைச்‌ சொக்கநாதப்‌ 


புலவர்‌ 


- இராசமாணிக்கம்பிள்ளை, 


என்‌. 


_ பெரியசாமி பிள்ளை 

_ சின்னப்ப தேசிகர்‌ 

_ சின்னைய தேசிகர்‌ 

- சுப்பிரமணியக்‌ கவிராயர்‌ 


_ இராமையர்‌ 


_ ஆறுமுக நாயகர்‌ 

_ தாண்டவராயக்‌ கவிராயர்‌ 
_ அப்பாத்துரைப்‌ பிள்ளை, மு. 
_ சுப்பிரமணியபிள்ளை, இ.வா. 
_ தலைமலைகண்ட தேவர்‌ 

_ தலைமலைகண்ட தேவர்‌ 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்சை 


96 
மறைசையந்தாதி _ வெசம்புப்‌ புலவர்‌ 
மறைசையந்தாதி _ சின்னத்‌ தம்பிப்‌ பாவலர்‌ 
மறைசையந்தாதி அ 
மாசிலாமணியீசர்‌ அந்தாதி 
மாசிலாமணி தேசிகர்‌ அந்தாதி க்‌ 
மாதரசம்மன்‌ அந்தாதி யாக பிள்ளை 
மாயூரநாதர்‌ அந்தாதி - முத்துச்சாமி ஐயர்‌, வே. 
மாலையந்தாதி -- தனுக்கோடி முதலியார்‌ 
மாவையத்தாதி _ சபாபதி நாவலர்‌ 
மாவையந்தாதி _ பொன்னம்பலம்‌ பிள்ளை 
மாவை யமக வந்தாதி _ பொன்னம்பலம்‌ பிள்ளை 
மீனாட்சி சுந்தரதேசிகர்‌ 

அந்தாதி _ இயாகராசச்‌ செட்டியார்‌, 8. 


முகியித்தின்‌ அப்துல்‌ காதி 
ராண்டவர்‌ பதிற்றுப்பத்தத்‌ 


தாதி _ அல்லி மரைக்காயர்‌ 

முத்துக்குமாரசாமி அந்தாதி - முத்துக்குமார தாசர்‌ 
முதலொலியலத்தாதி _ தண்டபாணி சுவாமிகள்‌ 
முதல்‌ திருவந்தாதி _ பொய்கையாழ்வார்‌ 
முப்பஃதந்தாதி _ முத்துவீர உபாத்தியாயர்‌ 
முருகரந்தாதி _ சண்முக ஞானியார்‌ 
முருகரந்தாதி _ நக்ரேர்‌ 
முருகன்‌ அந்தாதி _ அழகே ஈற்றம்பலக்‌ கவிராயர்‌ 
முருகன்‌ ஏகபாதத்தந்தாதி -- கந்தசாமி அடிகள்‌ 
முருகன்‌ கட்டளைக்கலித்துறை 

யந்தாதி அ செந்தில்‌ நாயக அடிகள்‌ 
முருகன்‌ கெளமார அந்தாதி -. தண்டபாணி சுவாமிகள்‌ 
முல்லையந்தாதி _ இராமசாமி பிள்ளை 
முல்லையந்தாதி _ சிவஞான சுவாமிகள்‌ 
மூன்றாம்‌ திருவந்தாதி _ பேயாழ்வார்‌ 
மெய்யப்ப சுவாமிகள்‌ பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி - சொக்கலிங்க செட்டியார்‌ 
யமகவந்தாதி _ இராமசாமி சிவன்‌ 
யமகவந்தாதி க _ சுப்பிரமணிய ஐயர்‌, மழவை. 
வடகதிர்காம முருகன்‌ அந்தாதி -- செங்கல்வராய பிள்ளை, 

்‌ வ.சு. 

வடதிருமுல்லை வாயிலந்தாதி ௮ சிவஞான சுவாமிகள்‌ 
வடதிருமுல்லைவாயில்‌ பதிற்றுப்‌ 

பத்தந்தாதி - மயிலை சண்முகம்‌ பிள்ளை 
வடபழனி ஆண்டவர்‌ அந்தாதி - அருணகிரிநாதர்‌; எஸ்‌. எஸ்‌. 
வடிவேலன்‌ அந்தாதி _ சுப்பையர்‌, வி. 
வண்ணையந்தாதி _ சதாசிவப்‌ பண்டி தர்‌ 
வண்ணைத்‌ திரிபந்தாதி - முருகேச ஐயர்‌ & 


கார்த்திகேயப்‌ i 
வத்துமலை வடிவேலர்‌ பதிற்‌ பண்ணு 
றந்தாதி - அருணகிரிநாதர்‌ சாமி 
வயலூர்‌ பதிற்றுப்பத்தந்தாதி _- சுந்தரம்‌ பிள்ளை 
வயலூர்‌ வெண்பாவந்தாதி ௩ அமிர்து சுந்தரநாத பிள்ளை 


அந்தாதி 9 


வரதரந்தாதி ௯ வெங்குபிள்ளை 

வரதரந்தாதி i ர ட 

வரதராசப்பெருமாள்‌ பதிற்றுப்‌ _ இராமாநுச நாவலர்‌ 
பத்தந்தாதி 

வராக அந்தாதி A me 

வல்லையந்தாதி ௯ குறுட்டிவரதையன்‌ 

வள்ளியூர்க்கந்தரந்தாதி _ ஆழ்வாரப்பபிள்ளை 


வாட்போக்கி வெண்பா அந்தாதி _ திருவாசகமணி பாலசுப்பிற 
மணியம்‌, கே. எம்‌. 


வாராசைக்‌ கோமதியந்தாதி _அடைக்கலம்பிள்ளை, எஸ்‌.என்‌ 
வாலையந்தாதி _ குமாரப்பெருமாள்‌ சாமி 
வித்தக விநாயகர்‌ அந்தாதி _ தேவியானந்த சவாமிகள்‌ 
விநாயகம்‌ அந்தாதி _ குமாரசாமி முதலியார்‌ 
விநாயகர்‌ அந்தாதி - குழந்தைவடிவேலு 
விநாயகர்‌ திரிபு வெண்பா _ ஆறுமுகம்‌ பிள்ளை, பூ. 

வந்தாதி 
விநாயகர்‌ பதிற்றுப்பத்தந்தாதி அ தம்பரஞ்‌ செட்டியார்‌ 
விநாயகர்‌ யமகவந்தாதி _ கந்தசாமி அடிகள்‌ 
வில்வனத்தந்தாதி _ இராமாசாமி முதலியார்‌ 
வீரபத்திரர்‌ வெண்பா ௯ திகுஞானசம்பந்தஞ்‌ 

வந்தாதி சேர்வை, வி. 
வீரையந்தாதி _ அண்ணாமலை ரெட்டியார்‌, 
வீரைப்பூமிநாதன்‌ கலித்துறை 

அந்தாதி _ அருணாசல முதலியார்‌ 
வெண்பாவந்தாதி _ அருணாசல ஆச்சாரி, ௧. 
வெண்பாவந்தாதி ௯ துத்துவராயர்‌ 
வெல்லையந்தாதி ௩ ஆர்னால்டு, ஜே, ஆர்‌. 
வெல்லையந்தாதி _ சதாசிவம்பிள்ளை 
வேதபுரி முருகர்‌ பதிற்றுப்பத்‌ 

தந்தாதி _ நரகலிங்க சுவாமிகள்‌ 


வேளூர்‌ முத்துக்குமாரசுவாமி - முத்துக்குமார தாசர்‌ 
அந்தாதி 


வைகானசாச்சாரியர்‌ அந்தாதி ௩ சாமி ஐய்யங்கார்‌ 
வைணவி அந்தாதி — 

யர்‌ அந்தாதி _— 
ஜீயர்‌ நூற்றந்தாதி ௩ சேனாபதி முனிவர்‌ 
ஷன்டிபூர்த்தி சாந்தியந்‌ தாதி வ 

அகத்தீசன்‌ அந்தாதி வெங்கட்ராமன்‌ 
ஹீஅகோரரந்தாதி _ சிவாநந்தன்‌ 
ஹீஅருணகிரிநா தர்‌ அந்தாதி - சாதுராம்‌ 
ஸ்ரீகந்தர்‌ வெண்பாப்‌ பதிற்‌ 

றந்தாதி ு கணபதி சுப்பிரமணிய ஐயர்‌ 
ஸ்ரீகாந்திமதியம்மை பேரில்‌ கி ்‌ து 

கலித்துறை அந்தாதி _ அழகிய சொக்கதாத பிள்ளை 
ஸ்ரீகாமாகரி அம்மன்‌ அந்தாதி - தேலிகாமாட்சிதாசன்‌ 
ஸ்ரீகிருஷ்ணஅந்தாஇ _ கண்ணதாசன்‌ 


இ.கொ.7 


-98 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


ஸ்ரீதாணுச்சதகம்‌ என்னும்‌ 


சுசிந்தைப்‌ பதிற்றுப்பத்‌ — 
தந்தாதி ட ந 
ஸ்ரீதேசிகர்‌ நூற்றந்தாதி வெங்கட்ராம ஐயங்கார்‌ 


ஸ்ரீமேலைச்‌ சிதம்பரமாயெ 
திருப்பேரூர்க்‌ கலித்துறை 


அந்தாதி - சபாபதிபிள்ளை, ஆர்‌. 
ஸ்ரீரங்கம்‌ இதழகலந்தாதி - தண்டபாணி சுவாமிகள்‌ 
ஸ்ரீரங்கம்‌ திருமகளந்தாதி _ தண்டபாணி சுவாமிகள்‌ 
ஸ்ரீவில்லிபுக்குரர்க்‌ கோதை _ அழகிய சொக்காத பிள்ளை 
யந்தாதி 


ஸ்ரீஜம்புகேஸ்வரம்‌ அதிலாண்ட 

தாயக நிரோட்டக யமக 

வந்தாதி _ வடிவேல்‌ சாமிப்பிள்ளை, ம. 
மேற்படி அந்தாதி = 


பயன்பட்ட நூற்கள்‌ 


1 


2. 


3. 


4, 


2) 


1. 


12. 


அந்தாதி இலக்கியங்கள்‌? பி. கலியபெருமாள்‌; மணி 
வாசகர்‌ நூலகம்‌; முதற்பதிப்பு, 1967. 

அந்தாதி உரைக்கோவை (முதற்‌ புத்தகம்‌); கழக 
வெளியீடு; முதற்பதிப்பு, 1965. i 

அந்தாதிக்‌ கொத்து - பாகம்‌-1-2; (பதி.)த. சந்திரசேகரன்‌ 
சென்னைக்‌ நழ்த்திசைச்‌ சுவடிகள்‌ நூல்நிலைய வெளியீடு; 
முதற்பதிப்பு, 1956, 1958. 
இஉக்கணத்தொகை-யாப்பு-பாட்டியல்‌; டாக்டர்‌ ௪. வே; 
சுப்பிரமணியன்‌; தமிழ்ப்பதிப்பகம்‌; முதற்பதிப்பு, 1979, 
சிற்றிலக்கியங்களின்‌ தோற்றமும்‌ வகையும்‌; டாக்டர்‌ 
முத்துச்சண்முகன்‌&நிர்மலாமோகன்‌; முத்துப்பதுப்பகம்‌; 
முதற்பதிப்பு; 1979, 

சிற்‌ நிலக்கியச்‌ செல்வங்கள்‌? மணிவாசகர்‌ நூலகம்‌. 
முதற்பதிப்பு, 1967. 

சிற்றிலக்யேச்‌ சொற்பொழிவுகள்‌ - ஐந்தாவது மாநாடு; 
கழக வெளியீடு; முதற்பதிப்பு, 1962. 

சிற்றிலக்கியத்‌ திறனாய்வு? டாக்டர்‌ ந, வீ. செயராமன்‌; 
இலக்கியப்‌ பதிப்பகம்‌; சென்னை-18; முதற்பதிப்பு, 1980. 
தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை - தொகுதி-2; (பதி.) 
டாக்டர்‌ ௪. வே. சுப்பிரமணியன்‌&க. த. திருநாவுக்கரசு; 
உலகத்தமிழாராய்ச்ச நிறுவனம்‌; முதற்பதிப்பு, 1977. 
திருநூற்றந்தாதி; செந்தமிழ்ப்‌ பிரசுரம்‌-3; இரண்டாம்‌ 
பதிப்பு, 1935. 

பிரபத்தத்‌ திரட்டு; (பதி.) டாக்டர்‌ அன்னி தாமசு; உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனம்‌; முதற்பதிப்பு, 1980. 
பிரபந்ததீபம்‌;: (பதி) டாக்டர்‌ ௪, வே. சுப்பிர மணியன்‌? 
தமிழ்ப்‌ பதிப்பகம்‌; முதற்பதிப்பு, 1980. 


ஊசல்‌ 


வே. சீதாலட்சுமி 


தொண்ணூற்றாறு வகைகள்‌ என்று கூறப்படும்‌ இற்றிலக்கிய 
வகைகளுள்‌ ஒன்றாக விளங்குவது ஊசல்‌ இலக்கியம்‌, விளை 
யாட்டுப்‌ பாடல்கள்‌ இலக்கிய வகையாக வளர்ச்சி பெற்ற நிலையில்‌ 
கும்மி,குரவை, அம்மானை, இருவுந்தியார்‌ போன்ற பலவற்றோடு 
ஊசலும்‌ ஒன்றாக அமைகின்றது. இவற்றிலும்‌ பழங்கால முதல்‌ 
இன்று வரையிலும்‌ பாடப்பட்டு வரும்‌ விளையாட்டாகப்‌ பெயர்‌ 
மாறாத நிலையில்‌ ஊசல்‌ விளங்குகின்றது. 


ஊசல்‌ சொற்பொருள்‌ 


ஊசல்‌ என்ற சொல்லுக்குப்‌ பல பொருள்களும்‌ கூறப்படு 
இன்றன. எனினும்‌ “தான்‌ நிற்கும்‌ நிலையிலிருந்து முன்னும்‌, 
பின்னும்‌ இயங்குவ தாகிய இயக்கம்‌' என்பதையே மையப்பொரு 
ளாய்‌ இச்சொல்‌ கொண்டிருக்கன்றது. இவ்வியக்கத்தால்‌ பெயர்‌ 
பெற்றதாக இவ்விளையாட்டு அமைகின்றது, 


100 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


ஊசலைக்‌ குறிக்கும்‌ பிறசொற்கள்‌ 

“ஊஞ்சல்‌' என்ற சொல்‌ “ஊசல்‌” என்றே பழந்தமிழ்‌ இலக்‌ 
இயங்களில்‌ வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்குத்‌ தாப்பு என்ற 
பெயரும்‌ இலக்கியங்களில்‌ வழங்கப்படுவதைக்‌ காணலாம்‌.” 
நன்னூலில்‌ கூறப்படும்‌ பொருள்கோள்‌ வகைகளில்‌ ஒன்றுக்குத்‌ 
*தாப்பிசைப்‌ பொருள்கோள்‌” என்றமையும்‌ பெயரும்‌ இங்கு 
குறிப்பிடத்தக்கது.” டோல்‌ என்ற வங்கமொழிச்‌ சொல்லும்‌ 
ஊசலைக்‌ குறிப்பதாகத்‌ தமிழில்‌ காணப்படுகின்றது 


சங்க காலத்தில்‌ ஊசல்‌ விளையாட்டு 

சங்க காலத்தில்‌ ஊசல்‌ விளையாட்டு பெரும்பாலும்‌ பாட 
லுடன்‌ கூடியதாக இல்லாமல்‌ வெறும்‌ விளையாட்டாகவே 
காணப்படுகின்றது. காட்டுப்‌ பகுதிகளிலும்‌, வீட்டுப்‌ புறங்களிலும்‌, 
கடற்கரைச்‌ சோலைகளிலும்‌ மரங்களில்‌ கயிறுகள்‌ கட்டி இயற்கை 
யோடியைந்து விளையாடுவதைச்‌ சங்க இலக்கியத்தில்‌ காண 
லாம்‌.* கலித்தொகையில்‌ இரு பாடல்களில்‌ இவ்விளையாட்டு 
பாடலுடன்‌ கூடியதாக அமைகின்றது.” 


ஊசற்பாடல்‌ தோற்றம்‌ 

ஊசல்‌ விளையாட்டு பாடலுடன்‌ கூடியதாக அமைவதற்குச்‌ 
சங்க காலத்திலேயே ஏதுக்கள்‌ அமைகின்றன. அக்காலத்திலேயே 
குரவை, துணங்கை போன்றவை பாடலுடன்‌ கூடிய விளை 
யாட்டாக அமைவதைக்‌ காணலாம்‌. இவை விளையாடுபவர்‌ 
செயற்பாடுகள்‌ மிகுதியின்றி ஒரே இடத்தில்‌ ஒரே தன்மையான 
செயலைத்‌ தொடர்ந்து செய்யுமாறு அமைவன. எனவே இவ்‌ 


1. கயப்பாக்கம்‌ சதாசிவ செட்டியார்‌ (பதிப்பாசிரியர்‌), 
திருஞான சம்பந்தர்‌ தேவாரப்‌ பதிகங்கள்‌, மறுபதிப்பு, 
(சென்னை, 1973) பதகம்‌ 183, பா. 9. 

2. ஆறுமுக நாவலர்‌ (யதிப்பாசிரியர்‌), நன்னூல்‌ காண்டிகை 
யுரை, இருப்பத்தாறாம்‌ பதிப்பு (சென்னை, 1971), 
நா.466. 

3. தெ.பொ. மீனாட்கெந்தரனார்‌, தாய்லாத்தில்‌ திருவெம்‌ 

த ம்ப ல்‌ (மதுரை, 1961), பக்‌. 5. 

பதிப்பாசிரியர்‌ குழுவினர்‌, அகநா A ண்டாம்‌ 
பதிப்பு (சென்னை-1982), பா. 3 ஜா இச்‌ 

5. நச்சினார்க்கினியர்‌ (உரையாசிரியர்‌), கலித்தொகை, 
மறுபதிப்பு (சென்னை, 1947), பா-ள்‌. 131, 


ஊசல்‌ 101 


விளையாட்டுகளை விளையாடும்‌ பொழுது பாடுவதால்‌ அவ்‌ 
விளையாட்டுகளுக்கு இடையூறு இல்லாத நிலையிலும்‌ விளையாட்‌ 
டில்‌ ஏற்படும்‌ சோர்வை விலக்குமாறும்‌ பாடல்கள்‌ பாடும்‌ வழக்கம்‌ 
ஏற்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. ஊசலும்‌ இவற்றைப்‌ போன்றே 
அமைவதால்‌ இதுவும்‌ அனைவராலும்‌ விரும்பப்படுமாறு பாடல்‌ 
களுடன்‌ கூடிய விளையாட்டாக உருவாகியிருக்கக்‌ கூடும்‌. மேலும்‌ 
தொட்டிலசைவோடு இயைந்து பாடப்பெறும்‌ தாலாட்டுப்‌ 
பாடல்களும்‌ ஊஞ்சலசைவோடு இயைந்து பாடல்கள்‌ தோன்றுவ 
தற்குக்‌ காரணமாயின எனலாம்‌. 

நாட்டுப்புற ஊஞ்சற்‌ பாடல்களுக்கென்று வரையறுக்கப்‌ 
பட்ட வடிவ அமைப்போ குறிப்பிட்ட அடி வரையறையோ 
இல்லை. ஊசற்‌ பாடல்களில்‌ பல அடிவரையறையில்‌ நீண்டும்‌ 
(56), சில, பத்து அடிகளைக்‌ கொண்டதாய்‌ மிக்க குறுயெ 
அளவிலும்‌ அமைகின்றன. இப்பாடல்கள்‌ இவற்றைப்‌ பாடி 
மகிழ்வோரின்‌ பழக்க வழக்கம்‌ சிக்கல்கள்‌, சமுதாயப்‌ பிரச்சனை, 
வாழ்க்கைமுறை, வாழ்க்கைச்‌ சூழல்‌ போன்றவற்றை விளக்கு 
கின்றன ஆனால்‌ ஊஞ்சல்‌ இலக்கியங்கள்‌ சிறிய பாடல்களாக, 
தலைவனைப்‌ புகழ்வதாக, பக்தி உணர்வு நிறைந்ததாகக்‌ காணப்‌ 
படுகின்றன. தன்னுணர்வாகப்‌ பாடப்படும்‌ நாட்டுப்புற ஊஞ்சற்‌ 
பாடல்களிலிருந்து ஊஞ்சல்‌ விளையாட்டை ஒரு கருவியாகக்‌ 
கொண்டு பாடும்‌ மரபை உடைய ஊஞ்சல்‌ இலக்கியங்கள்‌ வேறு 
படுவது இயல்பாகும்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ ஊசற்பாடல்‌ 

கலித்தொகையில்‌ தலைவியும்‌, தோழியும்‌ ஊசற்பாட்டு பாடு 
வதாக அமைகின்றது. தலைவனைக்‌ குறை கூறியும்‌, புகழ்ந்தும்‌ 
மாறி மாறிப்‌ பாடுவதாக இவை கரணப்படுகின்றன. இப்பாடல்‌ 
களின்‌ அமைப்பும்‌, பொருளும்‌, சங்க காலத்தில்‌ ஊஞ்சற்‌ பாடல்‌ 
கள்‌ இலக்கியத்‌ தன்மை பெறாத நிலையைக்‌ காட்டுகின்றன. 


சிலப்பதிகாரத்தில்‌ ஊசல்வரி 


சிலப்பதிகார த்தில்‌ ஊசல்‌ வரிப்பாடல்கள்‌ மூன்று காணப்படு 
கின்றன.” இவை சேரனைப்‌ புகழ்ந்து பாடுமாறு உள்ளன. 


6. ஜே நிர்மலாபாய்‌, குமரிமாவட்ட ஊஞ்சற்‌ பாடல்கள்‌; 
ஆய்வாளர்‌ ஆய்வுமன்றக்‌ கட்டுரை, (உலகத்‌ தமிழா 
ராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை, 1977) 

7. உ.வே. சாமிநாதையர்‌ (பதிப்பாடிரியர்‌), லெப்பதிகாரம்‌, 
எட்டாம்‌ பதிப்பு (சென்னை, 1968) வாழ்த்துக்‌ காதை, 


102 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பெண்கள்‌ ஊசலில்‌ அமர்ந்து மன்னனைப்‌ புகழ்ந்து பாடி ஆடுமாறு 
அமைகின்றன. ஊசல்‌ இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ தலைவனைப்‌ 
புகழ்வதாய பாடற்கரு லெப்பதிகாரத்தில்‌ ஊசல்வரிப்‌ பாடல்‌ 
களில்‌ தோற்றம்‌ பெற்றிருப்பதேயன்றி, பாடப்படுவர்‌ ஆடுவதாகக்‌ 
காட்டப்படவில்லை. 
சூளாமணியில்‌ ஊசற்பாடல்‌ 
சூளாமணியிலும்‌ ஊசலைப்‌ பாடலுடன்‌ விளையாடியதைக்‌ 
காணலாம்‌. 
“கோதையும்‌ குழைவின்‌ பட்டின்‌ கொய்சகத்‌ தலையுந்தாழ 
மாதர்வண்‌ பொருங்கு பேர மழையிடை நுடங்கு மின்போல்‌ 
போதலர்‌ பொதும்பிற்‌ றாழ்ந்த பொன்னெழி லூச றன்மேல்‌ 
ஓதநீர்‌ வண்ணற்‌ பாடி நூழிலூ ழியங்கு வாரும்‌”? 
என்ற பாடலில்‌ பெண்கள்‌ கடல்‌ வண்ணனாகிய திவிட்டன்‌ 
புகழைப்‌ பாடி ஆடுவது பற்றிய குறிப்பைக்‌ காணலாம்‌, 
திருவாசகத்தில்‌ ஊசல்‌ 


திருவாசகத்தில்‌ இருப்பொன்னாசல்‌ என்ற பகுதியில்‌ ஊசற்‌ 
பரடல்கள்‌ அமைகின்றன. *ஊசல்‌' தனி இலக்கிய வகையாக 
வளர, இதுவே அடிப்படையாயிற்றெனலாம்‌, மன்னனையும்‌, 
இறைவனையும்‌ புகழ்ந்து பாடுவதாக இவை அமைகின்றன. 
எனினும்‌ இந்நூலிலும்‌ சிலப்பதிகாரம்‌, சூளாமணியிலும்‌ ஊசற்‌ 
பாடல்‌ பெண்கள்‌ விளையாடும்‌ பொழுது பாடுவதாக வருகின்றது , 
பாட்டுடைத்‌ தலைவர்களை ஊசலாடுபவர்களாகக்‌ கூறவில்லை. 
பெண்கள்‌ ஊசலாடுமாறு காட்டாது, தங்கள்‌ தலைவரே ஊசலாடு 
மாறு அமைத்துப்‌ பாடுவது இதனின்று வளர்ச்சியடைந்த நிலை 
யாகும்‌. 
சிற்றிலக்கியங்களில்‌ ஊசல்‌ 

இலவ்வூசற்‌ பாடல்கள்‌ தனி இலக்கியங்களாக உருப்பெறு முன்‌ 
கலம்பகம்‌, பின்ளைத்தமிழ்‌, உலா போன்றவற்றில்‌ இடம்‌ பெறு 
வதைக்‌ காணலாம்‌. கலம்பகத்தில்‌ பதினெட்டு உறுப்புகளில்‌ 
ஓன்றாக ஊசல்‌ அமைகின்றது. கலம்பகப்‌ பரடல்களில்‌ ஒரு 
பாடல்‌ ஊசற்‌ பாடலாகக்‌ காணப்படுகின்றது. கலம்பகத்திலும்‌ 
தொடக்க காலத்தில்‌ பாட்டுடைத்‌ தலைவரே ஊசலாடுமாறு 


8. சூளாமணி இரண்டாம்‌ பதிப்‌ செல்‌ ள்‌ 62), 
பா. 1639 இ T திப்பு (சென்னை, 1962) 


ஊசல்‌ 103 


அமையாது, பெண்கள்‌ ஊசலாடிக்‌ கொண்டு தலைவனைப்‌ 
புகழ்ந்து பாடுவதாக உள்ளது." பிள்ளைத்‌ தமிழில்‌ பாட்டுடைத்‌ 
தலைவரையே ஊசலாடு மாறு வேண்டிக்‌ கொள்வது போன்று 
காணப்படுகின்றது. இவ்விலக்கிய வகையில்‌ பெண்பாற்‌ 
பிள்ளைத்‌ தமிழில்‌ பத்துப்பருவங்களில்‌ ஒன்றாக ஊசற்பருவமும்‌ 
அமைகின்றது. இப்பருவம்‌ பத்துப்‌ பாடல்களைக்‌ கொண்டதாய்‌. 
ஆசிரிய விருத்தத்தில்‌ காணப்படுகின்றது. உலாவில்‌ தலைவனைக்‌ 
காண வரும்‌ பெண்களைப்‌ பற்றிக்‌ கூறுமிடத்து அவர்கள்‌ 
ஊசலாடுவதும்‌ சுட்டப்படுகின்றது,  இச்சிற்றிலக்கியங்களில்‌ 
பிள்ளைத்‌ தமிழில்‌ காணப்படும்‌ ஊசற்பருவப்‌ பாடல்களே ஊசல்‌ 
இலக்கியப்‌ பாடல்களுக்குப்‌ பெரிதும்‌ ஒத்துப்‌ போவதைக்‌ காண 
லாம்‌. 


சிலப்பதிகாரம்‌, இருவாசகம்‌ போன்ற பழம்‌ இலக்கியங்களில்‌ 
பெண்களே பாடியாடும்‌ ஊசல்‌ உண்மையான விளையாட்டைக்‌ 
காட்டும்‌ இலக்கிய அமைப்பில்‌ உள்ளது. பிள்ளைத்தமிழ்‌ நூல்‌ 
களில்‌ பெண்களுக்கு மட்டும்‌ உரியதாக, பாட்டுடைத்‌ தலைவியின்‌ 
பிள்ளைப்‌ பருவத்தில்‌ விளையாடுவதாகக்‌ கஈட்டப்படுகின்றது . 
எனினும்‌ பாடுபவரே ஆடாமல்‌, அவரைப்‌ புகழ்ந்து, ஊசலாடு 
மாறு புலவர்‌ பாடுவதாக அமைகின்றது. இது பழந்தமிழ்‌ இலக்‌. 
கியங்களின்‌ ஊசற்பாடல்‌ அமைப்புக்கும்‌, ஊசல்‌ இலக்கியங்களின்‌ 
அமைப்புக்கும்‌ இடைப்பட்ட தாக அமைகின்றது. ஊசல்‌ இலக்‌ 
இயங்களில்‌ பக்தி உணர்வை வெளிப்படுத்துவதற்குரிய கருவியாக 
ஊசற்பாடல்‌ பயன்படுத்தப்பட்டு, போலச்‌ செய்தலாக அமைக்கப்‌ 
பட்டது எனலாம்‌. 


ஊசல்‌ இலக்கியம்‌-தோன்றிய காலம்‌ 

ஊசல்‌ இலக்கியங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ தோன்றிய காலத்தைத்‌ 
தெளிவாக வரையறுக்க இயலவில்லை. முதல்‌ ஊசல்‌ இலக்கியம்‌ 
தோன்றிய காலமும்‌ தெளிவாகப்‌ பெறமுடியவில்லை. எனினும்‌ 
கிடைத்த ஊசல்‌ இலக்கியங்களைக்‌ கொண்டு அதன்‌ காலத்தைப்‌ 
பதினேழாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ தோன்றத்‌ தொடங்கியதாகக்‌ 
கூறலாம்‌. பதினெட்டு, பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டுகளில்‌ இவ்‌ 
விலக்கிய வகை மிகுந்த செல்வாக்குப்‌ பெற்றிருப்பதைக்‌ காண 
லாம்‌. 


9. ப.சி, புள்னைவனநாத முதலியார்‌, செ.ரா. இராமசாமிப்‌ 
புலவர்‌. (உரையாசிரியர்கள்‌), தற்திக்கலமபகம்‌, மறு 
பதிப்பு, (சென்னை, 1976), புா.33, 


104 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


ஊசல்‌ இலக்கிய உருவாக்கம்‌ 

ஆழ்வார்‌, நாயன்மார்‌ காலத்திற்குப்‌ பின்‌ தோன்றிய பக்தி 
வளர்ச்சியில்‌ கடவுளை வாழ்த்தும்‌ உணர்வு மக்களிடம்‌ மிகுந்து 
காணப்பட்டது. கடவுளே எல்லாமாய்‌ எண்ணித்‌ தொழும்‌ 
பற்றுள்ளத்தைக்‌ காணமுடிகிறது மேலும்‌ புராணக்கதைகள்‌ 
பலவும்‌ மக்களால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட நிலையில்‌ மிகுந்து 
காணப்பட்டன. இவை இவ்வசல்‌ இலக்கியங்களையும்‌ உருவாக்கித்‌ 
அத்தன. 

கோயில்‌ வழிபாடும்‌, விழாக்களும்‌ அக்காலத்தில்‌ பெருகக்‌ 
காணப்பட்டதும்‌ இவ்விலக்கியத்திற்கு அடிப்படை ஏதுவாகும்‌ - 
கோயில்களில்‌ ஊஞ்சல்‌ மண்டபங்கள்‌ அமைத்திருந்ததும்‌, வசந்த 
காலத்தில்‌ ஊஞ்சல்‌ திருவிழாக்கள்‌ நடைபெற்றதும்‌ இவ்வூசற்‌ 
பாடல்கள்‌ மேலும்‌ மேலும்‌ மிகுவதற்கு வழியாயின. சைவக்‌ 
கோயில்கள்‌, வைணவக்‌ கோயில்‌ ஆயெ இரு சமயக்‌ கோயில்களி 
லும்‌ ஊஞ்சல்‌ மண்டபங்கள்‌ அமைந்திருப்பதையும்‌ ஊஞ்சல்‌ 
விழாக்கள்‌ நடைபெறுவதையும்‌ காணலாம்‌. இன்றும்‌ இவ்விழால்‌ 
கள்‌ தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 

இவ்வாறு காலத்தின்‌ செல்வாக்கால்‌ வளர்ச்சியுற்ற இவ்‌ 
விலக்கிய வகை குறிப்பிட்ட இலக்கியக்‌ கொள்கையைத்‌ தனக்‌ 
கெளக்‌ கொண்டு விளங்குகின்றது. 


பாட்டியல்‌ வரையறைகள்‌ 
ஊசல்‌ இலக்கியங்கள்‌ பற்றிய வரையறையைப்‌ பாட்டியல்‌ 

நூல்களில்‌ காணலாம்‌. ஊசல்‌ இலக்கியம்‌ பற்றிக்‌ கூறும்‌ பாட்டியல்‌ 
அல்கன்‌ அனைத்தும்‌ அவை அமைந்திருக்கும்‌ யாப்பு முறையைச்‌ 
சுட்டுகின்றன. ஆசிரிய விருத்தம்‌ அல்லது கலித்தாழிசையில்‌ இப்‌ 
பாடல்கள்‌ இயற்றப்பட. வேண்டும்‌ என்று இவை கூறுகின்றன. 
முத்துவீரியம்‌ . 

“அகவல்‌ விருத்தத்‌ தானா குதல்கலித்‌ 

தாழிசை யானா னாகுதல்‌ சுற்றத்‌ 

தோடும்‌ பொலிக வாடீ ரூசல்‌ 

ஆடா வோஜூச லூச லாகும்‌! 


10. தெ. பொ. மீனாட்சிசுற்தரனரர்‌, தாய்லாந்தில்‌ திருவெம்‌ 
பாவை, (திருப்பாவை, மதுரை, 1961). 

11. கு. சுந்திரமூர்த்தி பூ, (பதிப்பாசிரியர்‌), முத்துவீரியம்‌ 
சென்னை, 1972), நூ. 1122. 


ஊசல்‌ 105 


என்று ஆடீர்‌ ஊசல்‌, ஆடாமோ ஊசல்‌ என்று அமைந்து 
வருவதும்‌ ஊசல்‌ இலக்கியத்தின்‌ வரையறையில்‌ ஒன்றாகக்‌ கூறு 
கின்றது” ஆனால்‌ ஊசல்‌ இலக்யெங்கள்‌ அனைத்தும்‌ -ஆடீர்‌ 
ஊசல்‌” என்றுதான்‌ முடிகின்றன. *ஆடாமோ ஊசல்‌” என்று ஓர்‌ 
ஊஞ்சல்‌ இலக்கியமும்‌ முடிவுறவில்லை. இவ்விலக்கியம்‌ தோன்று 
வதற்கு முன்னோடியாக இருந்த மாணிக்கவாசகரின்‌ திருப்‌ 
பொன்னாரசல்‌” பகுதியில்‌ தான்‌ “ஆடாமோ பொன்னூல்‌" என்று 
முடிகின்றது. இவ்வாறு ஆடீர்‌ ஊசல்‌ ஆடாமோ ஊசல்‌ என்று 
கூறுவதில்‌ “ஆடர்‌ ஊசல்‌? என்று பிறிதொருவரை முன்னிலைப்‌ 
படுத்தி ஆடக்‌ கூறுவது “ஆடாமோ ஊசல்‌” என்று பெண்கள்‌ 
ஊசலாடிப்‌ பாடுவது என இரண்டு வகையினை உணரலாம்‌ 
ஆனால்‌ இன்று காணப்பெறும்‌ ஊஞ்சல்‌ இலக்கியங்கள்‌ 
அனைத்தும்‌ தங்கள்‌ பாட்டுடைத்‌ தலைவரை ஆடக்கூறி அமை 
வதையே காணலாம்‌, பிறரை ஆடக்கூறும்‌ பாடல்கள்‌ அன்றி, 
பெண்கள்‌ ஆடிப்பாடுமாறு அமையும்‌ பாடல்கள்‌ இவற்றில்‌ 
காணப்பெறவில்லை. 


இவ்வூசல்‌ இலக்கியங்கள்‌ பாட்டியல்‌ நூல்கள்‌ கூறும்‌ மங்கலப்‌ 
பொருத்தம்‌ முதல்‌ கணப்பொருத்தம்‌ வரையிலான பத்துப்‌ 
பொருத்‌ தங்களோடும்‌ பெரும்பாலும்‌ அமைந்து வருவதைக்‌ காண 
லாம்‌. கணப்பொருத்தும்‌.** சில இலக்கியங்களில்‌ அமையவில்லை 
எனினும்‌ பாதிக்கு மேற்பட்‌.. இலக்கியங்களில்‌ இப்பொருத்தம்‌ 
அமைந்திருக்கின்‌ றது. 


இவ்விலக்யெங்கள்‌ வடிவம்‌, பாடுபொருள்‌, வெளியீட்டு முறை 
மூன்றிலும்‌ புலவர்களால்‌ ஒத்த முறையில்‌ அமைக்கப்பட்டிரு ௧ 
கின்றன. 


நூலமைப்பு 

ஊசல்‌ இலக்கியங்கள்‌ முதலில்‌ காப்புப்‌ பாடலும்‌ அதை 
யடுத்து தூற்பகுதியும்‌ என அமைகின்றன. காப்புப்‌ பகுதியில்‌ 
பெரும்பாலும்‌ ஒரு பாடல்‌ காணப்படுகின்றது. சல இலக்யெங்‌ 
கள்‌ இரண்டு பாடல்களைக்‌ கொண்டிருக்கின்றன. இக்காப்புப்‌ 
பாடல்களில்‌ இறைவனை வணங்குதல்‌ இன்றியமையாத 


12, கணப்பொருத்தம்‌:-பாடல்‌ முதற்சீரில்‌ தேமாங்காய்‌: 
புளிமாங்காய்‌, கருவிளங்கனி, கூவிளங்கனி ஆகியவை 
அமைந்து வருவது நன்று, கருவிளங்காய்‌, கூவிளங்காய்‌, 
தேமாங்கனி, புளிமாங்கனி ஆகியன ஆகாதன. 


106 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


தொன்றாக அமைகின்றது. பெரும்பாலும்‌ புலவர்கள்‌ தாங்கள்‌ 
பாடவந்த கடவுளரையே காப்புப்‌ பகுதியில்‌ வணங்கும்‌ கடவுளாக 
அமைத்திருப்பதைக்‌ காணலாம்‌. இறைவனை வணங்குவதோடு 
தம்மையும்‌, தாம்‌ பாடுப வரையும்‌, பாடல்கள்‌ எண்ணிக்கையை 
யும்‌ புலவர்கள்‌ காப்புப்‌ பாடல்களில்‌ கூறுகின்றனர்‌.” * 


பாடலெண்ணிக்கை 

ஊஞ்சல்‌ இலக்கியங்கள்‌ பத்துப்‌ பாடல்களுக்குக்‌ குறையாமல்‌ 
காணப்படுகின்றன. பெரும்பாலும்‌ , பத்துப்‌ பாடல்களைக்‌ 
கொண்டனவாயும்‌, சில இலக்கியங்கள்‌ பத்துப்‌ பாடல்களுக்கு 
மேல்‌ இருபது பாடல்களைக்‌ கொண்டனவாயும்‌ அமைவதைக்‌ 
காணலாம்‌. இவ்வாறு மிகக்‌ குறைந்த அளவில்‌ பாடல்களைக்‌ 
கொண்டனவாச இவை அமைகின்றன. இதன்‌ வழி பாடல்களை 
அனைவரும்‌ மனதில்‌ கொள்ளவும்‌, கேட்போருக்குச்‌ சோர்வை 
ஏற்படுத்தாமலும்‌, விழா நிகழ்ச்சிகளில்‌ குறைந்த கால அளவில்‌ 
கூறிச்‌ செல்வதற்கு எளிதாகவும்‌ அமையக்‌ காணலாம்‌. 
நூற்பெயர்கள்‌ 

ஊஞ்சல்‌ இலக்கியங்களின்‌ பெயர்கள்‌ பாட்டுடைத்‌ தலைவர்‌ 
களின்‌ பெயர்களைக்‌ கொண்டமைவன. இவற்றில்‌ குறிப்பிட்ட 
ஊரைச்‌ சேர்ந்தோர்‌ பெயரை அவர்கள்‌ ஊர்ப்பெயருடன்‌ சேர்த்து 
வழங்குவதைக்‌ காணலாம்‌, இிருப்பேரூர்ப்‌ பச்சைநாயகியாரூசல்‌, 
கூள்னரகம்‌ ஜயனார்‌ ஊஞ்சல்‌, உலவிற்குனம்‌ சித்தி விநாயகர்‌ 
ஊசல்‌ போன்றவற்றை இதற்குச்‌ சான்றுகளாய்க்‌ கூறலாம்‌. ஒரு 
குறிப்பிட்ட தலைவரன்றி, ஒரு குலத்தாரைப்‌ பாடுமிடத்து, .அக்‌ 
குலப்‌ பெயரே செங்குந்தரூசல்‌, வேளாளரூசல்‌ எனப்‌ பெயர்களா 
இன்றன. 


யாப்பு 


இப்பாடல்கள்‌ ஆசிரிய விருத்தத்திலும்‌ கலித்தாழிசையிலும்‌ 
அமைந்து காணப்படினும்‌ பெரும்பாலும்‌ ஆசிரிய விருக்‌ தத்திலேயே 
அமைகின்றன. பிள்ளைத்‌ தமிழின்‌ ஊசற்பாடல்களும்‌ ஆசிரிய 
விருத்தத்தில்‌ அமைவது குறிப்பிடத்தக்கதாகும்‌. இப்பா அமைப்பு 


13. ௮. குமாரசாமிப்‌ புலவர்‌, கைலாசப்‌ பிள்ளையார்‌ 
ஊஞ்சல்‌ (யாழ்ப்பாணம்‌) 
14. நம்மாழ்வார்‌ ஊஞ்சற்‌ கவிதை, பசுவத்தனைத்‌ 


திருவூஞ்சல்‌. 


ஊசல்‌ 107 


நடுவில்‌ நின்று முன்னும்‌, பின்னும்‌ ஊர்ந்து வரும்‌ ஊசல்‌ அமைப்‌ 
புக்கேற்ப அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. ஊசல்‌ அசைவுக்‌ 
கேற்ப இப்பா அமைப்பின்‌ ஒலிநயம்‌ அமைவதால்‌இது மிகுதியாகக்‌ 
கையாளப்படுகின்றது. 


முன்னிலை விளி 


ஊசல்‌ இலக்கியம்‌ முன்னிலை விளியாக அமைகின்றது, அவ்‌ 

விளிச்சொல்‌ ஒவ்வொரு பாடலின்‌ இறுதியிலும்‌ காணப்படும்‌. அது 
“ஆடிர்‌ ஊசல்‌” என்ற முன்னிலைப்‌ பன்மைச்‌ சொல்லாக அமையும்‌ 
மீனாட்சிசுத்தரம்பிள்ளை இயற்றிய திருப்பொன்னூசலில்‌ மட்டும்‌ 
“ஆடுக பொன்னூரசல்‌” என்று வியங்கோளாய்‌ அமைவதைக்‌ காண 
லாம்‌. இவ்விளிச்‌ சொல்லுக்குமுன்‌ பாடற்றலைவரின்‌ பெயர்‌ 
சுட்டப்பட்டிருக்கும்‌. “மாகதவல்லித்‌ தாயாராடிரூசல்‌'15 “இத்தி 
வினாயகரே யாடிரூசல்‌?*£ என்றிவை அமையும்‌. இவ்வாறு பெயர்‌ 
கூறுமிடத்து ஊர்ப்பெயரையும்‌ சுட்டிப்‌ பாடுவது மரபாக அமை 
கின்றது சான்றாக, 

"திங்கடவம்‌ மதிற்பேரூர்ப்‌ பட்டி நாதர்‌ 

தேவிபச்சை நாயகயொ ராடி ரூசல்‌:1?* 
என்பதைக்‌ கூறலாம்‌. 
பாடலிறுதியில்‌ மட்டுமன்றி, தொடக்கத்திலும்‌ முன்னிலை 

யாக விளித்து ஊசலாடுமாறு கூறுவதைக்‌ காணலாம்‌ பாஸ்கரசாமி 
சேதுபதியவர்கள்‌ திருமண ஊசலில்‌, 

*வயல்வளஞ்சேர்‌ சேதுநக ரரசு செய்யும்‌ 

வள்ளால்‌'* 
என்று பாடல்‌ தொடக்கத்திலும்‌ விளி அமைவதைச்‌ சான்றாய்க்‌ 
கூறலாம்‌. 


ஆடிரறுசல 
ஊஞ்சல்‌ இலக்கியத்தின்‌ பாடல்கள்‌ ஒவ்வொன்றின்‌ இறுதி 
யிலும்‌ “ஆடிரசல்‌' என்றமைப்பது இவ்விலக்கிய வடிவத்தில்‌ 


15. கந்தசாமி முதலியார்‌. ஸ்ரீ மேலைச்‌ சிதம்பரமா இய இருப்‌ 
பேரூர்ப்‌ பிச்சை நாயகியாருசல்‌ (திருரெபுரம்‌, 1952) 

16. ௪. குமாரசுவாமிக்‌ குருக்கள்‌, உலவிற்குளம்‌ இத்தி 
ட தல்‌ ஊஞ்சல்‌ இரண்டாம்‌ பதிப்பு (பருத்தித்துறை, 


17. திருப்பேரூர்ப்‌ பச்சை நாயகியாரூசல்‌. 
18. மாஸ்கரசாமி சேதுபதியவர்கள்‌ இருமணவூசல்‌, பா. 18. 


108 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


கையாளப்படும்‌ மரபாக அமையக்‌ காணலாம்‌. ஊசல்‌ இலக்கி 
யத்தின்‌ சில பாடல்கள்‌ ஒவ்வோர டியின்‌ இறுதியிலும்‌ “ஆடிரூசல்‌” 
என்று அமைகின்றது. ஊசற்‌ பாடல்களில்‌ ஏதேனும்‌ ஒரு பாடலில்‌ 
இவ்வாறு அமைப்பதன்றி, இந்த எண்ணிக்கைப்‌ பாடலில்‌ தான்‌ 
இப்படி. அமைக்க வேண்டும்‌ என்ற கட்டுப்பாடில்லை. எத்தனை 
பாடல்களில்‌ இப்படி அமைக்க வேண்டும்‌ என்ற கட்டுப்பாடும்‌ 
இல்லாதிருப்பதைக்‌ காணலாம்‌. 


சொல்லமைப்பு 

இவ்விலக்யெங்களில்‌ பெரும்பாலும்‌ எச்சவினைகளை 
அமைத்து, அடிதொறும்‌ இறுதியில்‌ இயைபு அமையுமாறு 
பாடல்களை அமைப்பதைக்‌ காணலாம்‌. இவற்றில்‌ ஓரே வினைச்‌ 
சொல்‌ அடியிறுதி தொறும்‌ அமைக்கும்‌ முறை காணப்படுகின்றது. 
சான்றாக, 


*பூமாது பொலிந்துமணி மார்பி லாட 
புயமாட வநிற்றுளப மாலை யாடத்‌ ) 
தேமாலை நடுவில்‌ வச்ச மாலை யாடச்‌ 
செம்பொன்முடி யாடரத்னச்‌ சட்டி யாடக்‌ 
கோமான்றன்‌ றமிழ்மாலை பாடி யாடக்‌ 
குழையாட வயிணவர்கள்‌ குழாங்கொண்‌் டாட 
வாமாறு புகழ்படைத்தோன்‌ ஆடி ரூஞ்சல்‌ 
ஆதிநாதப்‌ பெருமா ளாடி ரூஞ்சல்‌''ூ 
என்ற பாடலைக்‌ கூறலாம்‌. 
இவ்வாறின்றி வெவ்வேறு வினைச்சொற்களை இயைபோடு 
அமைப்பதையும்‌ காணலாம்‌. இவ்வினைச்‌ சொற்கள்‌ பாதிப்‌ 
பாடலில்‌ மட்டும்‌ அமைக்கப்படுவதும்‌ உண்டு. இவ்வினைச்‌ 
சொற்களன்றி எண்ணும்மையும்‌, ஆக என்னும்‌ இடைச்சொல்லும்‌, 
போற்றி, வாழி போன்றவையும்‌ ஒவ்வொரு அடியிலும்‌ இறுதியில்‌ 
வருமாறு பாடலை அமைத்தலையும்‌ காணலாம்‌. இவை கேட்‌ 
போரால்‌ விரும்பப்‌ படுமாறு ஒலிநயத்தோடு அமைகின்றன. 


வாழ்த்துப்‌ பாடல்‌ 


ஊசல்‌ இலக்கிய வடிவ அமைப்பில்‌ இறுதிப்பரடலை *வாழி” 
பாடலாக அமைப்பது குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. பெரும்பாலான 


19, பரக அதிகார்‌ ஊஞ்சற்‌ கவிதை, (சென்னை, 1949), 
பா. 18, i ரா 5 


ஊசல்‌ 109 


ஊசல்‌ இலக்கியங்களில்‌ “இவையெல்லாம்‌ வாழ நீ ஆடுவாய்‌” 
என்று இறுதிப்பாடலை அமைப்பதைக்‌ காணலாம்‌. இவற்றில்‌ 
பாட்டுடைத்‌ தலைவர்‌ சுற்றமும்‌, அடியவர்களும்‌, *வாழ* என்று 
வாழ்த்தி இறுதியில்‌ உலகமும்‌. உலகிலுள்ளோரும்‌ வாழ்த்தப்‌ 
பெறுகின்றனர்‌. 


பாடல்‌ நோக்கம்‌ 
இவ்வூசல்‌ இலக்கியங்கள்‌ பாடப்படுவதன்‌ நோக்கம்‌ மக்களில்‌ 
தாம்‌ போற்றும்‌ தன்மை பெற்றவரையோ, இறைவனையோ 
புகழ்ந்து உரைப்பது ஆகும்‌. சல ஊஞ்சல்‌ இலக்யெங்கள்‌ மட்டும்‌ 
மக்களைப்‌ பாடுவனவாக உள்ளன. பிற அனைத்தும்‌ இனற 
வனைப்‌ பாடுகின்றன இவை சிறத்த இறைப்‌ பாடல்களாக அமை 
கின்றன. இறைவனைப்‌ பற்றிப்பாடும்‌ பாடல்‌ வகைகளில்‌ இறை 
வனுக்குரிய விழா நிகழ்ச்சியை ஓட்டி அமைக்கப்பட்ட ஒரு தனி 
இலக்கிய வகையாக இவற்றைக்‌ கூறலாம்‌. கேட்போருக்கு இறை 
வனைப்‌ பற்றிய இன்ப உணர்வை ஏற்படுத்துவதே இப்பாடல்கள்‌ 
நோக்கமாய்க்‌ கொண்டிருக்கின்றன, ரங்க நரயடியொர்‌ ஊசலில்‌ 
மட்டும்‌, 
“தாரங்கத்‌ திருவரங்கர்க்‌ கூசல்‌ பாடிச்‌ 
சாத்தினான்‌ பேரனெனுந்‌ தன்மை யாலு 
மாருங்கண்டே தெளியு மவன்சொல்‌ பாட்டி 
னதிசயத்தை யறிவனென்னு மாசை யாலும்‌”? 
ஊசற்பாடல்‌ பாடியதாக ஆசிரியர்‌ கூறுகின்றார்‌. 


பாடுபொருள்‌ 
பாட்டுடைத்தலைமை 
பாட்டுடைத்‌ தலைமையாக மக்களும்‌, இறைவனும்‌ அமை 
கின்றனர்‌. மக்களில்‌ மன்னரும்‌, புலவர்‌ போற்றும்‌ சிறப்புடை, 
யோரும்‌ பாட.ப்படுகன்றனர்‌. கடவுளில்‌ சைவ, வைணவ, பெளத்த 
சமயக்‌ கடவுளரைப்‌ பற்றிய ஊசல்‌ இலக்கியங்களைக்‌ காணலாம்‌ 
கைலாசப்‌ பின்ளையாரூஞ்சல்‌, நகுலேசருஞ்சல்‌ போன்ற 
வற்றைச்‌ சைவ ஊசல்‌ இலக்கியத்திற்கும்‌, ஏகநாயகர்‌ ஊசல்‌, 
ரங்க நாயகர்‌ ஊசல்‌ பேன்றவற்றை வைணவ ஊசல்‌ இலக்கியத்‌ 
திற்கும்‌, சான்றுகளாய்க்‌ காட்டலாம்‌ இவற்றைத்‌ தொடர்ந்து 
கிறித்துவ, முகமதிய சமயங்களிலும்‌ ஓரிரு ஊசல்‌ இலக்ெங்கள்‌ 
உருவாக்கப்‌ பட்டுள்ளன. 


20. கோயோனரி யப்பனையங்கார்‌, ரங்க நாயகியாருசல்‌ 
(சென்னை) பா, 16. 


10 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பிள்ளைத்தமிரில்‌ அமையும்‌ ஊசற்பருவம்‌ பெண்களுக்கு 
உரியது. பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழில்‌ ஊசற்பருவம்‌ , சுட்டப்‌ 
படுகின்றது. ஆனால்‌ ஊசல்‌ இலக்கியங்கள்‌ ஆண்களுக்கும்‌, பெண்‌ 
களுக்கும்‌ பாடப்படுகின்றன. போலச்‌ செய்தல்‌ அடிப்படையில்‌ 
இத்தன்மையைப்‌ பெற்றிருக்கக்‌ கூடும்‌. பிள்ளைத்தமிழ்‌ ஊசற்‌ 
பருவத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு வளர்ச்சியாக இதனைக்‌ கூறலாம்‌, 
இறைவனைப்‌ பற்றிப்‌ பாடிய மரபு ஒரு தனிப்பட்ட குலத்தாரைக்‌ 
குறித்துப்‌ பாடுவதற்கும்‌ பயன்படு த்தப்‌ பட்டது. செங்குந்தரூசல்‌ 
வேளாளரூசல்‌ போன்றவற்றை இவ்வகையில்‌ கூறலாம்‌. 


பாடல்வகை 


மக்களைப்‌ பற்றிய ஊசல்‌ இலக்கியங்கள்‌ பெரும்பாலும்‌ 
திருமண ஊசலாக அமைூன்றன. எனினும்‌ இறைவனைப்‌ பாடும்‌ 
இலக்கியங்களே மிகுதி, இதற்குத்‌ தனி மனிதனைத்‌ தொழாது, 
இறைவனே எல்லாமாய்‌, எல்லாவற்றிற்கும்‌ இறைவனையே 
வணங்கி நிற்கும்‌ காலப்போக்கே காரணமாய்‌ அமைவதைக்‌ காண 
லாம்‌, மேலும்‌ கோவிலில்‌ நடைபெறும்‌ ஊஞ்சல்‌ விழாக்களும்‌ 
இறைவன்‌ பேரில்‌ பாடப்படும்‌ ஊஞ்சற்‌ பாடல்களின்‌ மிகுதிக்குக்‌ 
காரணமாகின்றன. இதனால்‌ இப்பாடல்கள்‌ விழாப்பாடல்‌ 
களாய்க்‌ கூறத்தக்கனவாய்‌ அமைகின்றன. 


மணமக்களை ஊசலில்‌ இருத்தி ஆட்டும்பொழுது பாடப்படும்‌ 
மற்றொரு பாடல்‌ வகையாக இலாலிப்பாடல்கள்‌ காணப்படு 
கின்றள. இவை “திருமணத்தில்‌ அதுவரை செய்த நிகழ்ச்சிகளைக்‌ 
கூறி மணமக்களுக்கு அறிவுரை கூறும்‌ பாடல்களைக்‌ கொண்டன 
வாய்‌' அமைகின்றன.” பாடல்‌ வடிவிலும்‌, பொருளிலும்‌ வேறு 
பட்டிருந்தாலும்‌ ஊஞ்சலில்‌ இருத்திப்‌ பாடப்படும்‌ நிலையில்‌ 
இன்று ஊஞ்சல்‌ இலக்கியங்களோடு ஒத்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
இறைவனைப்‌ பாடும்‌ இலாலிப்‌ பாடல்கள்‌ ஊஞ்சல்‌ இலக்யெங்‌ 
களைப்‌ போன்று மக்களைப்‌ புகழ்ந்தும்‌ அமைகின்றன. 


பாடற்‌ செய்து 


._.. ஊசல்‌ இலக்கியப்‌ பாடற்செய்திகளில்‌ இரு பிரிவுகளைக்‌ 
காணலாம்‌. i 


21. சா. வளவன்‌, “செங்கற்பட்டு மாவட்டம்‌ நாட்டுப்புற 
புற இயல்‌ ஆய்வு' (சென்னை, 1979), பக்‌. 206,-207 


ஊசல்‌ 411 


1. பாட்டுடைத்‌ தலைவர்‌ ஊசலாடும்‌ பொழுது அவரிடத்து 
உண்டாகும்‌ அசைவுகளையும்‌, பிறவற்றையும்‌, சுற்றிலும்‌ நிகழும்‌ 
செயல்களையும்‌ கூறி ஆடுமாறு வேண்டுவது. 

2. தலைவன்‌ பெருமையும்‌, சிறப்பும்‌ கூறி ஆடுமாறு 
வேண்டுவது. 

இவற்றில்‌ முன்னது ஊசலாட்டம்‌ தொடர்புடையதாகவும்‌ 
பின்னது பாட்டுடைத்‌ தலைவர்‌ பற்றியதாகவும்‌ அமையக்‌ 
காணலாம்‌. 


ஊசல்‌ தொடர்பான செய்திகள்‌, ஊசலமைப்புப்‌ பற்றிய 
ரடல்கள்‌ குறிப்பிடத்தக்கன. ஊசலமைப்பில்‌ நவமணிகளும்‌, 
பொன்னும்‌, பிறவும்‌ இழைத்துச்‌ செய்யப்பட்டதாக வருணிக்கப்‌ 
டுவகைக்‌ காணலாம்‌. 


“செங்கனக பேருவெனத்‌ தூண்க ணாட்டிச்‌ 
செய்யமர கதப்புதிய விட்ட மாட்டிப்‌ 
பங்கமிலா முத்துமணிக்‌ கயிறு பூட்டிப்‌ 
பத்தரைமாற்‌ றுயர்தங்கப பலகை கூட்டி 
இங்குளசித்‌ திரமெல்லாம்‌ விளங்கத்‌ தட்டி 
யியற்றிடுமூஞ்‌ சற்பீடத்‌ தினிது வைகி 
நங்கைநகு லாம்பிகையோர்‌ பாங்கர்‌ மேவ 
நகுலகிரி நாயகரே யாடீ ரூஞ்சல்‌'?2 


ரன்ற நருலேசருஞ்சற்‌ பாடல்‌ இதற்குச்‌ சான்றாகின்றது. 
இவ்வாறு ஊசலமைப்பைக்‌ கூறுவதன்றி, தத்துவக்‌ கருத்து 


ளாலும்‌ ஊஞ்சலமைப்பை உருவகித்துக்‌ காணலாம்‌. உலவிற்‌ 
நளம்‌ சித்து விநாயகர்‌ ஊஞ்சலில்‌ வரும்‌. 


*பொன்பூத்த நால்வேதத்‌ தூண்க னாகப்‌ 
பொருளிலிதி காசமருங்‌ கால்க ளாக 
மின்பூத்த வுபநிடதம்‌ பலகை யாக 
வேதாந்த மிக்கபெருங்‌ கயிற தாக 
மன்பூத்த வாகமங்கள்‌ விட்ட மாக 
மயலகற்றும்‌ பிரணவமாம்‌ பீடமேறித்‌ 
தென்பூத்த நல்லுலவிற்‌ பதியில்‌ வாழுந்‌ 
திகழ்சித்தி விநாயகரே யாட்‌ நூஞ்சல்‌*23 


22. நகுலேசரூஞ்சல்‌, பா 2 
23. உலஙிற்குளம்‌ சித்திவிதாயகரூஞ்சல்‌, பா. 1. 


115 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


என்ற பாடலை இதற்குச்‌ சான்றாகக்‌ காட்டலாம்‌. இது போன்று 
தன்னையே ஊஞ்சலாக உருவகிப்பதையும்‌ காணலாம்‌. 

ஊசலமைப்புப்‌ பற்றிய பாடல்களுடன்‌, கீழ்க்கண்டவையும்‌ 
ஊசல்‌ ஆட்டம்‌ தொடர்பான பாடற்பொருளாய்‌ அமைவதைக்‌ 
காணலாம்‌. 

1. ஆடுபவரின்‌ உடலில்‌ அணிந்த கிண்கிணி. சதங்கை, 
பட்டாடை, அரைஞாண்‌ போன்றவற்றையும்‌ ஆடுமாறு ஊசலாடக்‌ 
கூறல்‌. 

2. மேனியில்‌ கடகம்‌, மோதிரம்‌, குருவிந்தம்‌, உதரபந்தனம்‌, 
அரைஞாண்‌ ஆகியவை மின்ன ஊசவாடுமாறு கூறல்‌. 

3. மேளம்‌, தவண்டை, சின்னம்‌, எக்காளை, வீணை 
முதலியன ஒலிக்க ஊசலாடக்‌ கூறல்‌. 

4, தேவர்‌ அடிதொழ அந்தரர்‌ கின்னரர்‌ பாட, கணியர்‌ 
களித்தாட, கன்னியர்‌ கவுரி வீச, முனிவரும்‌, பிறரும்‌ வணங்க, 
சுற்றத்தார்‌ கண்டுகளிக்க ஆடுமாறு கூறல்‌. 
வெளிப்பாட்டு முறை 

பாடற்பொருளைப்‌ பலவித உத்திகளால்‌ வெளிப்படுத்திச்‌ 
செல்வதையும்‌ இவ்விலக்கியங்களில்‌ காணலாம்‌. 
தன்னைச்‌ சுட்டல்‌ 

நூலின்‌ இடையிடையே தங்களைப்‌ பற்றிய குறிப்பையும்‌ 
புலவர்கள்‌ அமைத்துச்‌ செல்கின்றனர்‌. இவ்வாறு தன்னைக்‌ கூறு 
மிடத்துத்‌ தாழ்த்திக்‌ கூறுகின்றனர்‌. தங்களைத்‌ தாழ்த்திக்‌ கூறும்‌ 
அடியவர்கள்‌ உளப்பாங்கை இப்புலவர்கள்‌ தாங்களும்‌ கொண் 
டிருப்பதை உணர்த்த இவை கருவியாக அமைகின்றன. தாங்கள்‌ 
வணங்கும்‌ இறைவனைப்‌ புகமுமிடத்துத்‌ தங்களைத்‌ தாழ்த்து 
வதன்‌ வழி இறைவனின்‌ அளப்பரிய உயர்வினைத்‌ தாங்கள்‌ 
உணர்ந்ததை வெளிப்படுத்துன்றனர்‌, 

ஸ்ரீ முத்துக்குமாசசுவரமி ஊசலில்‌ ஆசிரியர்‌ “சிறியேன்‌” என்று 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. வாதமாசப்‌ பெருமாளுசலில்‌, 

*சேறுதிகர்ப்‌ பவக்கடலில்‌ மூழ்கு யேதான்‌ 

தேகமெடுத்‌ தெடுத்துமெலித்‌ திளைத்த நாயேன்‌ 
தேறும்வகை யருள்புரிவாய்‌ கருணை கூர்ந்து 
சிறியேன்‌ றனுள்ளத்தே செழித்த ஜோதி 
பேறுதவும்‌ பிரமபுரி வரதராஜர்‌'?* 
என்று தன்னைத்‌ தாழ்த்திப்‌ புலவர்‌ பாடுவதைக்‌ காணலாம்‌. 


24, வரதராஜப்பெருமாள்‌ ஊசல்‌, (சென்னை, 1926), பா. 8. 


ஊசல்‌ 113 
தலைய்பு 

நூலின்‌ கரப்புப்பகுதியில்‌ ஊஞ்சற்‌ பாடலின்‌ பெயரைச்‌ சுட்டி 
விடுவதைக்‌ காணலாம்‌. ஊசல்‌”, இருஞஷசல்‌??, ஊசற்பாடல்‌””, 
செந்தமிழ்க்கவிதை?£, ஊசலெனுந்தமீழ்‌*?, ஊசற்றிருநாமம்‌*? 
என்றெல்லாம்‌ நூலாசிரியர்களால்‌ இவை பெயர்‌ சுட்டப்படு 
இன்றன. 


வருணனை அமைப்பு 

கதை கூறும்‌ போக்கு 
இவ்விலக்கியங்களின்‌ வருணனையில்‌ கதைகூறும்‌ போக்கிலும்‌ 

்‌ நாடகக்காட்‌எ அமைப்பிலும்‌ பாடல்கள்‌ 


அமைகின்றன 
செங்குந்தர்‌ ஊசலில்‌, 


*பொன்னுலவு வாசவன்மால்‌ பிரமன்‌ விண்ணோர்‌ 
போரசுரர்‌ வாதைவெள்ளிப்‌ பொருப்பி லீசன்‌ 
தன்னுடனே யுரைக்கநுதல்‌ விழியில்‌ வீசுந்‌ 
தழற்பொறியி லறுமுகவன்‌ றனைவா வென்று 
பன்னுமசு ரேசர்குழா நாச மாகப்‌ 
படைசிதறத்‌ தேவர்கடம்‌ பயங்க டீர 
மின்னுதனி வேல்கொடுபோய்‌ வெல்வா யென்ன 
வென்றகுகன்‌ பின்னவரே யாடி, ரூசல்‌'** 


என்ற பாடலில்‌ கதை அமைப்பைக்‌ காணலாம்‌. 


நாடகக்காட்டு அமைப்பு 


ஊசலாடும்‌ பொழுது சுற்றிலுமிருப்போர்‌ செயல்களைக்‌ கூறு 
மிடத்து நாடகக்காட்டு அமைப்பினைக்‌ காணமுடிகின்றது. 
சுன்னாகம்‌ ஐயனார்‌ ஊசலில்‌ வரும்‌, 


25. திருப்போரூர்ப்‌ பச்சை நாயாகியாரூசல்‌ 

26. உ.வே. சாமிநாதையர்‌, முத்துக்குமார சுவாமி ஊசல்‌, 
இரண்டாம்‌ பதிப்பு, (சென்னை, 1944) 

27. பாஸ்கரசாமி சேதுபதியவர்கள்‌ திருமண ஊசல்‌. 

28. நகுலேசரூசல்‌ 

29. மயிலை நாதர்‌, செங்குந்தர்‌ ஊசல்‌ (சென்னை, 1926) 

30. சீரங்க நாயக்யொரூசல்‌. 

31. செங்குந்தர்‌ ஊசல்‌, பா. 1. 

இ கொ 


114 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
*புங்கவர்கள்‌ நால்வேத தம்‌ பாடப்‌ 
புனையிழையார்‌ பரதவித நடனம்‌ ஆட 
மங்கலநா லிரண்டுமிரு மருங்கில்‌ கூட 
மாதவர்கள்‌ சொரியுமலர்‌ மாரி மூடச்‌ 
செங்கரங்‌ கொண்டு அரம்பையர்சா மரங்கள்‌ போடத்‌ 
திங்கள்படி மணிமாடத்‌ தென்பால்‌ மேவும்‌ 
ஐங்கரன்கண்‌ டுளமகிழ ஆடீர்‌ ஊஞ்சல்‌ 
அரியனார்‌ திருக்குமரா ஆடீர்‌ ஊஞ்சல்‌” ** 
என்ற பாடலை இதற்குச்‌ சான்றாகக்‌, கூறலாம்‌. 
இலை முதல்‌ அடி வருணனை 

பாட்டுடைத்‌ தலைவன்‌ தோற்ற வருணனையிலும்‌ ஊசலாடும்‌ 
பொழுது உடலில்‌ அணிகள்‌ மின்னுவதும்‌, அசைவதும்‌ கூறு 
மிடத்தும்‌ “தலை முதல்‌ அடி வரையிலான அமைப்பைக்‌ காண 
முடிகின்றது. இதற்கு இருவகையான காரணங்கள்‌ கூறலாம்‌. 

1. மனிதர்கள்‌ விளையாட்டை இறைவன்‌ ஆடுவதாகக்‌ 
காட்டியமையால்‌ மனிதனுக்குக்‌ கூறும்‌ முறையையே இறை 
வனுக்கும்‌ அமைத்திருக்கலாம்‌. 2. உட்கார்ந்த நிலையில்‌ ஆடு 
மிடத்து முதலில்‌ எளிதாகத்‌ தெரியும்‌ தலைப்பகுதியிலிருந்து படிப்‌ 
படியே கூறி வந்திருக்கலாம்‌. 
புராணக்‌ கதைகள்‌ 

பாடல்களின்‌ நடுநடுவே புராணக்கதைகளையும்‌ கூறிச்‌ 
செல்லும்‌ அமைப்பு ஊசல்‌ இலக்கியங்களில்‌ காணப்படுகின்றது. 
இவ்வாறு நிகழ்ச்சிகளைச்‌ சுட்டுவதன்‌ வழி பாட்டுடைத்‌ தலை 
வரின்‌ சிறப்பையும்‌, பெருமையும்‌ வெளிப்படுத்துவதைக்காணலாம்‌. 

்‌ மக்களிடத்தில்‌ மிகுதியாக வழக்கிலுள்ள கதைகளைக்‌ கூறுவதன்‌ 
வழி அவர்களிடை தாங்கள்‌ கூறவந்த செய்தியை எளிதில்‌ 
உணர்த்த முடிகின்றது. பாடலைச்‌ சுவைபடக்‌ கூறுதற்கும்‌ இவை 
உதவுகின்றன. புராணக்‌ குறிப்புகளை அமைக்குமிடத்தில்‌ ஒரு 
புராணச்‌ செய்தியை ஓர்‌ அடியில்‌ நுட்பமாக உணர்த்துகின்றனர்‌. 
“அரிக்கினிதா றளித்தாரே யாடீ ரூஞ்சல்‌ 
அடல்யானை முகற்காய்ந்த ராட்‌ ரூஞ்சல்‌ 
அரற்கினிய காதலரே யாடீ ரூஞ்சல்‌ 
அறுமுகற்கு முன்னவரே யாட்‌ ரூஞ்சல்‌??? 


32. முத்துக்குமார கவிராசர்‌, சுன்னாகம்‌ ஐயனார்‌ ஊஞ்சல்‌ 
(மயிலணி,சுன்னாகம்‌, 1952), பா. 8, 
33. உலவிங்குளம்‌ சித்திவிநாயகரூசல்‌. பா. 3. 


ஊசல்‌ 115 


என்று வரும்‌ பாடல்‌ இவ்வமைப்பைக்‌ கொண்டிருக்கின்றது. ஒரு 
பாடல்‌ முழுதும்‌ ஒரு புராணக்கதையைக்‌ கூறும்‌ மற்றொரு 
அமைப்பும்‌ இவற்றில்‌ காணப்படுகின்றது. இவ்வமைப்பில்‌ திருப்‌ 
பேரூர்ப்‌ பச்சை நாயகயாருசலில்‌, 
்‌ “நடைமலியும்‌ வன்றொண்டர்க்‌ கருள வேண்டி 
நண்பருட னெண்பயிலும்‌ விளையாட்‌ டாலே 
முடைமலியுங்‌ கடைசியரா வுருவு மாறி 
முளைத்தபசு நெற்பயிரின்‌ முடியைப்‌ பற்றி 
கொடைமலியும்‌ அறம்வளர்த்த இருக்கை யாலே 
கோதற்ற நடவுத்தொழில்‌ குயிற்றா நின்ற 
மடைமலியும்‌ வயற்பேரூர்க்‌ கரசி யான 
மரகத வல்லித்தாயா ராடி ரூசல்‌*34 


என்ற பாடல்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


உவமை 

உவமை உருவகம்‌ போன்றவையும்‌ இவ்விலக்கியங்களில்‌ 
அமைந்துள்ளன. இவை பாடலின்‌ இடையிடையே இலக்கிய நயம்‌ 
மிகுமாறு உள்ளன. இவ்வுவமை அமைப்பில்‌ ஊசலாடும்‌ நிலையைப்‌ 
பாடல்‌ முழுதும்‌ உவமைகள்‌ அமைத்துச்‌ சுட்டும்‌ முறை கையாளப்‌ 
படுகின்றது. இதற்குச்‌ சான்றாக, €ஈங்க நாயகியா ரூசலில்‌ வரும்‌. 


*கோலமந்தா நிலமுலவ வதனா லாடுங்‌ 
கோகனத்‌ இருந்தாடு மன்னம்‌ போல 
மாலரங்கூர்‌ திருமேனி வண்மை யாலு 
மழைமுகில்‌ கண்டுகந்தா டுமயி லும்போல்‌ 
வேலைகடைந்‌ திடவதனி லெழுந்த போது 
வெண்டிரைமே லசைந்தாடும்‌ வீறு போலச்‌ 
சிலமுடன்‌ மாணிக்கத்‌ தவிசி லேறிச்‌ 
சீரங்க நாயகியா ராடி ரூசல்‌? *5 


என்ற பாடலைக்‌ காட்டலாம்‌. இவ்வமைப்புடன்‌ உறுப்பு வருண 
னையில்‌ மலர்ப்பதம்‌, நீராழி நிறத்தரங்கர்‌, நரலிடை, மதிவதனம்‌ 
எனவும்‌ உவமைகள்‌ அமைகின்றன. 


34. இருப்பேரூர்ப்‌ பச்சை நாயக்யொருசல்‌ , பா, 6 
35. சீரங்க நயாகியார்‌ ஊசல்‌, பா. 11. 


176 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
உருவகம்‌ 
ஊசலமைப்பு கூறுவதற்குச்‌ சிறந்த கருவியாக உருவகம்‌ 
கையாளப்‌ படுகின்றது. இதுவன்றிப்‌ பாட்டுடைத்‌ தலைவர்‌ 
களையும்‌, உருவகப்‌ பெயர்களால்‌ விளிப்பதைக்‌ காணலாம்‌. 
முத்துக்குமார ௬வாமி ஊசலில்‌, 
“மாலாத விறற்சிங்க வதனன்‌ றன்னை 
மாய்த்தருளுஞ்‌ சிங்கமே யாடீ ரூசல்‌ 
சீலாத யகன்றகரி வதனன்‌ றன்னைச்‌ 
செற்றருளு மதகரியே யாடீ ரூசல்‌* 6 


என்று சங்கமாகவும்‌, மதகரியாகவும்‌ முத்துக்குமாரர்‌ உருவகிக்கப்‌ 
படுகின்றார்‌. இவ்விடங்களோடு, உருவ வருணனையிலும்‌, பிறவி, 
ஞானம்‌, புறச்சமயம்‌ பற்றிக்‌ கூறும்‌ சிலவிடங்களிலும்‌ உருவக 
அமைப்பு கையாளப்படுகின்றது. ்‌ 
அடைச்சொற்களும்‌ தொடர்களும்‌ 

ஊசல்‌ இலக்கியங்களில்‌ குறிப்பிடத்தக்சு உத்தியாக அடைச்‌ 
சொற்களும்‌, தொடர்களும்‌ அமைத்தலைக்‌ கூறலாம்‌. இவை 
மிகுந்த அளவு இல்விலக்கியங்களில்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன, 
தலைவனைச்‌ சுட்டுமிடத்தும்‌, ஊரைக்குறிக்குமிடத்தும்‌, இயற்கை 
,வருணனையிலும்‌ நூல்‌ முழுதும்‌ இவை அமைக்கப்பட்டுள்ளன. 
இவை தரம்‌ அடுத்து வத்தவற்றின்‌ இயல்பையும்‌, சறப்பையும்‌ 
வெளிப்படுத்துகன்றன, 
பிறர்‌ கூற்று 

நூலின்‌ இடையிடையே பிநர்‌ கூற்றுகளும்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. அவையும்‌ பெரிதும்‌ பாட்டுடைத்‌ தலைவரைப்‌ 
போற்றி அமைசன்றன.ஆதிகேசலப்‌ பெருமாளூசலில்‌, 

“மூவாத மூலமறைப்‌ பொருளே யென்று 
முறைமுறை யரய்ச்சிவன்‌ பிரமன்‌ முகந்து கூற”? 

என்று வருமிடத்தில்‌ இவ்வமைப்பைக்‌ காணலாம்‌. தம்‌ வாய்மொ 
யால்‌ மட்டுமின்றிப்‌ பிறரும்‌ போற்றிப்‌ புகழ்ந்ததாகக்‌ காட்டுவதன்‌ 
'வழி அனைவராலும்‌ வணங்கப்படும்‌ தலைவனின்‌ பெருமை 
வெளிப்படுத்தப்‌ படுகின்றது. பேசாத உயிர்களையும்‌, பொருட்‌ 


36. முத்துக்குமார சுவாமி ஊசல்‌, பா. 5. 
97. ஆதிகேசவப்‌ பெருமாளூசல்‌ (சென்னை, 1926) பா. 5. 


ஊசல்‌ 17 
களையும்‌ பேசுவதாகக்‌ காட்டும்‌ மரபும்‌ இவ்விலக்கியங்களில்‌ 
காணப்படுகின்றது. தலைவன்‌ சிறப்பைக்‌ கூறுமிடத்தும்‌, ஊர்‌ 
வருணனையிலும்‌ இவ்வாறமைப்பதைக்‌ காணலாம்‌. 
“காமருவு கிளிபாடமப்‌ பூவை கேட்குங்‌ 
கம்பைநகர்‌ நாயகரே யாடி ரூசல்‌**ூ 


என்றும்‌, (பசலழைக்குங்‌ கொடியினர்‌'*ூ என்றும்‌ கிளி, பூவை, 
சேவல்‌ பேசுவதாகக்‌ கூறுவதைச்‌ சான்றாகக்‌ காட்டலாம்‌. இவ்‌ 
வாறு மனித இயல்புகளைப்‌ பிறவற்றிற்கு ஏற்றிக்‌ கூறும்‌ உத்தி 
கையாளப்படுகின்றது. 


குறிப்பு மோழி 

பொருளை நேரடியாகக்‌ கூறாது குறிப்பாலுணர்த்தும்‌ 
முறையும்‌ இவ்விலக்கியங்களில்‌ அமைகின்றது. 

*நெடுவிழியும்‌ மணித்தோடும்‌ செவியி லாட:*? 

*தடநெடுங்‌ கண்ணோடு செவிகடாம்‌ போராட** 
என்பவற்றில்‌ கண்களின்‌ நீன மிகுதி குறிப்பால்‌ உணர்த்தப்படு 
கின்றது. 
இலக்கியக்‌ கலை சொற்கள்‌ 

இவ்விலக்கிய வகைக்குரிய கலைச்சொற்களாக வடந்தொட்‌. 
டாட்டல்‌, கவரி வீசல்‌, கவிகை ஏந்தல்‌, பல்லாண்டு பாடல்‌, 
ஆலத்தி எடுத்தல்‌ முதலியவையும்‌ ஊசல்‌ உறுப்புகளின்‌ பெயர்‌ 
களுள்‌ அமைகின்றன. 
பெயர்‌ தொடர்ந்தமைத்தல்‌ 

பல பெயர்களைத்‌ தொடர்ந்து சுட்வெதில்‌ இருவகை உத்தி 
களை இவ்விலக்கியப்‌ புலவர்கள்‌ பயன்படுத்துகின்றனர்‌. 

1. பெயர்களைத்‌ தொடர்ந்தடுக்க்‌ கூறுவது. இவை பெரும்‌ 
பாலும்‌ அனைவராலும்‌ அறியப்படாத பெயர்களாக அமை 
கின்றன. பாஸ்கர சேதுபதியவர்கள்‌ இருமணஷசலில்‌, 


38. சோணாசல பாரதி, கம்பைச்‌ சாந்தி முலை ற, (சென்னை, 
1903), பா. 6. 


39. கம்பைச்‌ சாந்தி.முறை, பா. 10. 
40. சீரங்க நாயகியார்‌ ஊசல்‌, பா. 3 
41, திருப்பேரூர்ப்‌ பச்சைநாயயொர்‌ ஊசல்‌, பர, 4. 


118 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


*உரைபெருகு சேதுநக ரிறையுன்‌ றாயர்‌ 

ஒண்மைதி கழிராணி முத்தாத்தாள்‌ நாச்சியாரும்‌ 
திருராணி துரைராஜு நாச்சியாரும்‌ 

தெருள்ராணி மங்களேஸ்வரி நாச்சியாரும்‌ 
தரைபுகழி ராணிகாமு நாச்சி யாரும்‌ 

தன்னிகாரம்‌ விஜயலட்சுமி நச்சியாரும்‌ 
பரிவொடு சண்களி கூரத்‌ தேவியொடு 

பாஸ்கரசா மிக்கோவே யாடி ரூசல்‌?*? 

என்று வருவதைச்‌ சான்றாகக்‌ கூறலாம்‌. 


2. ஒரு குழுவாக வரும்‌ பெயர்களில்‌ முதல்‌ ஒன்றிரண்டு 
பெயர்களைச்‌ சுட்டி, “இவை முதலாக இவை" என்ற வாய்ப்‌ 
பாட்டு முறையில்‌ அமைத்துச்‌ செல்வது, இவை பெரும்பாலும்‌ 
மக்சளால்‌ அறியப்பட்ட பெயர்களாக அமைகின்றன. 

*தென்னகரி லுள்ளபிரான்‌ முதலா யுள்ள 

செந்தமிழ்‌ சேர்‌ பன்னிருவர்‌“ * 

என்றும்‌, 

*பேய்‌-பூதன்‌ பொய்கைமுதற்‌ பதின்மர்‌: * * 
என்றும்‌ வருவன பன்னிரு ஆழ்வார்களின்‌ பெயரையும்‌, *பூதிமுத 
லாஞ்சிவசா தனங்கள்‌“? என்பது திருநீறு, உருத்திராக்கம்‌ 
போன்றவற்றையும்‌ குறிப்பதையும்‌ இவ்வுத்திக்குச்‌ சான்றாகக்‌ 
கூறலாம்‌ ்‌ 


ஊர்ப்பெயர்‌-சுருக்‌இக்கூறல்‌ 
ஊசற்‌ பாடல்களில்‌ பாடப்படுவரின்‌ ஊர்ப்பெயரை நூலில்‌. 


அமைக்குமிடத்து அவற்றைச்‌ சுருக்கிக்‌ கூறுவதாய அமைப்பும்‌ 
இவற்றில்‌ காணப்படுகின்றது. இவ்வகையில்‌ 


திருக்குருகூர்‌. ..குருகை* £ 


சுன்னாகம்‌ - கன்னை** 


42. பாஸ்கரசாமி சேதுபதியவர்கள்‌ திருமண வூசல்‌, பா. 15. 
43. வரதராஜப்‌ பெருமாள்‌ ஊசல்‌, பா. 1. 

44. சீரங்க நாகியார்‌ ஊசல்‌, பா. 1. 

45. பசுவந்தனைத்‌ திருவூசல்‌, பா. 11. 

46. நம்மாழ்வார்‌ ஊஞ்சற்‌ கவிதை 

47. சுன்னாகம்‌ ஐயனார்‌ ஊஞ்சல்‌, 


ஊசல்‌ 119 
திருப்பேரூர்‌--பேரை, பேரூர்‌“ * 
பசுவந்தனை - பசுந்தை* * 
நல்லூர்‌ -நல்லை*? 


என்று அமைவதைக்‌ காணலாம்‌. 
சொல்‌ தொடர்ந்தமைத்தல்‌ 


வினைகளை அடுக்கிக்‌ கூறுமிடத்து, அடிதொறும்‌ இறுதியில்‌ 
இயைபு அமைப்புடன்‌ சொற்கள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. இவ்‌ 
வகையில்‌ அடி இறுதியில்‌ ஒரே வினைச்‌ சொல்லை மீண்டும்‌, 
மீண்டும்‌ அமைத்தோ, எதுகையுடன்‌ கூடிய வேறு வேறு வினைச்‌ 
சொற்களை அமைத்தோ பாடப்பட்டுள்ளன. 


ஒரு சொல்லை அடியிறுதியில்‌ மட்டுமன்றி இடையிலும்‌ 
மீண்டும்‌, மீண்டும்‌ அமைத்து இலக்கிய நயம்‌ ஏற்படுத்துவதையும்‌ 
இதில்‌ காணலாம்‌. 
“அலர்‌ மடந்தை நிலமடந்தை யுலகம்வாழ 
வருண்மடந்தை பொருண்மடந்தை யழகார்‌ நெற்றிச்‌ 
இலைமடந்தை திருமடந்தை யாடி ரூசல்‌'?* 
என்றும்‌, 
“வடமாடக்‌ குழையாட விடைகள்‌ ளாட 
வளையாட விளையாடி மாலை யாடத்‌ 
திடமாடக்‌ கொடியாடத்‌ திகழுங்‌ கோயில்‌ 
ரங்க நாயகியா ராடி ரூசல்‌'*₹ 


என்று வருவன சான்றுகளாகின்‌ றன. 


வடசொற்‌ கலப்பு 

பெரும்பாலான ஊசல்‌ இலக்கியங்களில்‌ வடசொற்‌ கலப்பு 
மிகுதியாகக்‌ காணப்படுகின்றது. அக்காலத்தில்‌ மக்களிடையே 
வடசொல்‌ வழக்கு மிகுந்து காணப்பட்ட நிலையில்‌ இயல்பாக 


48, திருப்பேரூர்ப்‌ பச்சை நாயயொருசல்‌ 

49. சொக்கலிங்கச்‌ செட்டியார்‌, பசுவந்தனைத்‌ திருவூஞ்சல்‌, 
(சென்னை) 

50. ௮. குமாரசுவாமிப்‌ புலவர்‌, சைலாசப்பிள்ளையார்‌ 
ஊஞ்சல்‌, (யாழ்ப்பாணம்‌) 

51. சீரங்க நாயகியார்‌, ஊசல்‌, பா. 14, 

92 பா. 12 


120 தமிழ்‌ இலக்யெக்‌ கொள்கை" 


அமையும்‌ வட சொற்களைப்‌ புலவர்கள்‌ அமைத்தனர்‌. எனினும்‌ 
சில இலக்கியங்களில்‌ வலிந்து புகுத்தப்பட்டது போன்று தோன்று 
மளவிற்கு வடசொற்கள்‌ காணப்படுகின்றன. புராணச்செய்தி 
களை இவ்விலக்கியங்களில்‌ அமைப்பதும்‌ வடசொற்‌ கலப்பு 
மிகுதிக்கு ஏதுவாகின்றது. வடசொற்கள்‌ ஒரளவு தமிழாக்கம்‌ 
செய்யப்பட்டும்‌, தமிமுக்கேற்ப மொழி பெயர்க்கப்பட்டும்‌. 
உள்ளவாறே அமைக்கப்பட்டும்‌ காணப்படுகின்றன. 
அடுக்குத்தொடர்‌, இரட்டைக்‌ கிளவி 

அடியவர்கள்‌ வாழ்த்தொலியைக்‌ கூறுமிடத்து, “அரகர 
வென்று *செயசெய வென்று'* என்றும்‌ அணிகளின்‌ ஒளிருந்‌ 
தன்மையைக்‌ கூறுமிடத்து :பளபளென்ன”** “தகதகென்ன?”*€ 
என்றும்‌ அடுக்குத்‌ தொடர்களையும்‌, இரட்டைக்‌ ளெவிகளையும்‌ 
அமைப்பதைக்‌ காணலாம்‌. 

“குருகூர்‌ குருகூரென்று வந்து ** “அஞ்சல்‌ அஞ்சலென்னுந்‌ 
தேவே” என்பன போன்று அடுக்குத்தொடர்‌ அமைப்பினையும்‌ 
இவ்வுத்தி வகையில்‌ காணமுடிகின்றது. 

பக்தி உணர்வை வெளிப்படுத்தும்‌ பொழுது ஏற்படுகின்ற 
இயல்பைக்‌ காட்ட இச்சொற்களை மிகுதியாகக்‌ கையாண்டுள்‌ 
ளார்‌. 

ஊசல்‌ இலக்யெங்களில்‌ பொருள்நிலையைக்‌ காட்டிலும்‌ ஒலி 
நயம்‌ மிகுந்த சொற்களைப்‌ பயன்படுத்தும்‌ தன்மைக்கு இன்றி 
பமையாமை அமைக்கப்பட்டுள்ளது. அக்கால இலக்கியங்களின்‌ 
போக்கை யொட்டி இத்தன்மை அமைநீததாகக்‌ கருதலாம்‌. 


முடிவுரை 

தொடக்க காலத்தில்‌ பெண்கள்‌ ஊஞ்சலாடும்‌ பொழுது 
பாடப்படும்‌ பாடல்கள்‌, பெண்களை விளையாடக்‌ கூறுமாறு 
புலவர்‌ பாடும்‌ கற்பனைப்‌ பாடல்களாக மாற்றமடைந்து, பின்னர்‌ 


53. நகுலேசரூசல்‌, பா. 5. 

54. இருப்பேரூர்ப்‌ பச்சை நாயகியாரூசல்‌ பா. 3. 

55. முத்துலிங்கம்‌ பிள்ளை, வந்நிய பூபதிகள்‌ கலியாணக்‌ 
கொத்து திருவூசல்‌ (சென்னை, 1884), பா. 3. 

56. ur. 3 

57. நம்மாழ்வார்‌ ஊஞ்சற்‌ கவிதை, பா. 4. 

58. சுன்னாகம்‌ ஐயனார்‌ ஊஞ்சல்‌, பா. 7 


ஊசல்‌ 121" 


அவ்வூஞ்சற்பாடல்‌ மரபை ஒரு நிலைக்களனாக மேற்கொண்ட 
இவ்வூசல்‌ இலக்கியங்கள்‌ , 

வடிவ அமைப்பில்‌, ஆசிரிய விருத்தம்‌ அல்லது கலித்தாழிசை 

யாப்பு 
“ஆடிர்‌ ஊசல்‌” என்ற பாடல்‌ முடிவு? 

முன்னிலை விளி பத்துக்கு மேல்‌ இருபத்தைந்துக்குள்ளான 
பாடல்‌ எண்ணிக்கையும்‌, 

பாடுபொருளில்‌ தன்னால்‌ போற்றப்படுபவர்களைப்‌ 
பாட்டுடைத்‌ தலைமை யாக்கல்‌, பெரும்பாலும்‌ பல ஊர்களிலும்‌ 
குடியிருக்கும்கடவுளரைப்‌ பாடுதல்‌, இறைவனைப்‌ பற்றிய தன்‌ 
உள்ளுணர்வைவிட, கேட்போருக்கு இறைவனைப்‌ பற்றிய இன்ப 
உணர்வைத்‌ (தோற்றச்‌ சிறப்பு பண்புச்‌ சிறப்பு வழி) தூண்டும்படி. 
அமைப்பது, 

பாட்டுடைத்‌ தலைவன்‌ ஊசலாடும்‌ செயலைக்‌ கூறுவது, அந்‌ 
நிலையில்‌ அவன்‌ புகழைக்‌ கூறுவது, ஆயெவற்றையும்‌, 
பாட்டு முறையில்‌, 

வெளிபய்யாட்டுமுறையில்‌ இலக்கியச்‌ சுவையை மிகுதிப்படுத்து 
மாறு அடைத்தொடர்களையும்‌, சொற்களையும்‌, உவமை? 
உருவகங்களையும்‌ மிகுதியாகக்‌ கையாள்வது, 

வருணனையில்‌ கதை, நாடகக்‌ காட்‌ அமைப்பினைப்‌ பயன்‌ 
படுத்துவது, சொற்களின்‌ ஒலிநயத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட 
சொல்லுத்திகளை அமைப்பது, 

பொருள்‌ மயக்கம்‌ தரும்‌ சிலேடை, மடக்கு போன்ற அமைப்பு 
களை மிகக்‌ குறைந்த அளவே கையாள்வது, 

இயல்பாக அமையும்‌ [வடசொற்‌ கலப்பை ஏற்றுக்‌ கொள்வது 
ஆகியவற்றையும்‌ அவற்றிற்குரிய இலக்கியக்‌ கொள்கையாகக்‌ 
கொண்டுள்ளன. 


122 


தமிழ்‌ இலக்கிய கொள்கை 


ஊசல்‌ இலக்கியங்கள்‌ ௫டைத்தவை)” 


ஆதிகேசவப்‌ பெருமாளூசல்‌, நிரஞ்சன விலாச அச்சியந்திர 
சாலை சூளை, சென்னை, 1926. 

உலவிற்குளம்‌ சித்திவிநாயகர்‌ ஊஞ்சல்‌ ௪. குமாரசாமிக்‌ 
குருக்கள்‌. இரண்டாம்‌ பதிப்பு, பருத்தித்துறை கலாநிதி 
யந்திர சாலை, 1936. 

ஊசல்‌, கம்பைச்‌ சந்திது முறை, சென்னை கலாரத்நாகர 
அச்சுக்கூடம்‌, 1903. 

ஊசல்‌, செங்குந்தர்‌ பிரபந்தத்‌ திரட்டு, மயிலைநாதர்‌, 
ஸ்ரீ காஞ்சி நாகலிங்க முனிவர்‌ பதிப்பு, 1426. 

ஊசல்‌, இருப்போரூர்ச்‌ சந்நிதி முறை, சிதம்பர சுவாமிகள்‌ 
சென்னை. 


ஏகநாயகர்‌ ஊசல்‌, திருவிடை மருதூர்‌ ஸ்ரீமகாலிங்க சுவாமி 
கோயில்‌ மகாகும்பாவிஷேக மலர்‌, திருவாவடுதுறை 
ஆதனம்‌, 1970. 

கைலாசப்‌ பிள்ளையார்‌ ஊஞ்சல்‌,அ. குமார சுவாமிப்‌ புலவர்‌ 
யாழ்ப்பாணம்‌ த. கைலாசப்‌ பிள்ளை பதிப்பு, 

கொம்மிச்சந்த ஊசல்‌.வந்நிய பூபதீ கள்‌ கலியாணக்கொத்து , 
முத்துலிங்க பிள்ளை, சென்னை, கலாரத்நாகர அச்சுக்‌ 
கூடம்‌, 1884. 

சிரங்கநாயகர்‌ ஊசல்‌, அஷ்டப்‌ பிரபந்தம்‌, பிள்ளைப்‌ 
பெருமாளையங்கார்‌, சென்னை, ஆசிரியர்‌ நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, 1955. 

சீரங்க நாயகர்‌ ஊசல்‌. 

ரங்க நாயகியாரூசல்‌, கோனேரி யப்பனையங்கார்‌, 
சே.இருஷ்ணமாச்சாரியார்‌,வை.மு. கோபாலகருஷ்ணமாச்‌ 
சாரியார்‌, சென்னை. 

சுன்னாகம்‌ ஐயனார்‌ ஊஞ்சல்‌, முத்துக்‌ குமார கவிராசர்‌ 
புலவரகம்‌, மயிலணி, சுன்னாகம்‌ 1952. 

ஞானத்திருவசல்‌, நிரஞ்சன விலாச அச்சியந்திர சாலை, 
சூளை, சென்னை, 1926. 

திருப்பொன்னூசல்‌, மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை பிரபந்தத்‌ 
திரட்டு, மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை, இரண்டாம்‌ பதிப்பு 
கமர்ஷியல்‌ அச்சுக்கூடம்‌, சென்னைப்‌ பட்டணம்‌, 1926. 

* இப்பட்டியலில்‌ நூற்பதிப்பு, ஆண்டு முதலியன மூல நூல்‌ 
களிலிருந்து அறியப்படாதவை இங்குக்‌ குறிப்பிடப்‌ 
படவில்லை. i வந்தம்‌ ்‌ 


ஊசல்‌ 123' 


15. இருவல்லிக்கேணிப்‌ பெருமான்‌ பொன்னூசல்‌, டி.எஸ்‌. ராஜ 
கோபாலன்‌, சென்னை புக்ஸ்‌ இத்தியா பிரைவேட்‌ 
லிமிடெட்‌. 

16 தஇிருவூசல்‌, காந்திமதியம்மைத்‌ திருக்கலியாணப்‌ பாடல்‌. 

17. இருஷசல்‌, வந்திய பூபதிகள்‌ கலியாணக்‌ கொத்து 
முத்துலிங்க பிள்ளை, சென்னை கலாரத்தாகர அச்சு 
கூடம்‌, 1884. 

18. இருவேங்கடவர்‌ பொன்னூசல்‌, திருவல்லிக்கேணிப்‌ 
பெருமான்‌ பிள்ளையின்பம்‌ பொன்னூசல்‌, டி.எஸ்‌. ராஜ 
கோபாலன்‌,சென்னை சாம்பா பப்ளிஷிங்‌ கம்பெனி, 1977, 

19. நகுலேசரூஞ்சல்‌ 

20. நம்மாழ்வார்‌ ஊஞ்சற்‌ கவிதை, Bulletin of the Govt 
Orental Manuscripts Library சென்னை அரசு வெளி 
யீடு, 1949. 

21. பசுவந்தனைத்‌ திருவசல்‌, சொக்கலிங்கச்‌ செட்டியார்‌, 
சென்னை. 


22. பாஸ்கர சேதுபதியவர்கள்‌ திருமண வூசல்‌. 
23. வரதராசப்‌ பெருமாளூசல்‌ 
24. ஸ்ரீஞானசம்பந்த சுவாமிகள்‌ திருவூசல்‌ ராம, சொ. சொக்க 
லிங்கச்செட்டியார்‌, 1912, 
25. ஸ்ரீமுத்துக்குமார சுவாமி ஊஞ்சல்‌, உ. வே. சாமிநாதையர்‌, 
இரண்டாம்‌ பதிப்பு, சென்னை கபீர்‌ அச்சுக்கூடம்‌, 1944 
26. ஸ்ரீமேலைச்‌ சிதம்பரமாகிய திருப்பேரூர்ப்‌ பச்சை நாயகி 
யாருசல்‌, கந்தசாமி முதலியார்‌. திருசிரபுரம்‌, 1952. 
பெயர்‌ மட்டும்‌ தெரிந்த நூல்கள்‌ 
1. அத்தியடி விநாய கரூஞ்சல்‌, அ. குமாரசுவாமிப்‌ புலவர்‌ 
2. அராலி முத்துமாரியம்மன்‌ ஊஞ்சல்‌, ௮. குமாரசுவாமிப்‌ 
புலவர்‌. ம 
3. அல்வாய்‌ வினாயகர்மீது ஊஞ்சல்‌, அல்வாய்‌ க.சின்னத்‌ 
கும்பி உபாத்தியாயர்‌. 
4. அறம்‌ வளர்த்தஅம்மன்‌, கச்சகொண்ட பாண்டீசர்‌ 
ஊசல்கள்‌, ஆழ்வாரப்பப்‌ பிள்ளை. 
9. ஆறாதார ஊசல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை, . 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


ஊசல்‌  (இருப்போரூர்‌ இன்னிசைப்பர), சிங்காரவேலு 
முதலியார்‌. 

ஊசல்‌, சி, தம்பிப்பிள்ளை 

ஊஞ்சல்‌, கோபாலசாமி நாயக்கர்‌ 

ஊஞ்சல்‌ லாலி, பத்மாசனியம்மாள்‌ 

ஊஞ்சல்‌ பதிகம்‌, வண்ணை செல்லையா 

ஊஞ்சல்‌ குமாரசாமி முதலியார்‌ 

ஊஞ்சற்பாட்டு, முகமது புலவர்‌ 

ஏழாலையத்தியடி விநாயகர்‌ ஊஞ்சற்‌ பதிகம்‌, ௮, குமார 
சுவாமிப்‌ புலவர்‌, 1897. 

கதிரேசர்‌ ஊஞ்சல்‌-ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 

கந்தவன நாதகரூஞ்சல்‌, குமாரசுவாமி முதலியார்‌ 

கலியாண ஊசல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 

கலியாணபுர அங்கயற்‌ கண்ணம்மை ஊசல்‌, இராமாநுசம்‌ 
பிள்ளை, 19-ஆம்‌ தா. 

கவணாவத்தை வைரவரூஞ்சல்‌, ஏறம்பையர்‌. 

காந்திமதி அம்மன்‌ ஊஞ்சல்‌, ஆசிரியர்‌ தெரியவில்லை. 

காரைக்குடி மீனாட்டு சுந்தரேசர்‌ திருவூஞ்சல்‌ 

காரைநகர்த்‌ இண்ணப்பம்‌ சுந்தரேசர்‌ திருவூஞ்சல்‌, காரை 
நகர்‌ த. நாகமுத்துப்‌ புலவர்‌ (1857-1931) 

சாலிச்‌ கதிரேசர்‌ ஊஞ்சல்‌, ஏரம்பையர்‌. 

கும்பழாவளை விறரயககூஞ்சல்‌, அளவெட்டி த. சபாயதிப்‌ 
பிள்ளை. 

குலசேகரம்‌ அறம்வளர்த்த அம்மன்மீது ஊசல்‌, ஆழ்வாரப்ப 
பிள்ளை, 

குவாலாலம்பூர்‌ வெபெருமானூஞ்சல்‌, ஏரம்பையர்‌. 

கைலாசப்‌ பிள்ளையார்‌ ஊஞ்சல்‌, ௮. குமார சுவாமிப்‌ 
புலவர்‌, 1897. 

கொங்கணர்‌ ஊசல்‌ 

கொழும்பு முத்துவிநாயகர்‌ ஊஞ்சல்‌, மானிப்பாய்‌ 
௮. சுவபமிநாத முதலியார்‌, 1888. 


சங்ககிரி சென்னசேசவப்‌ பெருமாள்‌ பப்ப முத்துசாமிக்‌ 
கோனார்‌. 


ச்ல்‌ ்‌ 125 


30. 
31. 


32. 
33. 
34. 


35, 
36. 
37. 
38, 
39, 
40. 
41. 
45, 
43. 


44. 
45. 
46. 


47. 
48. 


49, 


50. 


51. 


52. 


53. 
34. 
55. 


சடகோபஞஞ்சல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 

சந்திரசேகர விநாயகரூஞ்சல்‌, முருகேச பண்டிதர்‌. 

இத்தி விக்னேசுரர்‌ ஊஞ்சல்‌, வைத்தியலிங்க பிள்ளை. 

சித்தி விநாயகரூஞ்சல்‌, வே. அகிலேசபிள்ளை 20-ஆம்‌ நூ. 

சிவகாமியம்மன்‌ ஊஞ்சல்‌, வே. அகிலேச பிள்ளை, 
20-ஆம்‌ நா. 

சிவகாமியமமன்‌ ஊஞ்சல்‌, தம்பிப்‌ பிள்ளை. 

சிவகாமியம்மை ஊஞ்சல்‌. 

வவெப்பிரகாசரூஞ்சல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 

சிவபெருமான்‌ ஊஞ்சல்‌ 3 ஸ்‌ 2 

சீரங்கநாயகர்‌ திருஷசல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை 

சீரங்க நாயகியார்‌ திருஷசல்‌ ,, ஃ EY} 

சுப்பிரமணிய பிள்ளை பேரில்‌ சல்யாண ஊசல்‌ ரன்‌ 

சுப்பிரமணியர்‌ ஆறாதார ஊசல்‌ ல்‌ 

செயங்கொண்ட சோழிசர்‌ ஊசற்றிருநாமம்‌,முத்தப்பசெட்டி 
38-ஆம்‌ நூ, 

தன்னை விநாயகர்‌ ஊஞ்சல்‌, முருகேசையர்‌; 19-ஆம்‌ நூ. 

தனகலட்டி விநாயகரூஞ்சல்‌, சி. கணேசையர்‌ 

இருக்கடன்‌ மல்லைத்‌ தாயார்‌ ஊசற்‌ பிரபந்தம்‌, 
பை, அன்னம்மாள்‌. 

திருக்கல்யாண ஊசல்‌, ஐயாச்சாமிப்‌ பிள்ளை, 

இருக்குருகூர்‌ வல்லியரூசல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 

திருப்பெரும்‌ பேற்று முருகன்‌ திருவூசல்‌ ப, சிங்காரவேலு 
முதலியார்‌. 

திருப்போரூர்‌ முருகன்மீது ஊசல்‌, சிங்காரவேலு முதலியார்‌ 

இருமணவூசல்‌, ஆசரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 

திருவரங்கத்‌ தூசற்றிருநாமம்‌, பின்ளைப்‌ பெருமாளய்யங்‌ 
கார்‌. 

திருவரங்கத்துணசற்றிருநாமம்‌, பிள்ளை உலோகாச்சாரியார்‌ 

திருவரங்கரூசல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 


திருவூஞ்சல்‌ (துரோபதை அம்மன்‌ சந்நிதிமுறை) செளந்தர 
ராஜ உடையார்‌. 


126 


56. 


57. 


58. 
59. 
60. 


61. 
62. 
63. 


64. 
65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


ப 
42. 


73. 
34, 


79. 


76: 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


திருவூஞ்சல்‌ (கதிர்காமநாதர்‌ திருவருட்பா) வெள்ளையப்பச்‌ 
செட்டியார்‌. 

தில்லையட்டி மாரியம்மன்‌ திருவூஞ்சல்‌, ௮. குமார சுவாமிப்‌ 
புலவர்‌, 1807. 


துணவை அரசடியிற்‌ சண்முகர்‌ ஊஞ்சல்‌, ௮ குமாரசாமிப்‌ 
புலவர்‌ 1897. 


தென்கோவை வெள்ளெருவை விநாயகர்‌ ஊஞ்சல்‌, 
அ. குமாரசுவாமிப்‌ புலவர்‌, 1897. 


தொண்டை மண்டல வேளாளருசல்‌, திருமலையன்‌ 
பாளையம்‌ கொண்டல்‌ வண்டமுதலி. 


தகுலேசர்‌ ஊஞ்சல்‌, ௮. குமாரசுவாமிப்‌ புலவர்‌, 1897. 
நகுலேசர்‌ ஊஞ்சல்‌, ஆ. வேலுப்பிள்ளை. 
நாய்ச்சியாரூசல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 
பத்திரகாளி ஊஞ்சல்‌. வே. அகிலேச பிள்ளை, 20-ஆம்‌ நூ. 
பத்திரகாளியம்மை ஊஞ்சல்‌, கணபதி ஐயர்‌. 
பரசமயகோளரியார்‌ திருவுசல்‌, அங்கப்பதாவலர்‌. 
பரமதேசிகரூசல்‌, அநந்தநாத சுவாமிகள்‌. 
பருத்தித்துறை சித்தி விநாயகரூசல்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ தெரிய 
வில்லை. 
பார்த்தசாரதிப்‌ பெருமாள்‌ ஊ சற்றிருநாமம்‌, 
ஆ. திருவேங்கடப்பிள்ளை. 
பாலையடிவால விக்கினேஸ்வரரூஞ்சல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ 
தெரியவில்லை. 
பிள்ளையார்‌ ஊஞ்சல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை, 
பிள்ளையார்‌ ஊசல்‌, முத்துத்‌ தாண்டவராய பிள்ளை. 
பெரியபுல கணபதீசுரர்‌ ஊஞ்சல்‌, கந்தப்பிள்ளை. 
பொன்பற்றிச்‌ செல்லியம்மை ஊசல்‌, சர்க்கரை அருணாசலப்‌ 
புலவர்‌ 20-ஆம்‌ நூ. 
போக்கலை வல்லிமணாளர்‌ இிருவூசல்‌, லட்சுமண 
செட்டியார்‌. 
மண்டலக்‌ கோட்டை வண்டுவனப்‌ பெருமாள்‌ ஊசல்‌, 
சர்க்கரைப்‌ புலவர்‌. 


அசல்‌ 


77. 


78. 


79. 
80. 
81. 
82. 


83. 


84. 
85. 
80. 
87. 
88. 
89. 


90. 
91. 
92. 
93. 
94. 
95: 
96. 


97. 


98. 


99. 


100. 


427 


மண்டூர்‌ கந்தசாமி மீது லீலா சங்கர மாணவருூசல்‌. 

மணவாளமாமுனி ஊசற்றிருநாமம்‌, அதந்தகிருட்டினை 
யங்கார்‌. 

மதுரகவியாழ்வாரூசல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 

மயிலணி ஊஞ்சல்‌, முருகேச பண்டி தர்‌. 

மயிலைச்‌ சுப்பிரமணியர்‌ ஊஞ்சல்‌, மயில்வாகனப்‌ புலவர்‌. 

மல்லூர்‌ குமரதகர்‌ பொன்மாரியம்மன்‌ ஊஞ்சல்‌, பொன்னுச்‌ 
செல்லைய பாரதி 

மாணிக்குழிவாமன பரீசர்‌ ஊசல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரிய 
வில்லை. 

மாதகற்‌ பிள்ளையார்‌ ஊஞ்சல்‌, ஏர்ம்பையா. 

மாரியம்மையூஞ்சல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 

மானிடரூஞ்சல்‌, சங்கரலிங்கம்‌ பிள்ளை, 

மீனாட்சி சுந்தரேசுரர்‌ திருவூசல்‌, சொக்கலிங்கச்‌ செட்டியார்‌ 

மீனாட்சியம்மை ஊஞ்சல்‌, சுப்பிரமணிய ஐயர்‌. 

மீனாட்யெம்மன்‌ ஊஞ்சற்பாட்டு, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரிய 
வில்லை, 

முத்தாலம்மன்‌ ஊஞ்சல்‌, வீரப்பன்‌ செட்டி. 

முத்துமாரியம்மை ஊஞ்சல்‌, பேரம்பலப்‌ புலவர்‌. 

முருகன்‌ ஊசல்‌, சிதம்பரசுவாமிகள்‌ 

மூளாய்ச்‌ சித்திவிநாயகர்‌ ஊஞ்சல்‌, குமாரசுவாமி முதலியார்‌ 

வடிவேலர்‌ ஊஞ்சல்‌ பதிகம்‌, வண்ணை செல்லையா. 

வண்ணைநகர்‌ ஊஞ்சல்‌, சதாசிவ பண்டிதர்‌. 

வண்ணை வெங்கடேசப்‌ பெருமாள்‌ ஊஞ்சல்‌, வண்ணை 
செல்லையா. ட 

வதுளைக்‌ கதிரேசர்‌ ஊஞ்சற்‌ பதிகம்‌, ௮, குமாரசாமிப்‌ 
புலவர்‌, 1897. 

வல்லிபுர மாயன்மீது ஊஞ்சல்‌, தா. முருகேசப்‌ பிள்ளை, 
20-ஆம்‌ நூ. - 

வல்லை வைத்தியேசர்‌ ஊஞ்சல்‌, வல்லை வயித்திலிங்க 
பிள்ளை, 1886. 


வள்ளி மணவாளர்‌ திருவூசல்‌ சொக்கலிங்கச்‌ செட்டியார்‌. 


“yg 
101. 


102. 
$03: 
104. 
105. 
106. 


107. 


108. 
109. 
110. 
111. 
112. 


தமிழ்‌ இலக்கியக்கொள்ளக்‌ 
வன்னியர்களின்‌ ஊஞ்சற்‌ பாமாலை, சே. மு. மாணிக்க 
வாசகர்‌ தாவகர்‌, 20-ம்‌ நூ. 
விநாயகரூஞ்சல்‌, சிவசம்புப்‌ புலவர்‌. 
வீரபத்திரர்‌ ஊஞ்சல்‌, சின்னத்தம்பி. 
வேதாந்த தேசிகரூசல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 
வேதாரணியேசுரர்‌ ஊஞ்சல்‌, கணபதிப்‌ பிள்ளை. 
வேலனை மகாகணபஇப்‌ பிள்ளையார்மீது திருவூஞ்சல்‌, 
ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 
வைத்த மாநிதி வல்லியாருசல்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ தெரிய 
வில்லை. 
வைத்த மாநிதி பெருமாளூசல்‌, 5 4 
வைரவர்‌ ஊஞ்சல்‌ 
ஸ்ரீரங்க நாயகர்‌ நிருவூசல்‌, வ. ஞா, கணேச பண்டிதர்‌ 
ஸ்ரீரங்கநாயகர்‌ இருஷசல்‌, ஆூரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. 
ஸ்ரீரங்கநாதன்‌ நலுங்கு ஊசல்‌, ஜானகி அம்மாள்‌, 


தொகுப்பீற்கு உதவிய நூல்கள்‌ 


தமிழ்ப்புலவர்‌ அகரவரிசைத்‌ தொகுதிகள்‌, கழக வெளியீடு, 
தமிழ்‌ நரல்‌ விவர அட்டவணைத்‌ தொகுதிகள்‌ 


சற்குணம்‌, விபுயானந்தரின்‌ *அடிகளாம்‌ படி வமலர்‌” 


௨. வே. சாமிநாதையர்‌ நூல்‌ நிலைய சுவடிகளின்‌ விளக்கம்‌ 
௨. வே. சாமிநாதையர்‌ நூல்‌ நிலைய வெளியீடு, 1962. 


தடராசா, எ.-.ப்‌. எக்ஸ்‌. சி. (தொகுப்பாசிரியர்‌), ஈழமும்‌, 
தமிழும்‌, மட்டக்களப்பு கலைமகள்‌, வெளியீடு, 1957, 


John Murdoch (Comp), Classified Catalogue of Tamil 


Printed Books, Government Publications, 1968, 


சிலேடை 


இரா. தமிழரசி 


சிற்றிலக்கிய வசைகள்‌ தொண்ணூற்றாறு எனக்‌ கூறப்படும்‌. 
இவ்வெண்ணிக்கைக்கு மேலாகவும்‌ வேறுசில இலக்கிய வகைகள்‌ 
சாணப்படுகின்றன. அவற்றுள்‌ ஒன்று லேடை இலக்கியம்‌. 
பாப்பமைதியாலும்‌, பொருளமைதியாலும்‌, உத்தி வகையாலும்‌ 
பெயர்‌ பெற்றுள்ளன இச்சிலேடை இலக்கியங்கள்‌. இவை 
இறைவனது தலத்தைச்‌ இலேடையமைந்த வெண்பாக்களால்‌ 
புகழும்‌ தன்மையன. 


தோற்றம்‌ 


சிலேடை. எனும்‌ சொல்‌ *ச்லேஷா” என்ற வடசொல்லின்‌ 
திரிபாகக்‌ கருதப்படுகிறது. “உச்சரிப்பில்‌ ஒரு தன்மைத்தாக நின்ற 
சொற்றொடர்‌ ஒன்றற்கு மேற்பட்ட பொருளைத்‌ தழுவுதல்‌” 
1. கொ. இராமலிங்கத்தம்பிரான்‌, “முன்னுரை”, கலைசைச்‌ 
சிலேடை வெண்பா, (சென்னை, கழகவெளியீடு, 1936) 

இ. கொ ்‌ 


130 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


என்று இதற்குப்‌ பொருள்‌ கூறப்படுகிறது. “சிலேடை” எனும்‌ 
சொல்‌ முதலில்‌ தண்டியலங்காரத்தில்‌ காணப்படுவதாக இருப்‌ 
பினும்‌, இருபொருள்படக்‌ கூறும்‌ தன்மையைச்‌ சங்க இலக்கியத்தி 
லிருந்தே காணலாம்‌, தொல்காப்பியத்தில்‌ “சிலேடை” என்பது 
சொல்நிலையில்‌ இல்லா விடினும்‌ கருத்து நிலையில்‌ இடம்‌ பெற்‌ 
றுள்ளது. ஒரு சொல்லைப்‌ பலவாறாகப்‌ பிரித்துப்‌ பலபொருள்‌ 
கொள்ளும்‌ சிலேடையமைப்பைத்‌ தொல்காப்பியர்‌ புணரியலில்‌ 
விளக்கியுள்ளார்‌. 


“எழுத்தோ ரன்ன பொருள்தெரி புணர்ச்சி 
இசையில்‌ திரிதல்‌ நிலைஇய பண்பே” * 


என்ற நூற்பா வழி இதனை உணரலாம்‌, இங்கு இசையில்‌ திரிதல்‌ 
என்பது சொற்களைப்‌ பிரித்துப்‌ படிக்கும்‌ ஓசை வேறுபாட்டை 
உணர்த்தியது. எழுத்தில்‌ மாறுபடாது பொருளில்‌ மட்டும்‌ மாறு 
படுவதை முதலடி உணர்த்தியது. இதனையே நன்னூல்‌ “எழுத்திய 
றிரியாப்‌ பொருடிரி புணர்மொழி?* எனக்‌ கூறுகிறது. முப்பத்தி 
ரண்டு உத்தி வகைகளுள்‌ ஒன்றாக “ஞாபகம்‌ கூறல்‌” என்ற ஒன்று 
தொல்காப்பியத்தில்‌ சுட்டப்‌ பெற்றுள்ளது. இதற்கு இரட்டுற 
மொழிதல்‌ எனப்‌ பொருள்‌ கூறப்படுகிறது. நன்னூல்‌ இவ்வுத்தியை 
“இரட்டுற மொழிதல்‌” என்று குறிப்பீடுறெது. இவ்விரட்டுற 
மொழிதல்‌ எனும்‌ சொல்லுக்கு இணையாசச்‌ சிலேடை: எனும்‌ 
சொல்‌ விளங்குகிறது எனலாம்‌. 

சொற்சிலேடை பொருட்சிலேடை என்ற இருவகைக்குரிய 
அடிப்படையும்‌ சங்கஇலக்கெங்களில்‌ அமைந்துள்ளது. 

*களவும்‌ புளித்தன விளவும்‌ பழுநின”* 

எனவரும்‌ அகதானூற்றுப்‌ பாடலடி சொற்சிலேடைக்குரிய அடிப்‌ 
படையாக உள்ளது. இதில்‌ “களவு” என்பது களாப்பழத்தையும்‌, 
களவொழமுக்கத்தையும்‌ குறித்து நின்றது. 


2. இளம்பூரணர்‌ (உரையாசிரியர்‌), தொல்காப்பியம்‌ 
(எழுத்து-புணரியல்‌), (சென்னை, கழக வெளியீடு) 
நூற்பா-142. 


3. ஆறுமுக நாவலர்‌ (பதிப்பாசிரியர்‌), நன்னூல்‌, இருபத்‌ 
தாறாம்‌ பதிப்பு, (சிதம்பரம்‌, 1971) நூற்பா-391. 

4. பொ. வே. சோமசுந்தரனார்‌ (உரையாசிரியர்‌), அக 
தானூறு, (சென்னை, கழக வெனியீடு, 1970) பா. 394 


சிலேடை 131 


பரிபாடலிலும்‌,* கலிந்தொகையிலும்‌? காணப்படும்‌ உயர்‌ 
இணையை அஃறிணையாக உருவகித்துக்‌ கூறும்‌ இணையுறாவகம்‌ 
பொருட்சிலேடைக்கு அடிப்படையாக விளங்குகிறது. இவற்றில்‌ 
பரத்தையைக்‌ குதிரையாக, எருதாக, கடவுளாக, யானையாக 
உருவகித்து உருவகப்‌ பொருள்‌, உருவகப்‌ படுத்தப்படும்‌ பொருள்‌ 
என்ற இரண்டிற்கும்‌ பொருந்தும்‌ படியாகக்‌ கருத்துகள்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. 


இறைச்சி, உள்ளுறை போன்றனவும்‌ வெளிப்படையாகவும்‌, 
குறிப்பாகவும்‌ இருபொருளை உணர்த்துகின்றன. இவை சொல்‌ 
லுக்கும்‌ தொடருக்கும்‌ புறம்பாக வேறு பொருளை உணர்த்தி 
நிற்கின்றன. பாடற்பொருளை மையமாசக்‌ கொண்டு இங்கு இரு 
பொருள்‌ அமைகிறது சிலேடை இலக்கியங்கள்‌ படைப்போனின்‌ 
சொற்புலமைக்கு முதன்மை அளிக்கிறது. எனவே சிலேடை 
இலக்யெங்களுக்குரிய அடிப்படையைக்‌ கொண்டிருப்பினும்‌ சங்க 
இலக்கியங்கள்‌ பயன்பாட்டு நோக்கில்‌ வேறுபடுகின்றன. காப்பியங்‌ 
களிலும்‌ வரும்‌ நிகழ்வை உணர்த்துதல்‌ என்பன போன்ற இடங்‌ 
களில்‌ இருபொருள்‌ தருமாறு சொற்கள்‌ பயன்படுத்‌ தப்பட்டுள்ளன. 
சிற்றிலக்கிய வகைகளில்‌ சிலேடையாகக்‌ கூறுதல்‌ என்பது இன்றி 
யமையாத கூறாக இடம்‌ பெற்றுள்ளது. கலம்பகம்‌, அம்மானை, 
உனா, தூது ஆகியவற்றில்‌ இத்தன்மையைக்‌ காணலாம்‌. 
கலம்பகத்தில்‌ களி, மறம்‌, சிந்து, சம்பிரதம்‌ என்ற உறுப்புகள்‌ 
சிலேடையாய்‌ அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றோடு “சிலேடை* 
என்ற தனி உறுப்பும்‌ இடம்‌ பெற்றுள்ளது. இவை நேரிசை 
வெண்பாகவும்‌, கட்டளைக்‌ கலித்துறையாகவும்‌ அமைந்துள்ளன. 
அம்மானையில்‌ பெண்களின்‌ உரையாடலில்‌ சிலேடை அமைக்கப்‌ 
பட்டுள்ளது. உலா நூல்களில்‌ தலைவன்‌ உலாவரும்‌ பகுதிகளை 
விளக்கும்‌ பொழுது சிலேடை பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. தூது 
இலக்கியங்கள்‌ தூதுப்‌ பொருள்களின்‌ சிறப்பை உணர்த்தும்‌ 
வகையில்‌ அவற்றைச்‌ சிவன்‌, இருமால்‌ முதலான உயர்த்த பொருட்‌ 
களோடு சிலேடைய்படுத்திக்‌ கூறுவதை ஒரு மரபாகக்‌ கொண் 
டுள்ளன. அந்தந்த நூலுக்குரிய தூதுப்பொருட்களைத்‌ தவிர பிற 


3. பொ, வே சோமசுந்தரனார்‌ (உரையாசிரியர்‌), பரியாடல்‌ 
(சென்னை.கழகவெளியீடு, 969), பா. ப; 41-49, 20; 5. 
63, 20; 48-55, 6; 6-75, 

6. பொ. வே. சோமசுந்தரனார்‌ உரையாசிரியர்‌), கலித்‌ 
தொகை, (சென்னை, கழகவெளியீடு, 1970), பா. 43, 
93, 96, 97, 98. Bi 


132 குமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பொருட்கள்‌  தூதிற்குத்‌ தகுதியுடையனவல்ல எனக்‌ கூறும்‌ 
போதும்‌ சிலேடையின்‌ பயன்பாட்டை மிகுதியாகக்‌ காணமுடிகிறது. 
தூது இலக்கியங்களில்‌ கரதுப்‌ பொருட்கள்‌ பெண்ணாகவும்‌, பிற 
பொருட்களாகவும்‌ உருக கிக்கப்படும்‌ போது அவை அவ்வாறு 
உருவகப்‌ படுத்தப்‌ படுதற்கான காரணம்‌ சிலேடை அமைப்பைப்‌ 
பயன்படுத்துதல்‌ வழி விளக்கப்படுகிறது. இவ்வாறு பல 
சிற்றிலக்கிய வகைகளில்‌ ஒரு கூறாக விளங்கி, இறுதியாக ஓர்‌ 
இலக்கியம்‌ முழுதும்‌ சிலேடையாசப்‌ பாடவேண்டும்‌ எனும்‌ 
அளவிற்கு, தனி இலக்கிய வகை உருப்பெற்றுள்ளது. ஆனால்‌ 
இச்சிலேடை இலக்கிய அமைப்பினின்றும்‌ பிற சிற்றிலக்கிய வகை 
களில்‌ இடம்‌ பெறும்‌ சிலேடைகள்‌ வேறுபட்ட அமைப்புடையன 


“ஊர்‌? பற்றிப்‌ பாடுதல்‌ என்பது இச்சிலேடை இலக்கியங்களின்‌ 
பொருண்மையாக உள்ளது. பாட்டுடைத்‌ தலைவனின்‌ புகழைப்‌ 
பலவாறாகப்‌ பாடுதல்‌ என்பது சிற்றிலக்கியங்களின்‌ பாடுபொருட்‌ 
கொள்கை. இவ்வகையில்‌ தலைவனின்‌ மலை, ஆறு, நாடு, ஊர்‌, 
யானை, குதிரை, கொடி, முரசு, தார்‌, செங்கோல்‌ முதலிய 
வற்றையும்‌ பாடுவது ஒரு மரபாக உள்ளது. இவ்வுலுப்புஎன்‌ ஒவ்‌ 
வொன்றிற்கும்‌ ஒவ்வொரு வெண்பாவாகப்‌ பத்து வெண்பாக்களை 
அமைத்துப்‌ பாடுவது *ஓருத்தசாங்கம்‌? என்று பெயர்‌ பெறுகிறது, 
அன்னப்பூ” என்பதும்‌ இவ்வகையின காகக்‌ கருகுப்படுகிறது. பக்தி 
இலக்கியங்களிலும்‌ இறைவனது ஊரைப்‌ பாடுவது இன்றியமை 
யாத கூறாகும்‌. இறைவனது இருத்தசாங்கங்களைப்‌ பாடுவது 
என்ற அமைப்பில்‌ இவ்வுறுப்பு தோற்றங்‌ கொண்டுனள் ஏது. 
இருவாசகத்இில்‌ உள்ள திருத்தசாங்கத்தில்‌ மூன்றாவது உறுப்பாக 
“ஊர்‌” என்பது இடம்‌ பெறுகிறது. 


ஊரைப்‌ பற்றிப்‌ பாடுவது என்ற அடிப்படையில்‌ ஐயடிகள்‌ 

காடவர்கோன்‌ இயற்றிய “ஷேத்திரத்‌ ருவெண்பா! குறிக்கத்‌ 
தல்சுது. இருபத்துநான்று பாடல்களைக்‌ கொண்ட இந்நூல்‌ 
நேரிசை வெண்பாக்களாலாயது. இது முதலிரண்டடிகளில்‌ 
மூப்பினால்‌ நேரும்‌ நிலையைக்‌ கூறி அடுத்த இரண்டடிகளில்‌ 
சிவபெருமான்‌ பதிகளனைத்தையும்‌ ஒவ்வொன்றாகச்‌ சுட்டி 
அத்தலத்திலுள்ள இறைவனை நினைத்துக்கொள்‌ எனக்‌ கூறும்‌ 
முறையில்‌ உள்ளது. 

“குந்தி நடந்து குனிந்தொருகை கோல்கன்றி 

தொரநத்ருமி ஏங்கி நுரைத்தேஙி வந்துந்தி 


சிலேடை 133 


ஐயாறு வாயாறு பாயாமுன்‌ நெஞ்சமே 
ஐயாறு வாயல்‌ அழை.” 
என்ற பாடல்‌ இதற்குச்‌ சான்றாகும்‌. இங்கு இறைவனது பெயர்‌ 
நேரடியாகச்‌ சுட்டப்படாது, அவனுக்குரிய தலம்‌ அவ்விறைவனைச்‌ 
சுட்டுதற்குரிய ஆகுபெயராக அமைந்துள்ளமையை இறுதியடியில்‌ 
காணலாம்‌. இறைவனது புகழைப்‌ பாடுவதாயினும்‌ அவனது 
தலப்பெயர்‌ வழி நூலை அறிமுகப்படுத்தும்‌ சிலேடை இலக்கியப்‌ 
போக்கையும்‌ இகன்வழித்‌ தெளியலாம்‌. அடுத்து காரைக்‌ 
காலம்மையார்‌ இயற்றிய “இருவசலப்காட்டு மூத்கதிருய்படிக மும்‌ 
ஊரைப்பற்றிப்பாடும்‌ சிலேடை இலக்யெ வளர்ச்சியில்‌ காணத்‌ 
தக்கது. அறுசீர்‌ விருத்தங்களாகிய பதினொரு பாடல்களைக்‌ 
கொண்ட இகில்‌ ஒவ்வொரு பாடலின்‌ இறுதியடியும்‌, “இத்தகைய 
இறைவன்‌ இடம்‌” எனச்‌ சுட்டப்பட்டு “திருவாலங்காடே” என 
முடிவு பெற்றுள்ளது. 
“வாகை விரித்தலெண்‌ ணெற்றொலிப்ப 
மயங்கஇருள்‌ கூர்நடு நாளையாங்கே 
கூகையொ டாண்டலை பாட ஆந்தை 
கோடதன்‌ மேற்குதித்‌ தோடவீசி 
ஈகை படர்தொடர்‌ கள்ளிநீழல்‌ 
ஈமம்‌ இடுசுடு காட்டகத்தே 
ஆகங்‌ குளிர்ந்தனல்‌ ஆடும்‌ எங்கள்‌ 
அப்பன்‌ இடந்திரு வாலங்காடே”” 
என்ற முறையில்‌ இப்பாடல்கள்‌ அமைந்துள்ளன. சிலேடை. இலக்கி 
யங்கள்‌ இவ்வமைப்பினின்றும்‌ பெரிதும்‌ மாறுபட்டதெனினும்‌ 
இத்தகைய கூற்று முறையே அவ்விலக்கியங்களிலும்‌ பின்பற்றப்‌ 
பட்டுள்ளது. சிலேடை இலக்யெ வளர்ச்சியில்‌ மற்றொரு 
குறிப்பிடத்‌ தக்க படிநிலையாக விளங்குவது நக்கீரர்‌ செய்த 
“இடிவீங்கேசய்‌ட மலை எழுபது” நேரிசை வெண்பாக்களாக 
அமைத்த இப்பாடல்கள்‌ முதல்‌ மூன்றடிகளில்‌ ஈங்கோயின்‌ இயற்‌ 
கைச்‌ சிறப்பு அங்குள்ள காட்சிகளின்‌ சிறப்பு என்பவற்றைக்‌ கூறி 
இறுதியாக இறைவனின்‌ பண்பைச்‌ சுட்டி அத்தகையவனுக்கு 


உரியமலை எனக்‌ கூறும்‌ முறையில்‌ அமைந்துள்ளன. 


7. ஐயடிசனள்‌ காடவர்கோன்‌, ஷேத்திரத்‌ திருவெண்பா 
(பதினோராந்‌நிடுமுறை) (திருப்பனந்தாள்‌, காசிமடத்து 
வெளியீடு, 1950: பா 3. 

8, கரரைக்காலம்மையார்‌, இருவாலங்காட்டு மூத்த திருப்‌ 
பதிகம்‌ பதுனோராத்திருமுறை) பா. 3. 


124 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


£அம்பள வாய்மகளிர்‌ அம்மனைக்குத்‌ தம்மனையைச்‌ 

செம்பவளந்‌ தாவென்னச்‌ £ர்க்குறத்து-கொம்பின்‌ 

இறுதலையி னாற்கிளைக்கும்‌ ஈங்கோயே நம்மேல்‌ 

மறுதலைநோய்‌ தீர்ப்பான்‌ மலை.” 
என்பது ஒரு பாடல்‌, சிலேடை வெண்பாக்களும்‌ இவ்வமைப்பைப்‌ 
பெரிதும்‌ ஒத்து முதற்பாதியில்‌ தலத்தின்‌ சிறப்பையும்‌, பிற்‌ 
பாதியில்‌ இறைவன்‌ சிறப்பையும்‌ கூறுவனவாயுள்ளான. 

“தேரார்‌ வயவர்களுஞ்‌ செந்நீதி மன்றுகளு 

நேரார்‌ மனனடுக்கு நெல்லையே- யேரார்‌ 

தொடிவா ளிடக்தான்‌ றுவக்கிச்‌ சவ! 

வடிவா ளிடத்தான்‌ மனை??* 
என்பது க&லேடை. இலக்கியப்‌ பாடல்களில்‌ ஒன்று. முன்னதில்‌ 
மூன்றாம்‌ அடியின்‌ மூன்றாம்‌ சீரில்‌ ஊர்ப்‌ பெயர்‌ சுட்டப்பட 
பின்னதில்‌ இரண்டாம்‌ அடியின்‌ மூன்றாம்‌ சீரில்‌ ஊர்ப்பெயர்‌ 
சுட்டப்பெற்றுள்ளது. சிலேடை வெண்பாக்களோடு “ஈங்கோய்‌” 
மலை எழுபது” அடி அமைப்பில்‌ மாறுப்பட்டிருப்பினும்‌ பொருள 
மைப்பில்‌ ஒன்றுபட்டுள்ளது. இந்தூல்‌ மட்டுமே சிலேடை 
இலக்கியங்களோடு பொருளமைப்பில்‌ ஒற்றுமை மிகுந்ததாகக்‌ 
காணப்படுகிறது. 


இவ்வாறு திருத்தசாங்கம்‌ என்ற பகுதியில்‌ ஒரு வெண்பாவை 
மட்டும்‌ கொண்ட :ஊர்‌' என்ற உறுப்பு பத்து வெண்பாக்களைக்‌ 
கொண்ட பகுதியாக விரிந்தது. இதுவே பின்னர்‌ நூறு வெண்‌ 
பாக்களைக்‌ கொண்ட சிலேடை இலக்யைங்களாக வளர்சி 
பெற்றது எனலாம்‌. இத்தகைய வளர்ச்சி நிலையில்‌ ஈங்கோய்‌ 
மலை எழுபது” இன்றியமையாத இடத்தைப்‌ பெற்றுள்ளது. 
இதற்கு அழித்த நிலையாகக்‌ கலம்பகங்களில்‌ உள்ள “கர்‌” என்ற 
உறுப்பைக்‌ கொள்ளலாம்‌. சிலேடை அமைப்பரலும்‌, பொருள்‌ 
அமைப்பாலும்‌ இவற்றை முழுதும்‌ ஒத்துள்ளன சிலேடை இலக்‌ 
கியங்கள்‌. ஒருவரைப்‌ புகழும்‌ பொழுது அவனது ஊரையும்‌ 
புகழுதல்‌ என்ற அடிப்படையில்‌ ஊரைப்பற்றி மட்டுமே பாடுதல்‌ 
என்பது பாடுபொருளாக இலக்கியத்தில்‌ இடம்‌ பெற்றது, ஆயின்‌ 


9, நக்&ரர்‌, திருவீங்கோய்மலை எழுபது (பதினோரந்திரு 


முறை, பா. 3. 
(0. வெ. ப. சுப்பிரமணிய முதலியார்‌, நெல்லைச்‌ சிலேடை 
வெண்பா, இரண்டாம்பதிப்பு, (சென்னை, சழக 


வெளியிடு, 1923) 


சிலேடை 135 


சிலேடையாக ஊரைப்பற்றி மட்டுமே பாடுதல்‌ எனும்‌ இலக்கிய 
வகை வளர்ந்தமை சித்திக்கத்தக்கது. சிலேடையாக ஊரைப்‌ 
பற்றி மட்டும்‌ பாடுதல்‌ என்னும்‌ தன்மையை முதன்‌ முதலாகக்‌ 
கலம்பக உறுப்புகளிலேயே காண இயலுகிறது, முதற்‌ கலம்ப 
மாகிய நந்திக்‌ கலம்பகத்தில்‌ சிலேடை இடம்‌ பெற்றிருப்பினும்‌ 
“ஊர்‌” என்ற உறுப்பு இடம்‌ பெறவில்லை. எனவே பத்தாம்‌ 
நூற்றாண்டு தொடங்கி கலம்பகங்களில்‌ இவ்வுறுப்பு இடம்‌ பெற 
லாயிற்று எனலாம்‌, இச்சிலேடை இலக்கியங்கள்‌ ஓர்‌ ஊரைப்‌ 
பற்றிப்‌ பல பாக்களை நிரலாகக்‌ கொண்டிருத்தலால்‌ “மாலை” 
என்ற பெயரையும்‌ பெற்று விளங்குகின்றன. இவை தவிர உலா 
வகையில்‌ * £லேடை உலா” என்ற ஒரு நூலும்‌, அந்தாதி வகையில்‌ 
“”லேடையதந்தாகி என்ற ஒரு நூலும்‌ சிலேடையால்‌ அமைக்கப்‌ 
பட்டனவாயுள்ளன. இவற்றுள்‌ 'சிலேடைஉலா' என்ற ஒரு நூல்‌ 
மட்டுமே இடைக்கப்‌ பெறுவதாயுள்ளது. தத்துவராயரால்‌ 
இயற்றப்‌ பெற்ற இந்நூல்‌ உலா அமைப்பில்‌ தத்துவக்‌ கருத்து 
களை உணர்த்துகிறது இவை தவிர பிற அனைத்தும்‌ ஊரைப்‌ 
பற்றி, நேரிசை வெண்பாக்களில்‌ லேடையாகப்‌ பாடுதல்‌ என்ற 
அமைப்பையே கொண்டுள்ளன. 


இத்தகைய சிலேடை இலக்கியங்களில்‌ முதன்மையானதாக 
பிள்ளைப்‌ பெருமாளையங்காரின்‌ *இருவேங்கடமாலை'யைக்‌ 
கருதலாம்‌. இது சிலேடை வெண்பா”? என்ற பெயரைப்‌ பெறா 
விடினும்‌ இதுவும்‌ சிலேடை இலக்கியங்களுள்‌ ஒன்றாக விளங்கு 
றது. நிடைத்த சிலேடை இலக்கியங்களுள்‌ இதற்கு முற்பட்ட 
தாக எவையும்‌ கிடைக்கப்‌ பெறவில்லை, எனவே இவரது கால 
மான பதினேழாம்‌ நூற்றாண்டு தொடங்கி சிலேடை இலக்கியங்‌ 
கள்‌ வளரலாயின எனக்கெள்ளலாம்‌. 


பாட்டியல்‌ நூல்கள்‌ கூறும்‌ வரையறை 


சிலேடை இலக்கியங்களுக்குரிய திட்பமான வரையறையை 
எந்தப்பாட்டியல்‌ நூல்களும்‌ விளக்கவில்லை. பாட்டியல்‌ நூல்களில்‌ 
பெரும்பாலானவை பதினாறாம்‌ நூற்றாண்டினதாகவும்‌ அதற்கு 
முற்பட்டனவாகவும்‌ உள்ளமையால்‌ இக்காலத்தற்குப்‌ பின்‌ 
தோன்றிய இச்சி 3லடை இலக்கிய வகையை விளக்கவில்லை என 
லாம்‌. ஆயின்‌ சிலேடையாக அமையும்‌ சிலேடா சாகரம்‌, தாரகை 
மாலை என்ற இலக்கிய வகைகள்‌ விலக்கப்பட்டுள்ளன. “பிரபந்தத்‌ 


இரட்டு என்னும்‌ நூல்‌ மட்டும்‌ “ரமீலடசாகரம்‌' என்ற வசையைச்‌ 


136 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


கூறுகிறது. மன்னனின்‌ புகழைச்‌ சிலேடையாக அமைப்பது இவ்‌ 
விலக்கிய வகையின்‌ தன்மையாகும்‌. வான்மழைக்கும்‌, இறைவ 
னுக்கும்‌ உவமித்துப்‌, பின்‌ கடலுக்கும்‌ பெண்ணிற்கும்‌ வேந்தன்‌ 
இயல்பு பொருந்தி வரும்படிக்‌ கூறுதல்‌ சிலேடாசாகரமாம்‌. இது 
சில தாழிசைகளில்‌ அமையும்‌”? என்பது இவ்விலக்கிய வசைக்குச்‌ 
கூறப்படும்‌ விளக்கமாகும்‌. இலேடா சாகரம்‌? என்ற பெயரில்‌ 
தனி இலக்கிய வகைகள்‌ காணப்படவில்லையெனினும்‌ இப்பொழு 
துள்ள “விலாசம்‌” என்ற சிற்றிலக்கிய வகை இதனோடு பெரிதும்‌ 
ஒன்றுபட்டு நிற்கக்‌ காணலாம்‌ “தாரகைமாலை” என்ற இலக்கிய 
வகையின்‌ இலக்கணம்‌ பன்னீருபாட்டியல்‌ முதல்‌ பிரபந்த தீபிகை 
ஈறாகக்‌ கூறப்பட்டுள்ளது. “இரு பொருள்‌ படும்படி. இருபத்தேழு 
பாடல்களைச்‌ செய்வது காரகைமாலை”*£ என்பது “பன்னிரு பாட்‌ 
டியல்‌' கூறும்‌ விளக்கமாகும்‌. இதனுள்‌ பொருண்மை பற்றிய 
குறிப்பு இடம்பெறவில்லை, பிரபந்த மரபியல்‌, “தூசிப்படையின்‌ 
சிறப்பை இருபத்தேழு நட்சத்திரங்களோடு சார்த்திக்‌ கூறுவது 
தாரகைமாலை எனக்‌ கூறுகிறது.*” இலக்கண விளக்கம்‌, முத்து 
வீரியம்‌ ஆகியன கற்புடைய மங்கையரின்‌ இயற்கைக்‌ குணங்களைக்‌ 
கூறுவது தாரகைமாலை என்று கூறுகின்றன. இத்‌*தாரகை 
மாலை” எனும்‌ இலக்கிய வகை இருபொருள்படக்‌ கூறும்‌ 
தன்மையது என்பதை பன்னிருபாட்டியல்‌ மட்டுமே சுட்டுகிறது” 
எவ்வாறாயினும்‌ சலேடையாகப்‌ பாடுவது என்பது இலக்கியங்‌ 
சளில்‌ பயிலப்பட்ட ஒன்றாக உள்ளது. பிரபந்த திரட்டு பலதுறை” 
என்ற ஓர்‌ இலக்கிய வகையை இயம்புகிறது. ஊர்‌ முதலியனவற்றை 
முற்றுகுவகமாகப்‌ பாடி அடையாளங்களைப்‌ பழித்தலும்‌ போற்று 
தலுமாகப்‌ பொருந்துகின்ற திரிபு, எமகம்‌, சிலேடை, விகடம்‌ 
என்பன சேர்வது** என இதற்கு விளக்கம்‌ தரப்பட்டுள்ளது. 
“திரிபு, எமகம்‌, சிலேடை சேர்வது” என்ற அளவில்‌ இது சிலேடை 
இலக்கியங்களோடு பொருத்துவதெனினும்‌ அவற்றுக்குரிய முழு 
மையரன விளக்கமாக அமையவில்லை. 


11. அன்னிதாமசு (பதிப்பாசிரியர்‌), பிரபந்தத்திரட்டு 
(சென்னை, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவன வெளியீடு 
1980) நா 52. 

12. ரா. இராகவையங்கார்‌ (பதிப்பாசிரியர்‌). பன்னிருபாட்‌ 
டியல்‌, (மதுரை, தமிழ்க்சங்க முத்திராசாலைப்‌ பதிப்பு, 
1904) நூ. 303. 

13. மு அருணாசலம்‌ (பதிப்பாசிரியர்‌), பிரபந்த மரபியல்‌, 
(தமிழக அரசு வெளியீடு, 1976), பக்‌. 61. 

14. ண்ட அத்து (பதிப்பாசிரியர்‌), பிரபந்தத்திரட்டு, 
தா. 474, 


சிலேடை 137 


முத்துவீரியம்‌, நவந்தப்பாட்டியல்‌, வெண்பாப்‌ பாட்டியல்‌ 
என்பன ஊரை மட்டும்‌ பொருண்மையாகக்‌ கொண்ட இலக்கிய 
வகைகளுக்கு விளக்கம்‌ அளிக்கின்றன. 

“வெண்பாலில்‌ ஊரைச்‌ சிறப்பித்துப்‌ பத்துச்‌ செய்யுள்‌ 
பாடுவது ஊர்‌ வெண்பாவகும்‌* * என்பது முத்துளீரியமும்‌, நவநீதப்‌ 
பரட்டிய லும்‌ அளிக்கும்‌ விளக்கமாகும்‌. 

“பாட்டுடைத்‌ தலைமகன்‌ ஊரைச்சார நேரிசை வெண்பாக்க 
ளால்‌ கொண்ணுரறு, எழுபது, ஐம்பது பாடல்கள்‌ பாடுவது ஊர்‌ 
நேரிசையாகும்‌ என்பதும்‌ முத்துவீரியம்‌ தரும்‌ விளக்கமாகும்‌. 
இவை தவிர “ஊரின்னிசை' என்ற வகைக்கும்‌ இந்நூல்களில்‌ 
விளக்கம்‌ கூறப்பட்டுள்ளது. இவற்றில்‌ கூறப்படும்‌ ஊர்‌ வெண்‌ 
பாக்களின்‌ வளர்ச்சியே “சிலேடை வெண்பாக்கள்‌” என்று 
கூறப்படுகிறது"?  “எண்செய்யுள்‌' என்ற இலக்கிய வகையும்‌ 
தலைவனுடைய ஊரையோ, பெயரையோ, இரண்டனையுமோ 
பத்து முதல்‌ ஆயிரம்‌ செய்யுள்‌ வரை பாடுவதாகப்‌ பாட்டியல்‌ 
நூல்கள்‌ கூறுகின்றன. எனவே ஊரைப்‌ பற்றிப்‌ பாடுதல்‌ என்ற 
தன்மையில்‌ பல இலக்கிய வகைகள்‌ இவ்விலக்கிய வகைக்கு 
முன்னோடியாய்‌ அமைந்துள்ளமை இங்கு புலனாகின்றது. 


தனிப்பாடல்களில்‌ கலேடை 


தனி இலக்கியமாகவன்றி தனிப்பாடல்களில்‌ சிலேடை காணப்‌ 
படுகிறது. அவை பெரும்பாலும்‌ சொல்திறனை வெளிப்படுத்தும்‌ 
நோக்கில்‌ அமைந்துள்ளன. எள்ளல்‌, புகழ்தல்‌ என்ற நோக்கங்‌ 
களிலும்‌ பாடப்பட்டுள்ளன. இத்தனிப்‌ பாடல்கள்‌ மிகுதியும்‌ 
பிறர்‌ கேட்டுக்‌ கொண்டதன்‌ பேரில்‌ பாடியவையாக உள்ளன. 
புலவர்கள்‌ தம்மிடையே பொழுது போக்குச்‌ சுவைக்கு இச்சிலே 
டையை நாடினர்‌ எனக்‌ கருதலாம்‌. சிமீலடை. இலக்கியங்களி 
னின்றும்‌ இச்சிலேடைப்‌ பாடல்கள்‌ பெரிதும்‌ வேறுப்பட்டுள்ளன. 
இவைகளில்‌, 


15 முத்துவீர உபாத்தியாயர்‌, முத்துவீரியம்‌, (சென்னை 
1889), நூற்பாஎண்‌ இல்லை. 
எஸ்‌ கலியாணசுத்தர ஐயர்‌ (பதிப்பாசிரியர்‌), நவநீதப்‌ 
பாட்டியல்‌, (சென்னை, உ வே.சா, நூல திலைய 
வெளியீடு, 1944), நா. 41. 


16. மூ. சண்முகம்பிள்ளை, றுபிரபந்தங்கள்‌, தமிழ்‌ இலக்‌ 
கியக்‌ கொள்கை, தொகுதி-2, (சென்னை, உலகத்‌ தமிழா 
தாய்ச்சி நிறுவன வெளியீடு, 1977).பக்‌, 87. ்‌ 


138 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


உரையாடல்‌ முறையில்‌ ஒருவர்‌ ஒரு பொருளில்‌ ஒரு 
சொல்லைக்‌ கூற அதற்கு வேறு முறையில்‌ பொருள்‌ கொண்டு 
மற்றவர்‌ எதிர்மொழி கூறுவதாக அமைப்பது. 

தமிழ்‌ மருத்துவத்‌ துறையிலும்‌, தத்துவத்‌ துறையிலும்‌ 
சிறப்புப்‌ பொருள்‌ வழங்கும்‌ எளிய வழக்குச்‌ சொற்களை 
சிலேடைப்‌ பொருள்‌ உணர்த்துதற்குரிய வாய்ப்பாகப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்தல்‌. 

சிலேடைப்‌ போருள்‌ பயக்கும்‌ ஒரே ஒரு சொல்லை மட்டும்‌ 
பயன்படுத்தி அதன்‌ வழிப்‌ பாடல்முழுதும்‌ இருபொருள்‌ பயக்கும்‌ 
படி செய்தல்‌. 

சிலேடைப்‌ பொருள்களைச்‌ சுட்டாது எவ்வகையிலும்‌ 
பொருள்‌ கொள்ளலாம்‌ என்ற முறையில்‌ பாடல்களை அமைத்தல்‌. 

கடவுள்‌ வாழ்த்து போன்ற வாழ்த்துப்‌ பாடல்களிலும்‌ 
இலேடையைப்‌ பின்பற்றுதல்‌ 


புலவர்‌ கூற்றாக அமைவதன்றி தலைவிகூற்றாகவும்‌ தோழி 
கூற்றாகவும்‌ அகப்பொருள்‌ முறைப்படி அமைத்துச்‌ கலேடையாகப்‌ 
பாடுதல்‌. 

சிலேடைப்‌ பொருள்சளையோ, ஒப்புமைப்‌ பண்புகளையோ 
சுட்டாது வெளிப்படையாகவும்‌, உட்பொருளாகவும்‌ இருயொருள்‌ 
படத்‌ தொடர்களை அமைப்பது. 

கடித அமைப்பில்‌ இலேடையாகப்‌ பாடுவது. 

அங்கதச்‌ சுவைபடப்‌ பாடுதல்‌. 

முற்றும்‌ எதிர்மறையான இருபொருட்களிடையே சிலேடை 

அமைத்தல்‌ 

எனப்‌ பல அமைப்புகளில்‌ சிலேடைப்‌ பொருள்‌ வெளிப்‌ 
படுத்தப்படுகிறது. இத்தகைய முறைகள்‌ எவையும்‌ சிலேடை 
இலக்கியங்களில்‌ பின்பற்றப்படவில்லை. ஊரைப்‌ பற்றிய 
பொருண்மையில்‌ பாடும்பொழுது மட்டும்‌ இத்தனிப்பாடல்கள்‌ 
சிலேடை. இலக்கிய அமைப்பைப்‌ பெற்றுள்ளன சிலேடை இலக்‌ 
கியங்களின்‌ தாக்கமாகவும்‌. இதனைக்‌ கொள்ளலாம்‌ சிலேடை 
இலக்கியங்கள்‌ பாடியவரே தனிப்பாடல்கள்‌ பலவும்‌ இயற்றியுள்ள 
னர்‌. ஆனால்‌ தனிப்பாடல்களில்‌ கையாளும்‌ பல முறைகளில்‌ 
ஒன்றையும்‌ சிலேடை இலக்கியங்களில்‌ கையாளவில்லை. எனவே 
சிலேடை அமைப்பிலும்‌ இவ்விலக்கியங்களுக்கென குறிப்பிட்ட 


சிலேடை 139 


முறையை மட்டும்‌ கையாளும்‌ தன்மை இருந்து வந்தமை தெரி 
இறது. 


சிலேடை. இலக்கிய நோக்கம்‌ 

குறிப்பிட்ட கரலச்சூழல்‌ இவ்வகை இலக்கெத்‌ தோற்றத்‌ 
திற்குக்‌ காரணமாகிறது. நிகண்டுகளை இன்றியமையாது கற்க 
வேண்டும்‌ என்று இருந்த கல்விநிலை, இதன்‌ காரணமாகச்‌ சொல்‌ 
வளனிலும்‌, சொற்பொருளிலும்‌ கொண்ட ஈடுபாடு, புலவர்‌ தம்‌ 
புலமைத்‌ திறம்‌ ஒன்றையே பயன்படுத்தி வாழ்க்கை நடத்திய 
சமுதாயச்‌ சூழல்‌, இதற்கு அவர்கள்‌ தம்‌ சொற்திறனைக்‌ கையாளு 
தல்‌, பெரும்‌ செல்வந்தர்‌ போன்றோர்‌ புலவரது சொற்திறனுக்காக 
மதிப்பளித்தல்‌ என்ற பின்னணியில்‌ எழுந்தனவாக இச்சிலேடை 
இலக்கியங்கள்‌ விளங்குகின்றன. “புலத்துறை முற்றிய புலவர்கள்‌ 
மாணாக்கர்களுக்குச்‌ சொற்பொருளுணர்வு பெருகுதற்‌ பொருட்‌ 
டும்‌, நிகண்டு முதலிய சொற்கோவை நூல்கள்‌ நினைவின்‌ கண்‌ 
அழுந்தி நிற்றற்‌ பொருட்டும்‌, நிரம்பாப்‌ புலவர்‌ தம்‌ நிலைமை 
யினைப்‌ பொள்ளெனப்‌ புலப்படுத்துகற்‌ பொருட்டும்‌ “மடக்கு” 
முதலிய சொல்லணிகளை யமைத்து அந்தாதியாகவும்‌, தனியாக 
வும்‌ பாடுவாராயினர்‌. இம்முறையில்‌ எழுந்தனவே சிலேடை 
நூல்கள்‌.** எனக்‌ கூறுவதும்‌ இங்குக்‌ கருதத்தக்கது. காலப்‌ 
பின்னணிக்கேற்பவே இலக்கியத்தின்‌ தோக்கமும்‌ அமைகிறது. 
சிலேடை. இலக்கியங்கள்‌ அனைத்தும்‌ இறைவனது தலத்தைப்‌ 
பாடுபொருளாகக்‌ கொண்டிருப்பதால்‌ இறைவன்‌ புகழைப்பாடுதல்‌ 
என்பது அவற்றின்‌ தோக்கம்‌ எனக்‌ கூறத்‌ தோன்றலாம்‌. ஆயின்‌ 
சொற்புலமையை வெளிப்படுத்துதல்‌ என்பது இன்றியமையாத 
தோக்காய்‌ இருத்தல்‌ அவ்விலக்யெங்கள்‌ வழித்‌ தெளிவாகப்‌ 
புலனாகும்‌. 


நூலமைப்பு 


இச்சிலேடை இலக்கியங்கள்‌ அனைத்தும்‌ நூறுவெண்பாக்‌ 
களைக்‌ கொண்டுள்ளன, ஒருசில அதற்குக்‌ குறைவான வெண்‌ 
பாக்களையும்‌ கொண்டுள்ளன. பெரும்பான்மையும்‌ எல்லாப்‌ 
பாடல்களும்‌ சலேடையாய்‌ அமைந்துள்ளன. ஒரு சிலவற்றில்‌ 
முதலில்‌ சில பாடல்களோ அல்லது முதல்பாதியோ சிலேடையின்றி 
அமையப்‌ பெற்றுள்ளன. ஊர்ப்‌ பெயரின்‌ அடிப்படையில்‌ நூற்‌ 


17. ௪. ௮. இராமசாமிப்‌ புலவர்‌, “பதிப்புரை” சிலேடையகர 
வரிசை, (சென்னை, கழக வெளியீடு, 1960), பக்‌.3. 


140 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பெயர்கள்‌ இடப்பட்டுள்ளன. இல்லைச்‌ சிலேடை வெண்பா 
மட்டும்‌ சிவகாம சுந்தரர்‌ கிலேடை வெண்பா என்ற பெயரையும்‌ 
கொண்டுள்ளது. பெரும்பான்மை நூல்கள்‌ (சிலேடை வெண்பா”? 
என்றே பெயர்‌ கொண்டுள்ளன. ஒரு சிலேடை வெண்பா மாலை 
என்ற பெயரைக்‌ கொண்டிருப்பினும்‌ சிலேடையமைப்பில்‌ 
எத்தகைய மாற்றமும்‌ இல்லை, தணிகை வெண்பா புலியூர்‌ 
வெண்பா என்பன போன்று சிலேடை” எனச்‌ சுட்டப்படாத நூல்‌ 
களும்‌ சில உள்ளன ஒவ்வொரு நூலிலும்‌ முதலில்‌ காப்புச்‌ 
செய்யுள்‌ அலமந்துள்ளது. இது சைவ சமய நூல்களில்‌ விநாயசரை 
யும்‌, வைணவ சமயத்தைச்‌ சேர்ந்ததாயின்‌ மணவாளதாசன்‌, 
திருமால்‌ ஆகியோரையும்‌ வணங்கிப்‌ பாடுவதாக உள்ளது. ஒரு 
நாலுக்கு மூன்று காப்புச்‌ செய்யுள்கள்‌ வரை பாடப்பட்டுள்ளன, 
காப்புச்‌ செய்யுளோடு இணைந்தோ, நூல்‌ இறுதியிலோ 
வாழ்த்துப்‌ பாடல்கள்‌ அமைக்சப்பட்டுள்ளன. இவை அப்பதியை 
யும்‌, இறைவனையும்‌ தொண்டர்களையும்‌ வாழ்த்துவதாக 
உள்ளன. 


பாடுபொருள்‌ அமைப்பு 


இவ்விலக்கியங்கள்‌ பாடுபொருளில்‌ எத்தகைய பாகுபாடோ 
வேறுபாடோ இன்றி ஒர்‌ ஊரைப்பற்றி *இத்தசைய இறைவனுக்‌ 
குரிய இடம்‌ இது” எனக்‌ கூறும்‌ முறையிலேயே அமைந்த 
பாடல்களை நரல்‌ முழுதும்‌ கொண்டுள்ளன. 


“சாகரங்களென்றெயில்‌ சூழ்‌ தாழக;தி நீரருந்தி 
மேகங்கள்‌ சூற்கொள்ளு மெய்யமே-மாகருக்குச்‌ 
சாலத்துக்‌ கந்தரத்தான்‌ றண்ணரலை கந்தமணி 
யாலத்துக்‌ சுந்தரத்தானார்பு *ூ 


“ஏசில்புல வோர்நாவி லேர்வை ணவர்மதியி 
மாசு கவியா வரியையே-கூடுத்‌ 
களர்வா மனமானார்‌ தங்பலை பின்னீந்தார்‌ 


வளர்வா மனமானார்‌ வாழ்வு !₹ 


18. வீரபத்திரக்‌ கவிராயர்‌, மெய்யச்‌ லேடை வெண்ப்‌ 
(சென்னை, 897) பர, 3 


19. கிருஷ்ணமாச்சாரியார்‌. திருவரியைச்‌ சிலேடை வெண்பா 
மாலை, (சென்னை, 1902). பா. 17. 


சிலேடை ' 141 


*கொம்பார்‌ தருக்களிலும்‌, கூடுதிரை வாவியிலும்‌ 
அம்பார்ப்பு மேவும்‌ அரங்கமே-நம்பாணர்‌ 
பாட்டினைமுன்‌ கேட்பார்‌ பசையரசர்‌ பாலைவர்‌ 
நாட்டினைமுன்‌ கேட்டார்‌ நகம்‌? 


என்பன ஒருசில சான்றுகள்‌ பக்தி உணர்வை ஊட்டுதற் 
பொருட்டு, பல பாடல்களிலும்‌ இறைவனைப்‌ பற்றி மீண்டும்‌ 
மீண்டும்‌ பாடும்‌ பக்தி இலக்கியத்தின்‌ தாக்கமாசவும்‌, அதிலிருந்து 
வளர்ந்த மரபாகவும்‌ இதனைக்‌ கொள்ளலாம்‌. பரணதேவ 
தாயனார்‌ அருளிச்‌ செய்த சிவபெருமான்‌ திருவந்தாதி இதற்குச்‌ 
சான்றாகும்‌. இதில்‌ சிவபெருமான்‌ தன்மைகளைக்‌ கூறி இத்தகை 
யவனை நினை, உணர்‌ என்ற முறையில்‌ நூறுபாடல்களும்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. இவையனைத்தும்‌ நேரிசை வெண்பாக்‌ 
களால்‌ மடக்காகவும்‌, இரிபாகவும்‌ விளங்குகின்றன. 


சிலேடை... இலக்கியப்‌ பாடல்களில்‌ முதல்‌ இரண்டு அடிகள்‌ 
தலத்தின்‌ சிறப்பையும்‌, இறுதியிரண்டடிகள்‌ இறைவனின்‌ சிறப்பை 
யும்‌ விளக்குகின்றன. பொருள்‌ கொள்ளும்‌ பொழுது இறுதி 
இரண்டடிகளை முதலிலும்‌, முதலிரண்டடிகளை இறுதியிலும்‌ 
வைத்தி, “இத்தகைய இறைவனுக்குரியது இவ்விடம்‌” எனக்‌ 
கொள்ளுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. சான்றாக, 


*செந்தமிழோர்‌ செல்வரில்லிற்‌ செல்வர்மலர்த்‌ தண்டலையில்‌ 
வந்துவந்து கொள்ளு மதுரையே: முந்துமனல்‌ 

யொங்கத்‌ திருந்தார்‌ புரமெரித்தார்‌ மூன்றுதமிழ்ச்‌ 

சங்கத்‌ திருந்தார்‌ தலம்‌. 


என்ற பாடலுக்கு, *முந்துமனல்‌ பொங்கத்திருந்தார்‌ புரமெரித்தார்‌ 
மூன்று தமிழ்ச்‌ சங்கத்து இருந்தார்‌ தலம்‌, செந்தமிழோர்‌ செல்‌ 
வரில்விற்‌ செல்வர்‌ மலர்த்‌ தண்டலையில்‌ வந்துவந்து கொள்ளு 
மதுரையே” எனப்‌ பொருள்‌ கொள்ளவேண்டும்‌. இங்கு, தல 
அடிப்படையில்‌ அமைந்த நூற்பெயரைக்‌ கொண்டிருப்பினும்‌, 
அங்குள்ள இறைவனுக்கு முதன்மை அளிக்கும்‌ வகையில்‌ தலங்கள்‌ 
சுட்டப்படும்‌ பாடலமைப்பைக்‌ காணலாம்‌. 


20. அநந்த கிருஷ்ணையங்கார்‌, திருவரங்கக்‌ சிலேடை 
மாலை, (விருதுநகர்‌, 1936), பா. 39 

21. மு.ரா. கந்தசாமிக்‌ கவிராயர்‌, மதுரைச்‌ லேடை 
வெண்பா, மதுரை, தமிழ்ச்சங்க வெளியீடு, 1917), பா. 3 


142 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


தலத்தைப்‌ பற்றிப்‌ பாடுவதாக இருப்பினும்‌ தலத்தைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடத்தக்க செய்திகளோ, வரலாற்றுச்‌ செய்திகளோ 
இடம்‌ பெறவில்லை. அன்றாட நிகழும்‌ இயல்பான செய்திகளும்‌, 
எப்பொழுதும்‌ காணும்‌ எளிய நிகழ்ச்சிகளுமே நூறு பாடல்களி 
லும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ கூறப்பட்டுள்ளன. இச்செய்திகள்‌ இயல்பா 
கவும்‌, சிறிது கற்பனையோடும்‌ அமைந்துள்ளன. தலத்தின்‌ 
இயற்கைச்‌ சிறப்பு, மக்களின்‌ வீரம்‌, ஆன்மிகச்‌ சிறப்பு, யானை 
களின்‌ சிறப்பு, பெண்களின்‌ சிறப்பு, மெய்ந்தெறியாளர்‌ சிறப்பு, 
மதிலழகு, தலத்தின்‌ புராணக்‌ கதை தொடர்பான செய்திகள்‌, 
மக்களின்‌ அறப்பண்பு, பெண்டிர்‌ மொழி இனிமை, மாளிகைச்‌ 
சிறப்பு, செல்வச்‌ சிறப்பு, தொண்டர்மனத்‌ திண்மை, கற்றோர்‌ 
சொற்சரிறப்பு, பசுக்கள்‌ மிகுந்திருப்பது, இசைச்‌ சிறப்பு, நல்வழியில்‌ 
செல்வம்‌ சேர்க்கும்‌ தன்மை, கடைவீதிச்‌ சிறப்பு, பயிர்வளம்‌, 
திருவிழாச்‌ சிறப்பு, ஆடவர்‌ சிறப்பு என்பனபோன்றவைகள்‌ 
எல்லாச்‌ சிலேடை இலக்கியங்களிலும்‌ மீண்டும்‌, மீண்டும்‌ பேசப்‌ 
படும்‌, தலத்திற்குமிய செய்திகளாயுள்ளன. இவை தவிர அந்தந்த 
தலத்திற்கேயுரிய பண்புகள்‌ என்ற முறையிலும்‌ ஒருசில இறப்புகள்‌ 
அரிதாகச்‌ சுட்டப்படுகின்றன. தில்லைச்‌ சிலேடை வெண்பாவில்‌ 
தில்லை மூவாயிரர்‌ இறப்பு, பொன்வண்ணத்தந்தாதி இறப்பு, 
கோயிலுக்குப்‌ பொன்வேய்ந்த சிறப்பு ஆகியனவற்றைக்‌ கூறி 
யிருப்பது இதற்குச்‌ சான்றாகும்‌. 

“அல்வென்ற மாடமுமல்‌ லாநெறியிற்‌ காவலருஞ்‌ 

செல்வந்‌ தடுக்குஞ்சீர்த்‌ தில்லையே...” 

*வான்மிசை யேறும்பொழி லுமானார்‌ குழலுமலர்க்‌ 

கான்மணந்‌ துவக்குங்‌ கலைசையே...... 12 

“அரியபொன்‌ வண்ணத்தந்‌ தாதியுந்தா ரன்பர்களுஞ்‌ 

சேரலர்நா ரானவிற்றுந்‌ தில்லையே.....2* 
என்ற பாடல்கள்‌ இத்தகைய பொருளமைப்புக்குக்‌ காட்டாகும்‌. 
திருப்புலியூர்‌ வெண்பாவில்‌ மட்டும்‌ அத்தலத்தில்‌ நிகழ்ந்த புராண 
நிகழ்ச்சிகளை மிகுதியாகச்‌ சுட்டும்‌ தன்மை காணப்படுகிறது. 


22. சொக்கலிங்கச்‌ செட்டியார்‌, தில்லைச்‌ சிலேடை. வெண்பா 
(சிதம்பரம்‌, ருத்ரோக்காரி ஷ்‌ ஆவணி மீ) பா. 68 

23. கொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர்‌, கலைசைச்‌ 
சிலேடை வெண்பா, பா. 1 | 


24. கட அழுது செட்டியார்‌, தில்லைச்சிலேடை வெண்பா, 
பா, 86. 


சிலேடை 145 


அடுத்து, பாடலின்‌ இறுதியிரண்டடிகள்‌ இறைவனின்‌ புராணச்‌ 
சிறப்பு, தோற்றச்‌ சிறப்பு, ்‌ அருட்றெப்பு என்பனவற்றைக்‌ கூறு 
கின்றன. இவற்றுள்‌ மிகுதியும்‌ இறைவனைப்‌ பற்றிய புராணச்‌ 
செய்திகளே இடம்பெற்றுள்ளன 


(டவ ப அத்திறத்தால்‌ 
சோர விலங்கையினான்‌ சோரவென்ற வாளி தொட்ட 
பார விலங்கையினான்‌ பற்று”? * 


“டட ஒனர்பால்‌ 
பசக்கச்‌ சிவந்தார்‌ பனிவரைக்குத்‌ தென்பா 
ரிசக்கச்‌ சிவந்தா ரிடம்‌'? 


“ட டட வொலிதனைத்‌ 
துஞ்சக்‌ கரந்தரித்தான்‌ தொண்டரையே காப்பதற்காச்‌ 
செஞ்சக்‌ கரந்தரித்தான்‌ சேர்வு'?* 


என்ற பாடல்கள்‌ இத்தன்மைக்குச்சான்றாகும்‌. தண்கை வெண்பா 
வில்‌ நாற்பத்து நான்காம்‌ பாடல்வரை ஓவ்வொரு பாடலிலும்‌ 
இறுதியிரண்டடிகளில்‌ முருகனின்‌ பிற சிறப்புகளோடு அவனது 
தலங்கள்‌ ஒவ்வொன்னும்‌ சுட்டப்பட்டுள்ளது. இது இந்நாலுக்குரிய 
சிறப்புப்‌ பண்பாக உள்ளது. பனைசைச்‌ ஈலேடை. வெண்‌ பாவில்‌ 


இறைவனின்‌ அருட்சிறப்பு மிகுதியாக இடம்‌ பெற்றுள்ளது. 


இறைவனை வேண்டுவதாகவோ, தாம்‌ செய்த தவறுகளை 
இறைவனிடத்துக்‌ கூறுவதாகவோ அமைந்த பிறபக்தி இலக்கியங்‌ 
களின்‌ பாடுபொருள்‌ அமைப்பினின்றும்‌ இவ்விலக்கியங்கள்‌ பெரிதும்‌ 
வேறுப்பட்டுள்ளதை இதன்வழி நன்கு உணரலாம்‌. தலபுராணங்‌ 
களும்‌ குறிப்பிட்ட தலத்தையும்‌ அதில்‌ வாழும்‌ இறைவனையும்‌ 
பாடுவதாக இருப்பினும்‌ அவையும்‌ இச்சலேடை இலக்கியங்களி 
லிருந்து பெரிதும்‌ வேறுபட்டு விளங்குவன, எனவே பொருளமைப்‌ 
பில்‌ இவை பக்தி இலக்கியங்களுக்கும்‌, தலபுராணங்களுக்கும்‌ 
இடைப்பட்ட நிலையில்‌ உள்ளது எனலாம்‌. 


25. நாச்சிவாயக்‌ கவிராயர்‌, சிங்கைச்‌ சிலேடை வெண்பா, 
(சென்னை, கழகவெளியீடு, 1937) பா. 9 


26. மேற்படி பா. 17 
27 அநந்த கிருஷ்ணையங்கார்‌, திருவரங்கச்‌ சலேடைமாலை 
யா. 37. 


144 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
பாடல்‌ அமைப்பு 


சிலேடை இலக்கியப்‌ பாடல்கள்‌ அனைத்தும்‌ நேரிசை வெண்‌ 
பாக்களாலாயவை. பாட்டியல்‌ நூல்களில்‌ சுண்டபடி “நேரிசை 
வெண்பாக்களால்‌ ஆனது' ஊர்வெண்பாவாகும்‌. இவ்வாறே 
ஷேத்திரத்‌ திருவெண்பா, ஈங்கோய்‌ மலை எழுபது என்று ஊர்‌ 
பற்றிய பக்தி இலக்கியங்களும்‌ நேரிசை வெண்பாக்களைக்‌ 
கொண்டுள்ளன. இவ்வடிப்படையில்‌ ஊரைப்பற்றி அமைந்த இச்‌ 
சிலேடை இலக்யெ வகையும்‌ நேரிசை வெண்பாவை அதற்குரிய 
யாப்பாகக்‌ கொண்டது எனக்‌ கருதலாம்‌. எல்லாப்‌ பாடல்களிலும்‌ 
இரண்டாமடியின்‌ மூன்றாம்சீர்‌ அந்நாூலுக்குரிய தலத்தின்‌ 
பெயரைக்‌ கொண்டுள்ளன. இது இவ்வூர்ப்பெயரின்‌ சுருக்கச்‌ 
சொல்லாக அமைக்கப்பட்டிருக்கும்‌. “திருப்பனந்தாள்‌” என்பது 
பனைசை” எனக்‌ குறிக்கப்பட்டிருப்பது இதற்குச்‌ சான்றாகும்‌. 
எல்லாப்‌ பாடல்களும்‌ நாடு, நகர்‌, வைப்பு, தலம்‌, மனை, உவப்பு, 
அகம்‌, காப்பு, சூழ்வு, சேர்வு, வாழ்வு, ஊர்‌, இல்‌, களிப்பு, புரம்‌, 
நிலை, பதி, கலப்பு, விருப்பு, குடி, உழை, இடம்‌, சார்வு, பற்று; 
களன்‌, வீழி, இகழ்வு, செறிவு, புரி, தோய்வு, உறைவு என்ற சொற்‌ 
களில்‌ ஏதேனும்‌ ஒன்றை முடிவுச்‌ சொல்லாகக்‌ கொண்டுள்ளன , 
சிலேடை. இலக்கியங்கள்‌ அனைத்தும்‌ ஒரு தன்மையாக இச்சொற்‌ 
சளையே மீண்டும்‌ மீண்டும்‌ கையாள்வனவாக உள்ளன. இறுதி 
யிரண்டடிகளை முதலிலும்‌, முதலிஏண்டடிசகளை இறுதியிலும்‌ 
வைத்துப்‌ பொருள்‌ கொள்ளுதற்கு வாய்ப்பாக இச்சொற்கள்‌ 
அமைந்துள்ளன. பனைசைச்‌ சிலேடை வெண்பாவில்‌ மட்டும்‌ 
எல்லாப்பாடல்களின்‌ இறுதியடியும்‌ *நாதமுறிவர்‌ பிரானாடு' என்ற 
தொடரைக்‌ கொண்டுள்ளது. சிலேடை வெண்பாச்களின்‌ முடிவில்‌ 
இது வேறுபட்ட அமைப்பாகும்‌. இந்தூலிலேயே ஒவ்வொரு 
பாடலின்‌ மூன்றூமடியின்‌ இறுதி “மன்னித்தருள்‌ சாமி”, “தாங்‌ 
யருள்வான்சாமி”, “வாழநினைக்குஞ்சாமி?  “சாற்றவழைக்குள்‌ 
சாமி: என்ற முறையில்‌ “சாமி எனும்‌ சொல்லைக்கொண்டு முடிவு 
பெற்றுள்ளது. இதுவும்‌ சிலேடை வெண்பாக்களில்‌ தனிப்பட்ட 
அமைப்பாக உள்ளது இங்குச்‌ 'சாமி' என்பது முன்னிலையாக 
அமையாது, “அடுத்து வரும்‌, *நாதமுறிவர்‌ பிரானாடு' எனும்‌ 
கொடருச்கு அமைந்து, மன்னித்தருஞம்‌ சாமியாயெ நாதமுறிவர்‌ 
பிரானாடு? எனப்‌ பொருள்கொள்ளும்படி அமைந்துள்ளது. 
இவ்வாறு தொடரமைப்பில்‌ சிறுமாறுபாடுகள்‌ காணப்படினும்‌ 
பொருளமைப்பில்‌ எத்தகைய மாறுபாடும்‌ இல்லை. எல்லா நூல்‌. 
களிலும்‌ இறுதியிரண்டடிகள்‌ மடக்காகவோ,  திரிபாகவோ 


சிலேடை 145 


அமைந்துள்ளன. இவற்றுள்‌ திரியாக அமைவதே பெரும்பான்மை 
யாகக்‌ காணப்படுகிறது. பனைசைச்‌ சிலேடை வெண்பாவில்‌ மட்டும்‌ 
இறுதித்‌ தொடர்‌ எல்லாப்‌ பாடல்களிலும்‌ ஒன்றுபோல்‌ அமைந்‌ 
திருத்தலால்‌ முதலிரண்டடிகள்‌ மடக்காகவும்‌, திரிபாகவும்‌ அமைந்‌ 
துள்ளன. முதலிரண்டடிகளில்‌ ஒரே இடத்தில்‌ அமைந்த ஒரு 
சொல்‌ இரு பொருளைத்‌ தர, பின்னிரண்டடிகளில்‌ மடக்காக 
அமைந்த சொற்களும்‌ இருபொருளைத்‌ தருவனவாக உள்ளன. 
மடக்கு, திரிபு இவைகளைக்‌ கையாளுவதில்‌ எத்தகைய வரையறை 
யும்‌ மேற்கொள்ளப்படவில்லை. கலைசைச்‌ சிலேடை வெண்பா 
வில்‌ மட்டும்‌ முதல்‌ ஐம்பதின்‌ இறுதியிரண்டடிகள்‌ மடக்காகவும்‌, 
பிற்பாதி இரிபாகவும்‌ அமைந்துள்ளன. இவற்றை நோக்கும்‌ 
பொழுது சிலேடையை அமைத்தற்கு இத்தகைய பாடலமைப்பை 
யும்‌, பொருளமைப்பையும்‌ கருவியாகக்கொண்டு அதனையே 
மரபாகப்‌ பெற்றுச்‌ செயல்பட்டுள்ள தன்மை தெளிவாகிறது. 


சிலேடையமைப்பு 


சிலேடையமைப்பில்‌ செம்மொழிச்சிலேடை, பிரிமொழிச்‌ 
சிலேடை என்னும்‌ இரண்டு வகைகள்‌ இவ்விலக்கியங்களில்‌ காணப்‌ 
படும்‌ தலையாய பிரிவுகளாய்‌ உள்ளன. இலக்கண நூல்களில்‌ 
கூறப்படும்‌ ஒருவினைச்‌ சிலேடை, பலவினைச்‌ சிலேடை, முரண்‌ 
வினைச்‌ சிலேடை, நியமச்‌ சிலேடை, நியமவிலக்குச்‌ சிலேடை? 
என்பனபோன்ற வகைகளுக்கு இன்றியமையாமை அளிக்கப்பட 
வில்லை. செம்மொழிச்‌ சிலேடை, பிரிமொழிச்‌ சிலேடை என்ப 
வற்றிலும்‌ பிரிமொழிச்‌ சிலேடைகள்‌ மிகுதியாக இடம்‌ 
பெற்றுள்ளன. - 


28. ஒரு வினையன்‌ மட்டும்‌ சிலேடிப்பது ஒரு வினைச்‌ 
சிலேடை 
பலவினையான்‌ சிலேடிப்பது பலவினைச்‌ சிலேடை 
பலபொருளுக்கியையுமாறு இலேடித்ததைத்‌ தேற்றே 
காரம்‌ புணர்த்து ஒன்றற்கு நியமமாக்குவது நியமச்‌ 
சிலேடை. 
சிலேடித்த பொருளை நியமஞ்‌ செய்து அந்நியமத்தை 
விலக்கு தல்‌ நியமவிலக்குச்‌ சலடை 
முன்னர்ச்‌ ஈலேடித்தவற்றைப்‌ பினனர்‌ விரோதிப்பச்‌ 
சிலேடிப்பது விரோதச்‌ சிலேடை 
முன்னர்ச்‌ சிலேடித்த பொருளைப்‌ பின்னர்விரோதியாமற்‌ 
சிலேடிப்பது அவிரோ தச்‌ இலேடை 
முரண்பட்ட இருவினைகளைக்‌ கொண்டு சிலேடிப்பது 
முரண்வினைச்‌ சிலேடை. 


இ.கொஃ10 


846 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


சிலேடை அமைப்பில்‌ சொற்சிலேடை, பொருட்சிலேடை என்ற 
இருவகை அமைப்புகள்‌ உண்டு. இருபொருட்களுக்கிடையேயுள்ள 
ஒப்புமைப்‌ பண்புகளின்‌ அடிப்படையில்‌ இருபொருள்படக்‌ கூறுவது 
பொருட்‌ எலேடையாகும்‌. இவளையும்‌, தேங்காயையும்‌ ஒப்புமைப்‌ 
படுத்திக்‌ காணும்‌, 


“கல்லால்‌ அடியுறலால்‌ கண்மூன்‌ றிருப்பதனால்‌ 
எல்லோரும்‌ பூசைக்‌ கெடுத்திடலால்‌ அ வல்லோடு 
கொள்ளுசையால்‌ கங்கா குலமுத்து சாமிமன்னா 
கள்ளிதழி யானிகர்‌ தேங்காய்‌”? 


என்ற பாடல்‌ இதற்குச்‌ சான்றாகும்‌. சிவகூந்தாமணி, 
வளையாபதி, கம்பபாமாயணம்‌ போன்ற காப்பிய வகைகளிலும்‌; 
பிற சிற்றிலக்கிய வகைகளிலும்‌ இச்சிலேடை அமைப்பே காணப்‌ 
படுகிறது. ஒரே ஒரு சொல்லைப்‌ பயன்படுத்தி இருபொருள்பட 
அமைப்பது சொற்சிலேடையாகும்‌. இத்தகைய சொற்சிலேடை 
களே சிலேடை இலக்கியம்‌ முழுதும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன * 
ஓரிரண்டு நூல்சுளில்‌ மட்டும்‌ பொருட்சலேடைகள்‌ சிறிது இடம்‌ 
பெற்றுள்ளன. இச்சொற்சலேடை ஊரைப்பற்றிய சிலேடை 
இலக்கியங்களுக்கேயுரிய தனி அமைப்பாகக்‌ காணப்படுகிறது. 
தனிப்பாடல்களிலும்‌ ஊரைப்‌ பற்றிய பொருண்மை இடம்‌ 
பெறுபவைகளில்‌ மட்டும்‌ இவ்வமைப்பு காணப்படுகிறது. இச்‌ 
சிலேடை. அமைப்பில்‌ இரண்டாம்‌ அடியின்‌ முதற்சரோ அல்லது 
முதலிருசீரோ செம்மொழியாகவோ, பிரிமொழியாகவோ இரு 
பொருள்படக்‌ கூடியதாய்‌ இருக்கும்‌. முதலடியில்‌ கூறப்பட்‌ 
டிருக்கும்‌ பொருள்களை இச்சொல்லுடன்‌ தனித்தனியே சுட்டிப்‌ 
பொருள்கொள்ள வேண்டும்‌. 


“நித்திலத்தாற்‌ சோறடுபொன்‌ வீர்மையரும்‌, பாவலரும்‌ 
சித்திரப்பா வைக்கூட்டுஞ்‌ சிங்கையே-அத்திரத்தால்‌ 
சோர விலங்கையினான்‌ சோரவென்ற வாளிதொட்ட 
பார விலங்கையினான்‌ பற்று” 8௦ 


29. தனிப்பாடல்‌ தொகை-2, (சென்னை, ன 
பா. 667. ன்‌ ்‌ வல்‌ 


30. ர்‌ த்க்‌ கவிராயர்‌, சிங்கைச்‌ சிலேடை வெண்பா 
பா. 9. ்‌ 


சி லடை 147 


என்ற பாடலில்‌ முதலடியில்‌ உள்ள *நித்திலத்தாற்‌ சோறடு 
பொன்னீர்மையரும்‌” என்பதையும்‌, “பாவலர்‌” என்பைதயும்‌ 
இரண்டாமடியில்‌ உள்ள, *சித்திரப்பாவைக்‌ கூட்டும்‌” என்ற சொல்‌ 
லோடு தனித்தனியே கட்டி, “முத்துக்களால்‌ சோறு சமைக்கும்‌ 
மகளிர்‌ “தித்‌ தரப்பாவைக்கு ஊட்டும்‌” எனவும்‌, £பாவலர்‌ சித்திரப்‌ 
பாவைக்‌ கூட்டும்‌” எனவும்‌ இருபொருள்‌ கொள்ள வேண்டும்‌. 
முதலில்‌ பாவையையும்‌, இரண்டாவதில்‌ பாவகையையும்‌ குறித்து 
நின்றது. சிலேடை வெண்பாக்கள்‌ அனைத்தும்‌ இத்தகைய 
சிலேடை அமைப்பைப்‌ கொண்டனவே. இத்தன்மையில்‌ ஆறு 
பொருள்‌ கொள்ளும்‌ வகை வரை சிலேடைகள்‌ அமைந்துள்ளன௨ 
முப்பொருள்‌ சலேடைவரை மிகுதியாகப்‌ பயிலும்‌ தன்மை காணப்‌ 
படுகிறது. நான்கு பொருள்‌, ஐந்து பொருள்‌, ஆறுபொருள்‌ 
சிலேடைகள்‌ அருகிக்‌ காணப்படுகின்றன. 


*தாமரைவண்‌ டுங்குளமுஞ்‌ சார்விரகத்‌ தாரிடமுங்‌ 
காமரம்பா டுஞ்சீர்க்‌ கலைசையே-மாமதமா 

தங்க முரித்தார்‌ தடங்கேழற்‌ கோட்டினைச்ஞசூர்‌ 
தங்க முரித்தார்‌ தலம்‌*₹1 


என்ற பாடல்‌ மும்மொழிச்‌ சிலேடைக்குச்‌ சான்று. இதில்‌ 
முதலடியில்‌ உள்ள வண்டு, குளம்‌, விரகத்தார்‌ என்ற பொருட்‌ 
களை “காமரம்‌ பாடும்‌” என்ற சொல்லுடன்‌ சேர்த்து முறையே 
வண்டு சீகாமரம்‌ எனும்‌ பண்ணைப்பாடும்‌, குளத்தில்‌ (காமர்‌ 
அம்பு ஆடும்‌) அழகிய நீர்‌ அசையும்‌, விரகத்தாரிடம்‌ (காமர்‌ அம்பு 
ஆடும்‌) மன்மதன்‌ பாணம்‌ வருத்தும்‌ எனப்‌ பொருள்‌ கொள்ளப்‌ 
பட்டுள்ளன, நான்கு, ஐந்து, ஆறுபொருள்‌ சிலேடைகளின்‌ 
அமைப்பும்‌ இவ்வாறே உள்ளன. 


*வேனிருபர்‌ வென்றிமினார்‌ மேகலைதோள்‌ பந்துமுகந்‌ 
தானவரை மேற்குலவுஞ்‌ சாத்‌ தூரேஃயினமுாறு 
பாதகமலத்தார்‌ பதிதர்‌ தொழற்‌ கெட்டாத 
பாதகமலத்தார்‌ பது'5* 
என்ற பாடல்‌ அறுபொருட்‌ சிலேடைக்குச்‌ சான்று. இதில்‌ 
வேனிருபர்‌, வென்றிமினார்‌, மேகலை, தோள்‌, பந்து, முகம்‌ என்ற 


31. தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர்‌, கலைசைச்‌ 
சிலேடை வெண்பா, பா. 14 

32. சிறுகுளம்‌ தாமோதரப்பிள்ளை, சாத்துரர்ச்‌ சிலேடை 
வெண்பா, (மதுரை, 1892), பா. 100 


148 தமிழ்‌ இலக்கியக்‌ சொள்சை 


ஆறுபொருட்களையும்‌ *தானவரை' என்ற சொல்லுடன்‌ தனித்‌ 
தனியே சேர்த்துப்‌ பொருள்‌ கொள்ள வேண்டும்‌. பெரும்பாலான 
நூல்களில்‌ முழுதும்‌ இருபொருட்‌ சலேடைகளே அமைத்துள்ளன. 
அதற்கு மேற்பட்ட இலேடைகள்‌ அமைந்திருப்பவற்றில்‌ இரண்டு, 
மூன்று, நான்கு என்ற முறையில்‌ நிரலாகவும்‌, முறையின்றியும்‌ 
அமைந்துள்ளன. இச்சிலேடைகளைப்‌ பயன்படுத்துவதில்‌ இவ்‌ 
விலக்கியப்‌ புலவர்‌ தங்கள்‌ மனதிற்குத்‌ தோன்றிய முறையைக்‌ 
கையாண்டுள்ளமை தெரிகிறது. மதுரைச்‌ லேடை வெண்பாவில்‌ 
பத்து பாடல்களுக்கு ஒருமுறையும்‌, திருமழிசைச்‌ லேடை 
வெண்பாவில்‌ ஒன்பது பாடல்களுக்கு ஒருமுறையும்‌ முப்பொருள்‌ 
சிலேடை அமைக்கப்பட்டுள்ளது. நரல்‌ இறுதியில்‌ நான்கு பொருள்‌? 
ஐந்துபொருள்‌ ஆறுபொருள்‌ சலேடைகளைப்‌ பயன்படுத்துவதும்‌ 
ஒரு முறையாக உள்ளது. ருன்றக்குடிச்‌ சலேடை வெண்பா, 
சாத்தூர்ச்‌ சலேடை வெண்பா ஆகியவற்றில்‌ இத்தன்மையைக்‌ 
காணலாம்‌, 
பொருட்சிலேடை *உபமானச்‌ சிலேடை' எனவும்‌ குறிக்கப்‌ 
படுகிறது.“ மெய்யச்‌ சிலேடை வெண்பா. திருமழிசைச்‌ சிலேடை 
வெண்பா, குன்றக்குடிச்‌ சிலேடை வெண்யா ஆகியவற்றில்‌ 
பொருட்சிலேடைகள்‌ அமைந்துள்ளன. இவற்றில்‌, விநாயகன்‌, 
முருகன்‌, சந்திரன்‌, சூரியன்‌, பார்வதி, கலைமகள்‌, வள்ளி, 
முதலானோர்க்கும்‌ அவ்வத்தலத்திற்கும்‌ சிலேடை அமைக்கப்‌ 
பட்டுள்ளது. நூல்‌ தொடக்கத்தில்‌ உள்ள சில பாடல்கள்‌ மட்டும்‌ 
இவ்வமைப்பைக்‌ கொண்டுள்ளன. எனவே கடவுள்‌ வாழ்த்து 
போன்ற அமைப்பில்‌ இது பயன்படுத்தப்பட்டுள்ளது எனலாம்‌. 
*ஆருமுறச்‌ செவியாலா கூர்தரும்‌ வளத்தால்‌ 
வீரமருப்‌ பேகனிகர்‌ மெய்யமே-ஏருமையாந்‌ 
தாரத்து மேலானார்‌ தத்துவத்‌ துள்ளாமாறா 
காரத்து மேலானார்‌ சார்பு' ** 
என்ற பாடல்‌ விநாயகருக்கும்‌, மெய்யத்திற்கும்‌ சிலேடையாக 
அமைந்ததாகும்‌. 
சிலேடை அமைப்புகளில்‌ இவ்விலக்கெயப்‌ படைப்பாளர்கள்‌ லை 
நேரங்களில்‌ எழுத்துப்‌ பிழையான சொற்களுக்கும்‌ இடமளித்‌ 
தாகத்‌ தெரிகிறது. 
33. வீரபத்திரக்‌ கவிராயர்‌, மெய்யச்‌ சிலேடை வெண்பா 
34. மேற்படி பா. 18 


சிலேடை 149 


*ஊறுகரி மதமுமொண்‌ டொடியார்‌ கண்மலரும்‌ 
சேறுவள மாற்சுமிடுஞ்‌ சிங்கையே... * 
என்பதில்‌ “மார்க்கம்‌” என்பது சலேடைப்‌ பொருள்‌ கொள்ளுதற் 
கேற்ப *மாற்கம்‌” எனக்‌ குறிககப்பட்டதாகக்‌ கூறுவர்‌. 
சேறுவளம்‌ மார்க்கம்‌ இடும்‌ 
சேறுவள மாற்கமிடும்‌ & 
சேல்துவள மால்‌ இடும்‌ 
இங்கு “மால்‌” என இரண்டாவது பொருள்‌ கொள்ளுதற்கேற்ப 
இவ்வாறு அகைமகப்பட்டுள்ளது. இதுபோன்று இடத்திற்கேற்ப, 
பொருளுக்கேற்ப குறுக்கும்‌ வழிக்‌ குறுக்கியும்‌,விரிக்கும்‌ வழி 
விரித்தும்‌ சொற்களை அமைத்துக்‌ கொள்ளலாம்‌ என்ற தன்மையும்‌ 
இருந்தமை புலனாகிறது. 
.... *சொன்முனிவ னின்னிசையுந்‌ தோகையர்மென்‌ 
சொல்லிசையும்‌ 
தென்மலைய வெற்புருக்குஞ்‌ சிங்கையே...?* 6 
என்ற பாடலில்‌ இரண்டாமடியின்‌ முதற்சீர்‌ முதலில்‌ “தென்‌ 
மலைய” என்றும்‌, இரண்டாம்‌ முறை “தேன்மலைய” என நின்றும்‌ 
பொருள்‌ தந்தது. சிலேடையின்‌ பொருட்டு இன்றியமையாத 
"இடங்களில்‌ சொற்களை எவ்வாறேனும்‌ அமைத்துக்‌ கொள்ளலாம்‌ 
எள்ற தன்மை இருந்தமை இங்குப்‌ புலனாகிறது. 


வெளியீடு 

பொருள்‌ வெளியீட்டிற்கென இவ்விலக்கிய ங்களில்‌ தனிப்பட்ட 
முறைகள்‌ எவையும்‌ கையாளப்படவில்லை. சிலேடை, மடக்கு? 
திரிபு என்பன தவிர குறிப்பிடும்படியான வேறு உத்திகள்‌ காணப்‌ 
படவில்லை. செய்திகள்‌ மிகுதியும்‌ இயல்பாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 
அங்காங்கே சில இடங்களில்‌ சிறிது இயற்கையிகந்த கற்பனை 
அமைந்துள்ளது. பொருளின்‌ சிறப்பை எடுத்துக்‌ கூறுமீடத்து 
இத்தன்மை காணப்படுநறது. திராக்கமுக்‌ ஞுன்றத்தின்‌ இயற்கைச்‌ 
சிறப்பைக்‌ கூற “வண்டு மொய்த்த வெண்டாமரையை மதியென 
நினைத்துக்‌ கேது தாவும்‌” எனக்‌ கூறியிருப்பதும்‌, பக்திச்‌ 


35. நமச்சிவாயக்‌ கவிராயர்‌, சிங்கைச்‌ சிலேடை வெண்பா, 
பா. 59 

36. மேற்படி, பா. 76. 

37. திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌, திருக்குற்றாலச்‌ சிலேடை 
வெண்பா; (சென்னை, உ.வே, சா. நூல்‌ நிலையு 
வெளியீடு, 1940) பா.3 


150 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


சிறப்பை உணர்த்த, *கடுவனும்‌ வெண்ணீறணிந்து பணியும்‌,*£ 
எனக்‌ கூறியிருப்பதும்‌ இதற்குச்‌ சான்றாகும்‌, சிலேடையாகப்‌ 
பாடும்‌ ஓர்‌ உத்தியே தனி இலக்கியவகையாக உருப்பெற்றதனால்‌ 
சிலேடையாகப்‌ பாடுவது என்பது தவிர வேறு எவற்றிலும்‌ 
கருத்துச்‌ செலுத்தவில்லை எனக்‌ கொள்ளலாம்‌. 


முடிவுரை 

இவ்வாறு பதினேழாம்‌ நூற்றாண்டு தொடங்கி தனி இலக்கிய 
வகையாகக்‌ காணப்படும்‌ சிலேடை இலக்கியங்கள்‌, 

இறைச்சிறப்பு வாய்ந்த தலங்களைப்‌ பாடுபொருளாகக்‌ 
கொள்ளுதலையும்‌, 

தலத்தைப்பற்றிய இயல்பான நிகழ்ச்சிகளை விளக்கு தலையும்‌* 

இறைவனைப்பற்றிய புராணச்‌ செய்திகளை மிகுதியாகக்‌ கூறு 
தலையும்‌, 

பாடலின்‌ முற்பாதியும்‌ பிற்பாதியும்‌ முறையே தலச்சிறப்பு. 
இறைச்சிறப்பை விளக்குதலையும்‌, 

"இத்தகைய இறைவனுக்குரிய இடம்‌ இது* என்ற கூற்றுமுறை 
யைக்‌ கொண்டிருத்தலையும்‌, 

பாடல்தோறும்‌ இரண்டாமடியின்‌ மூன்றாம்‌ சீரில்‌ ஊர்ப்‌ 
பெயரைச்‌ சட்டுதலையும்‌, 

நூறு நேரிசை வெண்பாக்களைக்‌ சொண்டிருத்தலையும்‌, 

“இறைவன்‌ விரும்பும்‌ இடம்‌” என்ற பொருள்படும்‌, குறிப்‌ 
பிட்ட சொற்களுக்குள்‌ அடங்குமாறு எல்லாப்‌ பாடல்களின்‌ 
முடிவுச்‌ சொல்லை அமைத்தலையும்‌, 

சொற்சிலேடையை இவ்விலச்கியத்‌ இற்குரிய சலேடையமைப்‌ 
பாகக்‌ கொள்ளு தலையும்‌, 

பாடுபொருளை விடச்‌ சிலேடையாகப்‌ பாடுதலுக்கு இன்றி 
யமையாமை அளித்தலையும்‌, 

பாடுபொருளை வெளிப்படுத்துவதில்‌ எவ்வகை உத்திகளுக்கும்‌ 
இடமளிக்காது கூறுதலையும்‌, 
அவற்றுக்குரிய கொள்கைகளாகக்‌ கொண்டுள்ளன. 

புலமை மிக்கோர்‌ மட்டும்‌ உணர்ந்து சுவைக்கும்‌ வகையில்‌ 
உள்ளமையால்‌ இவை மக்களிடையே பெரிதும செல்வாக்குப்‌ பெற 
வில்லை எனலாம்‌. 


98. மேற்படி பா. 4 


சிலேடை 151 


1. 


சிலேடை. இலக்கியங்கள்‌ 


அங்கப்ப பிள்ளை நா. முருகப்ப நவரச சிலேடை, 


2. *அநந்த இருஷ்ணையங்கார்‌, திருவரங்கச்‌ சிலேடை மாலை, 


(விருதுநகர்‌, 1936) 


அப்புவையங்கார்‌ ரெ, நரசிம்மாச்சாரியார்‌ (மறுபெயர்‌), 
புதுவைச்‌ சிலேடை. வெண்பா 


அரசஞ்‌ சண்முகனார்‌, மதுரைச்‌ சிலேடை. வெண்பா 


அருணாசலக்கவிராயர்‌ மு ரா. குறுக்குத்துறைச்‌ சிலேடை. 
வெண்பா, 

இராமசாமி அய்யர்‌, குன்றைச்‌ சிலேடை வெண்பா, 
மதுரை, விக்ருதி ஷ்‌ பற்குனி௰ி') 

கந்தசாமிக்‌ கவிராயர்‌ மூ. ரா, சேர்வைச்‌ சிலேடை 
வெண்பா 

“கந்தசாமிக்‌ கவிராயர்‌ மு.ரா, மதுரைச்‌ சிலேடை 
வெண்பா” (மதுரை, தமிழ்ச்‌ சங்கவெளியீடு, 1917) 


கந்தப்பையர்‌, சிலேடையந்தாதி 


. *கந்தப்பையர்‌, தணிகைச்‌ சிலேடை வெண்பாமாலை (ஆ 


கணிகை வெண்பா, (கடலார்‌, 1980) 


கனகசபாபதி அய்யர்‌ சாமி, இருவாரூர்ச்‌ சிலேடை 


வெண்பா, 


*காவிங்காரயப்பிள்ளை, இருமழிசைச்‌ லேடைவெண்பா, 
(சென்னை, சாலிவாக சகாப்தம்‌, 1842) 


, *கிருஷ்ணமாச்சாரியார்‌, இருவரியைச்‌ சலேடைவெண்பா 


மாலை, (சென்னை, 1902) 


 *திருஷ்ணையர்‌ (௮) கிருஷ்ணானந்தயோகிகள்‌, மயிலைச்‌ 


சிலேடை வெண்பா, (திருவாவடுதுறையா தீன வெளியீடு, 
சோபகிருது இ கும்பரவி) 


குழந்தைபுலவர்‌, திருநணாச்‌ எலேடைவெண்பா, 


 சங்குப்புலவர்‌ தி, மதுரைச்‌ சிலேடை வெண்பா, 
- சண்முகஞ்செட்டியார்‌ ௮., அளகைச்‌ சலேடைவெண்பா 


- “சபாபதி முதலியார்‌-காஞ்சி, இருக்கழுக்குன்‌ றச்‌ எலேடை, 


வெண்பா (சென்னை, 1933) 


152 


19. 


20. 


21, 


22. 


23. 


24 
25. 


26. 


27. 


28. 


29, 


30. 


31. 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


சபாபதி முதலியார்‌, புரசை, அட்டாவதானம்‌, திருப்‌ 
போரூர்ச்‌ சிலேடை வெண்பா 

சரவணப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌, மதுரைச்‌ சிலேடை 
வெண்பா. 

சாமிபிள்ளை (பதிப்பாசிரியர்‌), சிலேடை வெண்பா நூற்‌ 
கொத்து 

சிங்கார வடிவேலன்‌ செட்டியார்‌, ப., நவமணிச்‌ சிலேடை 
வெண்பா 


“சிவஞான யோகிசன்‌. விருதை-திருச்செந்திற்‌ இலேடை 
வெண்பா 


சிற்சபேசன்‌, நீர்வேலி, கு. நீர்வைச்‌ சிலேடை வெண்பா. 


சின்னச்‌ சரவணப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌ குன்றக்குடிச்‌ 
சிலேடை. வெண்பா, காரைக்கால்‌, 


சின்னைய செட்டியார்‌, தேவக்கோட்டை, அருணை 
சிலேடை வெண்பா மாலை 


“சுப்பிரமணிய முதலியார்‌, வெ. ப. நெல்லைச்‌ சிலேடை 
வெண்பா, இரண்டாம்‌ பதிப்பு, (சென்னை, கழக 
வெளியீடு), 1928. 


“சுப்பிரமணிய முனிவர்‌ தொட்டிக்கலை, கலைசைச்‌ 
சிலேடை. வெண்பா, (சென்னை, கழகம்‌), 1936. 


*கப்பிரமணியத்‌ தம்பிரான்‌, பூவனூர்ச்‌ சிலேடை 
வெண்பா, சென்னை, ஏவிளம்பிஷு. துலாரலி 


*சொக்கலிங்கச்‌ செட்டியார்‌, வெகாம சுந்தரர்‌ சிலேடை 
வெண்பா, (௮) தில்லை சிலேடை வெண்பா இதம்பரம்‌, 
ருத்ரோத்காரி ௫: ஆவணி மீ” 
*சொக்கலிங்கச்செட்டியார்‌, குன்றைச்‌ சலேடைவெண்பா, 
தேவகோட்டை. ஏவிளம்பி ஷ்‌ புரட்டாதி மீ' 
*சொக்கலிங்கச்‌ செட்டியார்‌, ஞானசம்பந்தர்‌ எலேடை 
வெண்பா, (அ) காழிச்‌ சிலேடை, வெண்பா (அ) ஹீஞான 


சம்பந்த லீலா சங்ரெகச்‌ சிலேடை, தேவகோட்டை, 
ஏவிளம்ஷ்‌ புரட்டாதி மி 


சிலேடை 153 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41 


42 
43 


44. 


45. 


46 


47. 


48. 


49. 


50. 
51. 


ஞானபதிக்கவிராயர்‌, பழனிசிவகிரிச்‌ சதுரங்கச்‌ சிலேடை 
வெண்பா 


ஞானபதிக்‌ கவிராயர்‌, ஏழு. மலைச்‌ சிலேடை வெண்பா 
தட்சணாமூர்த்தி நாயகர்‌, திருத்தஞ்சைச்‌ சிலேடை 
வெண்பா 

* தண்டபாணி அடிகள்‌, திருச்செந்தில்‌ எலேடைவெண்பா, 
திருச்செந்தூர்‌, 1969 

*தத்துவராய சுவாமிகள்‌, லேடை உலா 


*தாமோதரம்‌ பிள்ளை சிறுக்குளம்‌, சாத்தூர்ச்‌ சிலேடை 
வெண்பா, மதுரை, 1892 


*இரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌, திருக்குற்றாலச்‌ சிலேடை 
வெண்பா, சென்னை, 1940 


திருமலை சக்கையா கவுடர்‌, சிலேடைய்‌ பதிகம்‌, 


*நமச்சிவாயக்‌ கவிராயர்‌-சிங்கைச்‌ சிலேடை வெண்பா, 
சென்னை, கழகம்‌, 1937 


பரமேசுவரியார்‌, பா., கதிரைச்‌ சலேடைவெண்பா 


பிச்சுவையர்‌, பொன்மாரிச்‌ சிலேடை வெண்பா, 


பெரியசாமிப்பிள்ளை பு. அ, மயிலச்‌ சிலேடை 
வெண்பா, 


பேரம்பலப்புலவர்‌, வண்ணைச்‌ சிலேடை வெண்பா 


*பொன்னுச்சாமி செட்டியார்‌, இராயசம்‌, துறைசைச்‌ 
சிலேடை வெண்பா, (சிதம்பரம்‌, 1926) 


மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை, திருவாவடுதுறைச்‌ சிலேடை 
வெண்பா, 


*முத்துக்சாமிப்பிள்ளை, மாயூரம்‌, திருப்பனந்தாட்சலேடை 
வெண்பா, (௮) பனைசைச்‌ சிலேடை வெண்பா, 
(கும்பகோணம்‌, 1893) 


முத்துசுவாமி ஐயர்‌, பொன்னியாற்றின்‌ போற்றிச்‌ 
சிலேடைப்‌ பதிகம்‌, 


முருகேச பண்டிதர்‌, மயிலணிச்‌ சிலேடை வெண்பா 


வயிரவநாதன்‌ கவிராயர்‌, செந்தூர்ச்‌ சிலேடை. வெண்பா; 


154 


52+ 


53. 


54. 


55. 


56. 
57. 


58. 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


*வீரபத்திரக்‌ கவிராயர்‌, மெய்யச்‌ சிலேடை வெண்பா? 
(சென்னை, 1807.) 


வைத்தியலிங்க உரத்தூர்‌. கோ., சண்முகநாதபுரச்‌ 
சிலேடை வெண்பா 


*ஸ்ரீமாரிமுத்துப்பிள்ளை, திருப்புலியூர்‌ வெண்பா, (திருவா 
வடுதுறை ஆதீன வெளியீடு, 1967) 


ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை, திருநீர்மலைச்‌ சிலேடை. 
வெண்பா 


ப்‌ உ பவானிச்‌ லேடை வெண்பா 


ந்த , திருவேங்கடச்‌ சிலேடை 


, நன்னகர்ச்‌ சிலேடை. வெண்பா 


9» 


“உடுக்குறியிட்டவை கிடைத்த நூல்கள்‌. 


தொகுப்பிற்கு உதவிய நூல்கள்‌ 
தமிழ்ப்புலவர்‌ வரிசை தொகுதிகள்‌, கழக வெளியீடு, 
தமிழ்ப்புலவர்‌ அகரவரிசை தொகுதிகள்‌, கழக வெளியீடு 
தமிழ்‌ நூல்விவர அட்ட வணைத்‌ தொகுதிகள்‌ 
கா. சுப்பிரமணியப்பிள்ளை, இலக்கியவரலாறு இரண்‌ 
டாம்‌ பாகம்‌, (கழக வெளியீடு, 1956) 
எம்‌. சற்குணம்‌, விபுலாநந்தரின்‌ “அடிகளார்‌ படிவமலர்‌, 
(கரரை இலங்கைத்தீவு, 1969) 


John Murdoch (Comp.) Classified Catalogue of Tamil 
Printed Books (Government Publication, 1968) 


மடல்‌ 


௩. கடிகாசலம்‌ 


முன்னுரை: 

அமிழ்தினும்‌ இனிய தமிழ்‌ மொழியில்‌ 96 வகைச்‌ சிற்றிலக்‌ 
கியங்கள்‌ காணப்படுகின்றன. அவை தாம்‌ எழுந்த காலத்தில்‌ 
வாழ்ந்த மக்களின்‌ அகப்புற வாழ்க்கையைப்‌ படம்பிடித்துக்‌ 
காட்டும்‌ காலக்‌ கண்ணாடியாய்த்‌ இகழ்சன்றன. அவற்றுள்‌ கலம்‌ 
பகம்‌, பிள்ளைத்‌ தமிழ்‌, உலா, துரது, சதகம்‌, அந்தாதி, பரணி, 
மாலை. கோவை. மடல்‌ ஆகியவை குறிப்பிடத்‌ தக்க ஏிற்றிலக்‌ 
இயங்களாகும்‌. தமிழ்‌ இலக்கியப்‌ போக்கில்‌ அந்தந்தக்‌ காலக்‌ 
கட்டத்திற்கேற்ப இலக்கிய வகைகள்‌ தோன்றிச்‌ செழிப்புற்றன; 
சில வீழ்ந்துபட்டன. 


மக்கள்‌ வாழும்‌ சமுதாயத்தைப்‌ பிரதிபலித்து, அந்த மக்களுக்‌ 
காக ஏதேனும்‌ ஒரு செய்தியை (பேறறகே100) உள்ளடக்கிய 
இலக்கியங்கள்‌ காலங்‌ கடந்தும்‌ வாழும்‌ தகுதி பெறுகின்றன. 


156 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


சங்க அக இலக்கியங்சளில்‌ காணும்‌ மடல்‌, பிற்காலத்தில்‌ கோவை 
இலக்கியத்தில்‌ ஒரு விரிந்த துறையாக வளர்ந்து இடம்‌ பெற்றது; 
பக்தி இலக்கியம்‌ எழத்‌ தொடங்கிய காலகட்டத்தில்‌ இறைவனை 
நாயகனாகவும்‌, தன்னை நாயகியாகவும்‌ பாவனை செய்து பாடும்‌ 
முறையில்‌ பாடல்கள்‌ உருவாகத்‌ தொடங்கிய நிலையில்‌ இ.பி: 
ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ மடல்‌ இலக்யெமாக உருப்பெற்றது. 
வைணவத்தைச்‌ சார்ந்த திருமங்கையாழ்வார்‌ இயற்றியருளிய 
இரண்டு மடல்‌ இலக்கியங்களும்‌ முதலில்‌ எழுந்த மடல்‌ இலக்கியங்‌ 
கள்‌ என்னும்‌ பெருமை பெறுகின்றன. இவ்விரண்டிலும்‌ நாயகி 
மடலூரத்‌ துணிவதாக அமைந்திருப்பது சந்திக்கத்‌ தக்கது. 
இறைவனைப்‌ பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்டு இடைக்‌ 
காலத்தில்‌ பாடப்பெற்ற மடல்‌ இலக்கியம்‌ இ. பி, 15-ஆம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ அரசாட்சி புரிபவரையும்‌, சமீன்கார்களையும்‌ 
பலபடப்பாடிப்‌ பொருள்‌ பெறுவதையே தோக்கமாகக்‌ கொண்ட 
தாக மாறிய நிலையையும்‌ இலக்கிய வரலாறு தெளிவாக 
- உணர்த்தி நிற்கிறது. குறிப்பாகப்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்‌ 
லும்‌ இந்திலை பரவலாக இருந்தது என்பதை **சென்ற நூற்‌ 
றாண்டிலும்‌ பழமையான உலா, மடல்‌, அந்தாதி முதலிய 
செய்யுட்களைப்பாடிச்‌ செல்வர்களைப்‌ புகழ்ந்து பொருள்‌ பெற்று 
வாழ்வதில்‌ புலவர்‌ சிலர்‌ காலம்‌ கழித்தனர்‌'” என்னும்‌ கூற்று 
உறுதிப்‌ படுத்துகிறது * 
தமிழ்‌ இலக்கிய வரலாறு பற்றி எழுதப்பெற்ற நூல்கள்‌ 
பெரும்பாலானவற்றில்‌ சிற்றிலக்கிய வகைகளில்‌ ஒன்றான மடல்‌ 
குறித்த செய்திகள்‌ இடம்‌ பெறவில்லை என்பதை உணர்தல்‌ 
வேண்டும்‌. இலக்கிய வரலாறு எழுதிய ஆசிரியப்‌ பெருமக்களில்‌ 
ஓரிருவரைத்‌ தவிர, பிறரெல்லாம்‌ முழுமையான இலக்கிய 
வரலாற்றைத்‌ தெரிவிக்கும்‌ போக்கில்‌ நூலை எழுதவில்லை 
என்பது மட்டும்‌ தெளிவாகப்‌ புரிகிறது. 96 வகைச்‌ சிற்றிலக்கியங்‌ 
களில்‌ கிடைச்சப்‌ பெறும்‌ சிற்றிலக்கிய வசைகளையாவது தம்‌ 
நூலில்‌ அவர்கள்‌ தெரிவித்திருக்கலாம்‌ என்ற எண்ணம்‌ நமக்குள்‌ 
எழுவது இயற்கையே. 

மடல்‌ இலக்கயெங்களின்‌ தன்மையையும்‌ அவை உணர்த்தும்‌ 
இலக்கியக்‌ கொள்கைகளையும்‌ இக்கட்டுரை தர முயற்சிக்கன்றது 


1. மு அருணாசலம்‌, இலக்கிய வரலாறு, 12-ஆம்‌ நூற்றாண்டு 
பாகம்‌ 2, பக்‌ 330 . கக 


மடல்‌ 157 


மடல்‌--சொல்லும்‌ பொருளும்‌ 

“மடல்‌ என்னும்‌ சொல்‌--பனை முதலியவற்றின்‌ ஏடு?; பனங்‌ 
கருக்கு”, பனங்கருக்காற்‌ குதிரை போல்‌--செய்த ஊர்தி*; பூவிதழ்‌; 
இளை*; கண்ணிமை; திருநீறும்‌ சந்தனமும்‌ வைக்கும்‌ கலம்‌£; 
சோளக்கதிர்‌ முதலியவற்றின்‌ மேலுறை; தோண்‌ மேலிடம்‌, 
ஆயுதவலகு; கை” ஏற்றக்கழி; சிறுவாய்க்கால்‌ எனப்‌ பல 
பொருள்‌ உணர்த்தி நிற்கிறது. மடல்‌ என்ற சொல்லாட்டியைத்‌ 
தொல்காப்பியம்‌, சங்க இலக்கியம்‌ முதற்கொண்டு அண்டுவந்‌ 
திருப்பதனை இலக்கண இலக்கிய வழக்குகள்‌ உணர்த்துகின்றன 


மடல்‌ ஏற்றமும்‌ மடற்‌ கூற்றும்‌ 

பனை மடல்களால்‌ ஆன குதிரையின்‌ மீதேறி, தான்‌ விரும்பிய 
நங்கையின்‌ உருவந்‌ இட்டப்பெற்ற கழியைக்‌ கையிலேந்தி ஊரறிய 
வலம்‌ வந்து, அவள்‌ பெயரைச்‌ சொல்லிப்‌ புலம்பும்‌ நிலையே 
மடல்‌ ஏற்றம்‌; இவ்வாறு மடலேறித்‌ துன்புறுவதைக்‌ கூறாமல்‌ 
தலைவன்‌ மடலேற முயல்வதாகக்‌ கூறுவது மடற்கூற்று எனப்‌ 
பட்டது. 


பெருந்திணைக்கு மடலேற்றமும்‌, அன்பின்‌ ஐந்திணைக்கு 
மடற்கூற்றும்‌ உரியவை எனக்‌ காட்டுவர்‌ தொல்காப்பியர்‌. 


ஏறியமடற்‌ நிறம்‌ இளமை தீர்திறம்‌ 
தேறுதல்‌ ஒழிந்த காமத்து மிகுதிறம்‌ 

மிக்க காமத்து மிடலொடு தொகைஇச்‌ 
செப்பிய நான்கும்‌ பெருந்திணைக்‌ குறிப்பே? 


என்னும்‌ நூற்பாவில்‌ மடலேறுதல்‌ பெருந்திணைக்கு உரியது 
என்பதைத்‌ தொல்காப்பியர்‌ புலப்படுத்துவர்‌ இதனால்‌, மடலேறு 
தலை இழிந்த செயலாக அக்காலச்‌ சமுதாயத்தில்‌ கருதினர்‌ 


: 


சீவக சிந்தாமணி, 2716 

புறநானூறு, 29 

தொல்‌, பொருள்‌, 51 

தேவாரம்‌, 26. 6 

சீவக, 1147. உரை 

வெங்கைக்‌ கோ, 8 

கலைக்களஞ்சியம்‌, தொகுதி 8. பக்‌ 49 
தொல்‌, பொருள்‌. 54 


wood இப bw 


158 தமிழ்‌ இலக்கியக்‌ சொள்கை 
என்பது பெறப்படுகிறது. பழந்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ இது 
அருகியே பயிற்சி பெற்றுள்ளமை இதை மேலும்‌ அரண்‌ செய்கிறது: 


*மடன்மாக்‌ கூறும்‌ இடனுமா ருண்டே' என்று குறிப்பர்‌ 
தொல்காப்பியர்‌. இதனால்‌ மடலேறுதல்‌ உலகியல்‌ வழக்கிலும்‌ 
பயின்று வந்தமையை உணரலாம்‌. இது உலகியல்‌ வழக்காக 
இருந்த நிலையைக்‌ கலித்தொகைப்‌ பாடல்கள்‌ உணர்த்தி நிற்‌ 
இன்றன. 

வருந்தமா ஆர்ந்து மறுகன்கண்‌ பாடத்‌ 
திருந்திழைக்‌ கொத்த கிளவிகேட்‌ டாங்கே 
பொருந்தாதார்‌ போர்வல்‌ வழுதிக்‌ கருந்திறை 
போலக்‌ கொடுத்தார்‌ தமர்‌?” 


என்பதால்‌ தலைவன்‌ மாவூர்ந்து தமரிடமிருந்து தலைவியைப்‌ 
பெற்ற நிலையை உணரலாம்‌. இன்னொரு பாடலில்‌, 

கனவினாற்‌ காணிய கண்படா வாயின்‌ 

நனவினான்‌ ஞாயிறே காட்டாய்நீ யாயின்‌ 

பனையீன்ற மாவூர்ந்‌ தவன்வரக்‌ காமன்‌ 

கனையிரப்பேன்‌ கால்புல்லிக்‌ கொண்டு 22 
என்று ஞாயிற்றிடம்‌ தலைவி கூறியது கொண்டும்‌ மடலேறுதல்‌ 
வழக்கிலிருந்தமையை அறியக்கெக்கிறோம்‌, 

அகப்பொருள்‌ துறையான மடலேறுதல்‌ குறித்து மிகச்‌ சிறப்‌ 

பான இரண்டு பாடல்களைப்‌ பாடிய காரணத்தால்‌ மாதங்கீரனார்‌ 
என்னும்‌ சங்கப்‌ புலவர்‌ (மடல்‌ பாடிய மாதங்ரேனார்‌., என்ற 
மைக்கப்படுகிறார்‌. பாலை பாடிய என்ற அடை போன்றதே 
இதுவும்‌. இப்புலவர்‌ பாடிய நற்றிணைப்‌ பாடல்‌ வருமாறு: 


மடல்மா ஊர்ந்து, மாலை சூடிக்‌ 
கண்ணகன்‌ வைப்பின்‌ நாடும்‌ ஊரும்‌ 
ஒன்றுதல்‌ அரிவை நலம்‌ பாராட்டி 
பண்ணல்‌ மேவல்‌ மாகி, அரிதுற்று, 
அதுபிணிஆக விளியலம்‌ கொல்லோ?! 


10. மேற்படி. கள. 10 

11. கலித்தொகை. 141: 22:25 
13, மேற்படி, 146: 57-60 

13. நற்றிணை. 377: 1-5 


மடல்‌ . 159 


“சேட்படுக்கப்பட்டு ஆற்றானாகிய தலைமகன்‌ தன்னுள்ளே 
கூறியது” என்ற குறிப்பு இப்பாடலின்‌ &ழே காணப்படுகின்றது. 
இனி, தோழியால்‌ குறைமறுக்கப்பட்ட தலைமகன்‌ தன்‌ நெஞ்சிற்கு 
உரைத்தது” என்னும்‌ துறையிலமைந்த குறுந்தொகைப்‌ பாடலைக்‌ 
காண்போம்‌, 


விழுத்தலைப்‌ பெண்ணை விளையன்‌ மாமடல்‌ 
மணியணி பெருந்தார்‌ மரபிற்‌ பூட்டி 
வெள்ளென்‌ பணிந்துபிற ரெள்ளத்‌ தோன்றி 
ஒருநாண்‌ மருங்கிற்‌ பெருநா ணிக்கித்‌ 

தெருவி னியலவுந்‌ தருவது கொல்லோ 
கவிழ்ந்தவி ரசைநடைப்‌ பேதை 

மெலிந்தில ணாம்விடற்‌ கமைந்த தூதே** 


மடலேறுதல்‌ குறித்த விளக்கமும்‌ இப்பாடலில்‌ அமைந்திருப்பது 
உணரத்‌ தக்கது. 


தன்னை வருத்தியவள்‌ இன்னாள்‌ என்பதை ஊருக்கு உணர்த்த 
மடலேறுபவனின்‌ கூற்றரய்‌ அமைந்த குறுந்தொகைப்‌ பாடலிது: 
அரிவையைப்‌ 
பெறுகதில்‌ லம்ம யானே பெற்றாங்‌ 
கறிகதில்‌ லம்மவிவ்‌ வரே மறுகின்‌ 
நல்லோள்‌ கணவ னிவனெனப்‌ 
பல்லோர்‌ கூறயா நாணுகஞ்‌ சிறிதே" ௧ 


கலித்தொகைப்‌ பாடல்‌ ஒன்றில்‌ தலைவிக்கு, பழி உண்டாகாமல்‌ 
இருப்பதற்காகத்‌ தான்‌ மடலூராமல்‌ இருப்பதாகத்‌ தோழியிடம்‌ 
தலைவன்‌ கூறுவது உணரத்‌ தக்கது. 


ஒறுப்பின்யான்‌ ஒறுப்பது நுமரையான்‌ மற்றித்‌ நோய்‌ 

பொறுக்கலாம்‌ வரைத்தன்றிப்‌ பெரிதாயிற்‌ பொலங்‌ 
குழாய்‌ 

மறுத்திவ்வூர்‌ மன்றத்து மடலேறி 

நிறுக்குவென்‌ போல்வல்யான்‌ நீபடு பழியே" 6 


இவ்வாறு *மடலேறுவேன்‌” என்று தோழியிடம்‌ கூறும்‌ 
தலைவன்‌ உண்மையாக மடல்‌ ஏறமாட்டான்‌ என்று கூறுவர்‌. 


14. குறுந்தொகை, 182 
15. மேற்படி. 4: 2-6 
16. கலி. குறிஞ்சிக்‌ கலி. 22: 20:23 


169. தமிழ்‌ இலக்கியச்‌ கொள்கை 


ஆயின்‌, '*இஃது இரந்து பின்னின்ற தலைவன்‌ மடலேறிய வழி 
அவள்‌ தமர்‌ அஞ்சித்‌ தலைவியைக்‌ கொண்டு வந்து கொடுத்தலைக்‌ 
கண்டோர்‌ கூறியது” என்ற குறிப்பமைந்த நெய்தற்‌ கலிப்பாடல்‌ 
(24) சிந்தனையைக்‌ தூண்டுவதாக அமைகிறது. 


மாவென மடலு மூர்ப பூவெனக்‌ 
குவிமுகி ழெருக்கங்‌ கண்ணியுஞ்‌ குடுப 
மறுகி னார்க்கவும்‌ படுப 

பிறிது மாகுப காமங்காழ்க்‌ கொளினே”* 


மணிப்பீலி சூட்டிய நரலொடு மற்றை 

அணிப்பூளை ஆவிரை எருக்கொடு பிணித்தியாத்து 

மல்லலூர்‌ மறுகின்கண்‌ இவட்பாடும்‌ இஃதொத்தன்‌ 

எல்லீரும்‌ கேட்‌ டீமின்‌ என்று” 
இவை தவிர, நெய்தற்கலியின்‌ 22, 23 ஆகிய பாடல்களிலும்‌ மட 
லூர்தல்‌ பற்றிய செய்தி கூறப்பட்டுள்ளது. 

உலகப்‌ பொதுமறையாம்‌ திருக்குறளின்‌ காமத்துப்பாலில்‌ 

*தாணுத்துறவுரைத்தல்‌” என்ற அதிகாரத்தில்‌ ஆறு பாடல்களில்‌ 
மடலேறுதல்‌ குறித்துப்‌ பாடியுள்ளார்‌ திருவள்ளுவர்‌." ” தலைவன்‌ 
கூற்றாகவும்‌ திருவள்ளுவர்‌ அவற்றைக்‌ கூறியுள்ளார்‌. 


மடலேறுதல்‌ 

டாக்டர்‌ உ வே சாமிதாதய்யர்‌ அவர்கள்‌ மடலேறுதலை 
எளிய தமிழில்‌ கூறுவது: **காமம்‌ மிக்க தலைவன்‌ பனைமடலால்‌ 
குதிரையைப்‌ போல்‌ ஓர்‌ உருவம்‌ அமைந்துள்ள அதன்‌ கழுத்தில்‌ 
மணி, மாலை முதலியவற்றைப்‌ பூட்டித்‌ தன்‌ உருவத்தையும்‌ 
தலைவியின்‌ உருவத்தையும்‌ ஒரு படத்தில்‌ எழுதிக்‌ கையிலேந்தி 
அதன்‌ மேல்‌ யாவரும்‌ அறிய ஊர்ந்து வருதலை மடலேறுதல்‌ 
என்பர்‌; அங்ஙனம்‌ அவன்‌ வருவதைக்‌ கண்ட ஊரினர்‌ பட முதலிய 
வற்றால்‌ “இன்னவருக்கும்‌ இவனுச்கும்‌ நட்பு உண்டு” என்பதை 
அறிந்து அதனை வெளிப்படக்‌ கூறிப்‌ பழிப்பர்‌. அது கேட்டுத்‌ தமர்‌ 
மணம்‌ புரிவிப்பர்‌. **மடலேறும்‌ தலைவன்‌ நீறு, எருக்கமாலை, 
ஆவிரம்‌ பூமாலை முதலியவற்றை அணிந்து வருதல்‌ வழக்க 
மென்பது தெரிகின்றது.” **? 


17. குறுந்தொகை: 17 

18. கலி. நெய்தற்கலி, 21; 8-11 

19, குறள்‌ 1131-33; 1135-37 

20. குறுந்தொகைப்‌ பதிப்பு பக்‌ 42 


மடல்‌ - 161 


திரூமங்கையாழ்வாரின்‌ மகக்ப்டகுளுல்‌ பெரியவாச்சான்‌ 
பிள்ளை உரை எழுதும்போது மடலேறுதல்‌ பற்றிக்‌ குறிப்பிடு 
வதாவது: 


“மடலேறுகைதான்‌ உண்ணாதே குளியாதே 
உகந்த விஷயத்தை ஒரு படத்திலே லி௫த்து 
அதனைக்கொண்டு திரிகையும்‌; அறவிளைத்தல்‌ 
அதன்‌ காற்கிடையிலே விழுகையும்‌, விழுந்தால்‌ 
அங்கனே செல்லரிக்கைக்‌ டெக்கையும்‌ அங்ஙனே 
முடியுமாம்‌* 


திருச்சிற்றம்பலக்‌ கோவையில்‌ மட்டுமே தலைமகன்‌ தன்‌ 
னுடைய உருவத்தையும்‌ தலைவியின்‌ உருவத்தையும்‌ சித்திரத்தில்‌ 
தீட்ட விரும்புவதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
கழிகின்ற என்னையும்‌ நின்றபின்‌ 
கார்மயில்‌ தன்னையும்‌ யான்‌ 
கிழியொன்ற நாடி எழுதி...”* 
என்னும்‌ பகுதியால்‌ இதை உணரலாம்‌. . 
ஆனால்‌, மதுரைக்‌ கோவையில்‌ தலைமகன்‌ தன்‌ உருவத்தை 
எழுதாது தன்‌ பெயரை மட்டும்‌ எழுதி, பிறகு தலைவியின்‌ உருவத்‌ 
தையும்‌ எழுத விரும்புறொன்‌. இதை, 
என்னைக்‌ கிழியில்‌ எழுதாது 
என்பேரும்‌ எழுதி மற்றுன்‌ 
மின்னித்‌ தனி எழுதி? * 


என்னும்‌ வரிகள்‌ உணர்த்தியமைகன்றன. 


மடலேறுதலை ஓத்த பழக்கம்‌ 


“பர்மாவில்‌ ஒரு பழக்கம்‌ உண்டென்று சொல்லப்படுகிறது. 
அதாவது ஒரு குறிப்பிட்ட பெண்ணை அடைய விரும்பும்‌ ஒரு 
வாலிபன்‌ புல்லாங்‌ குழலையோ பிடிலையோ வாசித்துக்‌ கொண்டு 
அந்தப்‌ பெண்ணின்‌ வீட்டுக்கு முன்பாகப்‌ போய்‌ நிற்பதும்‌ உலாவு 
வதுமாக இருப்பான்‌. இரவு நேரத்தில்‌ அதுவும்‌ நிலாக்‌ காலங்‌ 
களில்தான்‌ இந்தக்‌ காரியம்‌ நடைபெறும்‌. பெண்‌ வீட்டார்‌ 


21. திருச்சிற்றம்பலக்கோவை. 76 
22. மதுரைக்கோவை. 145 
இ.கொ-11 


162 தமீழ இலக்கியக்‌ கொள்கை 


உறங்கவிட்டால்‌ வீட்டில்‌ கற்களை எறிந்து வீட்டுக்காரர்களைத்‌ 
தூக்கத்திலிருந்து எழுப்புவதும்‌ உண்டு. அவன்‌ வாசிக்கும்‌ கீதத்‌ 
தையும்‌ அந்தக்‌ கீதத்தின்‌ அந்தரங்க நோக்கத்தையும்‌ பெண்‌ 
வீட்டார்‌ அறியவேண்டும்‌ என்பதே அவனுடைய குறிக்கோள்‌ 
கடைசியில்‌ இளைஞன்‌ பெண்ணை ரகசியமாக அழைத்துக்கொண்டு 
ஓடிவிடுவதும்‌ உண்டு?'** என்பர்‌ கு. அழகிரிசாமி. குறிக்கோள்‌ 
நிலையில்‌ மட்டுமே இது மடலேறுதலை ஓத்தமைநெது எனலாம்‌. 


மடலேறுதல்‌ போன்றதோர்‌ வழக்கம்‌ அதர்வண வேதத்தில்‌ 
தரப்பட்டுள்ளது என்று எஸ்‌, வையாபுரிப்பிள்ளையவர்கள்‌ கூறு 
கின்றார்‌. ““ஒருவனது பிரதியுருவத்தின்‌ மூலமாக அவனைத்‌ துன்‌ 
புறுத்தவோ அல்லது அவன்மீது அதிகாரம்‌ செலுத்தவோ கூடும்‌ 
என்ற நம்பிக்கை உலகமெங்கும்‌ பரவியுள்ளது. புராதன இந்தி 
யாவிலும்‌ அது காணப்படுகிறது. ஒருவன்‌ ஒரு பெண்ணுடைய 
காதலைப்‌ பெற வேண்டும்‌ என்று இச்சித்தால்‌ அவள்‌ உருவத்தைக்‌ 
களிமண்ணினால்‌ செய்து சணல்‌ நாரினால்‌ அமைந்த நாணோடு 
கூடிய வில்லைத்‌ தாங்க அதன்‌ அம்பின்‌ நுனியில்‌ முன்ளைச்‌ செருகி 
ஆந்தையின்‌ இறகை அம்புச்‌ சிறகாக்கிக்‌ கருங்காலியினால்‌ அம்பின்‌ 
தண்டினை அமைத்துக்‌ கொள்வான்‌ உருவத்தின்‌ இருதய 
ஸ்தானத்தை இவ்வம்பினால்‌ குத்திக்‌ குத்தித்‌ துளையொன்று 
உண்டு பண்ணுவான்‌. இது காதற்‌ கடவுளாகிய காமனுடைய 
அம்பினால்‌ தனது காதற்குரிய பெண்ணின்‌ இதயத்தைத்‌ துளைப்‌ 
பதற்கு அறிகுறியாம்‌, இங்கனம்‌ துளைத்துக்கொண்டு அதர்வண 
வேதம்‌ 111, 25-ஆவது ஆக்கத்தை ஓதுவான்‌.”! இச்செயலும்‌, 
குறிக்கோள்‌ நிலையில்‌ மட்டுமே மடலேறுதலோடு ஒன்றுபட்டு, 
செயல்முறையில்‌ அதனின்றும்‌ வேறுபடுகிறது என்பது தெளிவு. 
“மேற்காட்டிய சான்றுகளிலிறாந்து பண்பாடியல்பிற்குத்‌ தக, 
விரும்பிய பெண்ணை அடைவதற்குரிய செயல்முறைகளும்‌ வேறு 
படுதனை உணரமுடிகின்றது. £4 


மடலேறுதல்‌ குறித்துப்‌ பின்வருமாறும்‌ சொல்லப்படுகின்றது : 


“நிர்வாணமாகவே இளைஞன்‌ மடலேறுவானாம்‌ அத்துடன்‌ 
அவனுடைய “குதிரையைத்‌ தெரு வழியாக இழுத்தால்‌, அவன்‌ 
உடம்பில்‌ பனங்கருக்கு அறுத்த இடத்தில்‌ வீரியம்‌ ஒமழுகுமாம்‌; 


23. ஜீவப்பிரவாகம்‌, உலாமடல்‌, பக்‌. 77 
24, தமிழர்‌ பழக்க வழக்கங்களும்‌ நம்பிக்கைகளும்‌ பக்‌. 18 


மடல்‌ 163 


உடனே அவனுக்கு அந்தப்‌ பெண்ணை அலங்கரித்துக்‌ கொடுப்பார்‌ 
களாம்‌. வீரியம்‌ ஒழுகாமல்‌ ரத்தம்‌ ஓழுகினால்‌ அவனைக்‌ கொன்று 
விடுவார்களாம்‌? £4, இக்கூற்றுக்கு இலக்கியச்‌ சான்றுகள்‌ கிடைக்க 
வில்லை. 


பெண்டிர்‌ மடலேறார்‌ ; 
மடலேறுதல்‌ நாணமற்ற செயல்‌ என்பதைப்‌ பல பாடல்கள்‌ 

உணர்த்துகின்றன. 

எத்திணை மருங்கினும்‌ மகடூஉ மடன்மேல்‌ 

பொற்புடை. நெறிமை இன்மை யான”₹ 
எனத்‌ தொல்காப்பியர்‌ கூறியிருத்தலால்‌ - நாணுத்‌ துறத்தலாகய 
மடலேறுதல்‌ மகளிர்‌ மேற்கொள்வது பொலிவுடையது அல்ல 
என்பது அவர்தம்‌ கருத்தாகப்‌ பெறப்படுகிறது. 

அச்சமும்‌ நாணும்‌ மடனும்‌ முந்துறுதல்‌ 

நிச்சிமும்‌ பெண்பாற்‌ குரிய என்ப?2? 
என்பதால்‌ பெண்டிர்குரிய இன்றியமையா இயல்புகளில்‌ ஒன்றாக 
நாணத்தைக்‌ குறித்திருப்பதால்‌ இது மேலும்‌ வலுப்பெறுகிறது, 

வள்ளுவப்‌ பெருந்தகையின்‌, 

கடலன்ன காமம்‌ உழந்தும்‌ மடலேறாப்‌ 

பெண்ணின்‌ பெருந்தக்க இல்‌£* 
என்னும்‌ குறட்பாவும்‌ ஈண்டு இந்தித்தற்குரியது. 

“காமம்‌ கவற்றக்‌ கரும்பனை மடல்மா 

ஊருவராடவர்‌ என்றனர்‌ புலவர்‌”??? 

என்னும்‌ பன்னிருபாட்டியல்‌ நூற்பாவினால்‌ ஆடவர்‌ மடலேறுவர்‌, 
பெண்டிர்‌ ஏறார்‌ என்பது பெறப்படுகிறது. ஆயின்‌, இறைவனைத்‌ 
தலைவனாக ஏற்கும்போது பெண்டிரும்‌ மடல்மா ஏறுவர்‌ என்‌ 
பதையும்‌ பன்னிருபாட்டியல்‌ குறிப்பிடுகிறது. 


25. ஜீவப்பிரவாகம்‌, உலா மடல்‌, பக்‌. 76. 
26. தொல்‌. பொருள்‌. 38. 

27. மேற்படி, 96. 

28. குறள்‌, 1137. 

29. பன்னிரு பாட்டியல்‌, 78, 


164 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
மடன்மாப்‌ பெண்டிரேறா ரேறுவர்‌ 
கடவுளர்‌ தலைவராய்வருங்‌ காலே? 
என்னும்‌ நூற்பா இதை உணர்த்தி நிற்கிறது. 
திருவாய்மொழிப்‌ பாசுரம்‌ ஒன்றில்‌ நம்மாழ்வார்‌ மட 
லேறுதல்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
நாணும்‌ நிறையும்‌ கவர்ந்தென்னை நன்னெஞ்சம்‌ கூவிக்‌ 
கொண்டு 
சேணுயர்‌ வானத்‌ திருக்கும்‌ தேவ பிரான்றன்னை 
ஆணையென்‌ தோழீ! உலகு தோறலர்‌ தூரற்றஆம்‌ 
கோணைகள்‌ செய்து குகரி யாய்மட லூர்துமே? * 
(குதிரி - நாணமற்றவள்‌) 
இப்பாகத்திலும்‌ நாயக மீடலேறுவதாகவே குறிக்கப்படுகிறது, 
“கடவுள்மாட்டு மானிடப்‌ பெண்டிர்‌ நயந்த பக்கத்தில்‌ அமை 
வதாகும்‌ இது. 
பக்தி இலக்கியம்‌ பெருகத்‌ தொடங்கிய இடைக்காலத்தில்‌, 
- ஆடவர்‌ மடலேறுவதாக அமைத்துப்‌ பாடப்பெற்ற மடல்துறை 
யினை மகளிர்‌ மடலேறுவதாக மாற்றிப்‌ பாடியதோடு நில்லாமல்‌- 
அகப்பொருளில்‌ அமைந்த மடல்‌ துறையை ஒரு சிற்றிலக்கிய 
மாகவும்‌ உருவாக்கிவிட்டார்‌ திருமங்கையாழ்வார்‌. அம்‌ முறையில்‌ 
எழுந்த சிறியதிருமடல்‌, பெரிய திருமடல்‌ ஆகிய இரண்டுமே மடல்‌ 
இலக்கிய வசையில்‌ எழுந்த முதல்‌ இலக்கியமாகும்‌. 
சீரானை, செங்க ணெடியானைத்‌ தேன்துழாய்த்‌ 
தாரானை, தாமரைபோல்‌ கண்ணானை எண்ணருஞ்சீர்‌ 
பேரா யிரமும்‌ பிதற்றி, பெருந்தெருவே 
ஊரார்‌ இகழினும்‌ ஊரா தொழியேன்நான்‌ 
வாரார்பூம்‌ பெண்ணை மடல்‌?” 
"எனவும்‌, 
_மற்றிவைதான்‌ 
உன்னீயுலவா வுலகறிய வூர்வன்நான்‌ 
முன்னி முளைத்தெழுந்‌ தேங்கி யொளிபரந்த 
மன்னியபூம்‌ பெண்ணை மடல்‌? 


30. மேற்படி, 147. 

31. திருவாய்மொழி, 523:9. 

32. சிறிய திருமடல்‌, 75-77. ர 
23. பெரிய திருமடல்‌, 147-148. 


மடல்‌ 163 


எனவும்‌ நாயகி மடலூரத்‌ துணிவதாக அமைந்த பாடற்பகுதிகள்‌ 
சிந்திக்கத்‌ தக்கன, மடல்‌ இலக்கிய மரபு மாற்றம்‌ பெறுவது இங்கே 
துவங்குகிறது எனலாம்‌. 


11 


இனி, மடல்‌ இலக்கிய வகைகளையும்‌ அவை உணர்த்தும்‌ 
கொள்கைகளையையும்‌ காண்போம்‌. 


மடல்‌ வகைகள்‌ : 

மடல்‌ பற்றிய இலக்கியங்களில்‌ மடல்‌, உலாமடல்‌ என்று இரு 
வகை காணப்படுகிறது. மடல்‌ என்பது வளமடடல்‌ எனவும்‌ வழங்கப்‌ 
படுகிறது. மேலும்‌, கலிமடல்‌, இன்ப மடல்‌ என்ற பெயர்களாலும்‌ 
குறிக்கப்படுகிறது. ‘ 


வளமடல்‌ 


பாட்டுடைத்‌ தலைவனின்‌ பெயரை எதுசையாக வைத்து, 
தனிச்சொல்‌ இடம்பெறாத இன்னிசைக்‌ கலிவெண்பாவினால்‌ 
பாடப்படுவது வளமடல்‌. 


அறம்பொருள்‌ வீடெனும்‌ அம்முக்‌ கூற்றின்‌ 
திறங்கடிந்து அரிவையர்‌ திறத்துறும்‌ இன்பம்‌ 
பயன்‌எனக்‌ கலிவெண்‌ பாவால்‌ தலைவனை 
பெயர்‌எது கையினில்‌ பேசுதல்‌ வளமடல்‌** 


என்று இலக்கண விளக்கப்‌ பாட்டியல்‌ வளமட லுக்கு இலக்கணம்‌ 
குறிக்கிறது. அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என்னும்‌ உறுதிப்‌ 
பொருள்‌ நான்கில்‌ இன்பமே சிறந்தது என வலியுறுத்திப்‌ பாடுவது 
வளமடலாகும்‌. நவநீதப்‌ பாட்டியல்‌, பன்னிரு பாட்டியல்‌ 
பிரபந்த தீபம்‌ ஆகியவையும்‌ இவ்வாறே குறிப்பிடுகின்றன. 


திருமங்கையாழ்வார்‌ இயற்றியருளிய சிறிய திருமடல்‌, பெரிய 
திருமடல்‌ ஆகிய இரண்டும்‌ வளமடல்‌ வகைக்கு எடுத்துக்‌ காட்டாக 
நிற்கின்றன. 155 அடிகளில்‌ “நாராயணன்‌” பெயருக்கு எதுகை 
அமையப்‌ பாடப்பெற்றது நறிய திருமடல்‌. கண்ணன்‌ என்னும்‌ 
பெயருக்கு எதுகை அமையும்‌ வகையில்‌ 297 அடிகளில்‌ பாடப்‌ 
பெற்றது பெரிய திருமடல்‌. 


34. இலக்கண விளச்சம்‌, 484, 


166 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


உலாமடல்‌ 


கனவில்‌ ஈண்ட கன்னியைக்‌ காமுற்று ஆண்மகன்‌ அவளை 
அடையாவிடில்‌ மடவேறுலேன்‌ என்று உரைப்பதாக பாடப்‌ 
பெறுவது உலாமடல்‌. 


கனவின்‌ ஒருத்தியைக்‌ கண்டு புணர்ந்தோன்‌ 
நனவின்‌ அவள்பொருட்டாக, நானே 
ஊர்வேன்‌ மடல்‌ என்றுரைப்பது உலாமடல்‌? 


என்பது இலக்கண விளக்கம்‌ தரு.ம்‌ இலக்கணம்‌. இவ்வாறு பாடப்‌ 
பெறும்‌ கலிவெண்பாவில்‌ தலைவனின்‌ பெயர்‌ எதுகையாக வைக்‌ 
கப்படுவதில்லை என்பதும்‌, இக்‌ கலிவெண்பாவில்‌ தனிச்சொல்‌ 
உண்டு என்பதும்‌ உணரக்‌ தக்கது. 


உலாமடல்‌ என்பது உரைத்திடில்‌ தலைவன்‌ 
கனவில்‌ ஓர்பெண்ணைக்‌ கண்டு புணர்ந்தஅம்‌ 
மடவரல்‌ பொருட்டு மடலூர்வன்‌ என்பதைக்‌ 
கலிவெண்பாவால்‌ கரைப்பது விதியே” £ 


என்பது பிரபந்த தீபம்‌ கூறும்‌ உலாமடல்‌ இலக்கணமாகும்‌, உலா 
பிரபந்தத்தின்‌ தன்மையும்‌ மடல்‌ பிரபந்தத்தின்‌ தன்மையும்‌ 
கலந்து உருவானது உலா.மடல்‌ என்றுகுறிப்பிடலாம்‌. 


ஏனைய பாட்டியல்‌ நூல்கள்‌ கலிவெண்பா என உரைக்க, 
மூத்துவீரியம்‌ முதலில்‌ இன்னிசைக்‌ கலிவெண்பா எனச்‌ இறப்பிக்‌ 
கிறது. “மடல்‌ என்பது உலாப்‌ போல்‌ வழங்கஇனும்‌”, என்று தொன்‌ 
னூல்‌ விளக்கம்‌ மடலை உலாவுடன்‌ தொடர்புபடுத்தி உரைப்பதும்‌ 
குறிப்பிடத்‌ தக்கது. மடல்மா ஏறித்‌ தலைமகன்‌ வீதியில்‌ 
செல்லுவது உலாவுடன்‌ ஒப்பிடப்படுகிறது 


கிடைத்துள்ள மடல்‌ இலக்கியங்கள்‌ 

இப்போது கிடைத்திருக்கும்‌ மடல்‌ இலக்கியங்கள்‌ வருமாறு : 
1. சிறிய திருமடல்‌, 2. பெரிய திருமடல்‌, 3. நரசிங்கப்பையராசன்‌ 
வளமடல்‌, 4. செயங்கொண்ட மாமுனி வளமடல்‌, 5. வருண 
குலாதித்தன்‌ உலாமடல்‌, 6. பாப்பையா பிள்ளை உலாமடல்‌, 


35. மேற்படி, 485 
36. பிரபந்த இபம்‌. 14 


மடல்‌ 167 


7. திருச்செந்தூர்‌ உலாமடல்‌, 8. எட்டப்ப நாய்க்கர்‌ பேரில்‌ மடல்‌, 
9, கலிமடல்‌, 10. சித்திரமடல்‌, 11. நல்லபிள்ளை பேரில்‌ சித்திர 
மடல்‌, 12. அழகர்சாமி மடல்‌, 13. தாயுமானவர்‌ மடல்‌, 


வளமடல்‌ என்ற பெயருடன்‌ தோன்றிய மடல்கள்‌ 
பாட்டுடைத்‌ தலைவனின்‌ பெயருக்கேற்ப எதுகை அமையப்‌ 
பாடப்பெற்றன. ஆனால்‌, காலப்போக்கில்‌ உலாமடல்‌ என்னும்‌ 
வகையே இறப்பாகப்‌ பாடப்பெறலாயிற்று, வருணகுவாதித்தன்‌ 
உலாமடல்‌, சத்திரமடல்‌, உலாமடல்‌, நல்லபிள்ளை பேரில்‌ சித்திர 
மடல்‌, பாப்பையபிள்ளை உலாமடல்‌ ஆகியவை இவ்வகையில்‌ 
எழுந்த மடல்‌ இலக்கியங்களாகும்‌. 


பெயரமைவு 


மடல்‌ இலக்கிய வசையில்‌ எழுந்த நூல்களின்‌ பெயர்‌ அமைவி 
னும்‌ ஓர்‌ ஒப்புமை இருப்பது புலனாகிறது. பாட்டுடைத்‌ தலை 
வனின்‌ பெயரைக்‌ கொண்டதாகவே பெரும்பான்மையான மடல்‌ 
இலக்கியங்கள்‌ விளங்குகின்றன. சிறுபான்மை நூல்கள்‌ மடல்‌ 
வகையைப்‌ பெயராகக்‌ கொண்டு விளங்குகின்றன. (எடு) 
சித்திர மடல்‌, உலாமடல்‌, கலிமடல்‌; பாட்டுடைத்‌ தலைவனின்‌ 
ஊர்ப்‌ பெயரைச்‌ கொண்டிலங்குவது திருச்செந்தூர்‌ மடல்‌. 


பாடுபொருள்‌ 
இன்பத்தையே சிறப்பித்துப்‌ பாடுவதை பாடுபொருளாகக்‌ 
கொண்டெமுழ்தவை வளமடல்‌ இலக்கெங்களாகும்‌. 


ஆயின்‌, உலாமடல்‌ இலக்கியப்‌ பாடுபொருள்‌ இதனின்றும்‌ 
வேறுபடுகின்றது. தலைமகன்‌, தலைமகள்‌ ஒருத்தியைக்‌ கண்டு 
காமுற்று, கனவில்‌ கூடி, பின்‌ விழித்தெழுந்து அவளைக்‌ காணப்‌ 
பெறாமையால்‌ பரட்டுடைத்‌ தலைவனின்‌ ஊர்த்‌ தெருவின்‌ 
மடன்மா ஊர்ந்து அவளை அடையப்‌ பெறுவதாகக்‌ கூறும்‌ 
பொருளமைப்பினைக்‌ கொண்டதாகும்‌. இதில்‌, தலைமகளின்‌ 
சிறப்பு, அவளின்‌ கேசாதிபாத வருணனை, தலைமகன்‌ காண்டல்‌, 
தலைமகனின்‌ பிரிவாற்றாமை, தலைமகளைக்‌ கனவில்‌ காணுதல்‌, 
தலைமகன்‌ புலம்பல்‌, மடல்‌ ஊர்வேன்‌ எனல்‌ என்னும்‌ அமைப்பில்‌ 
பாடப்பெறுபவை உலாமடல்‌ இலக்கிய வகையாம்‌. காளமேகம்‌ 
இயற்றிய உலாமடலில்‌ தசாங்கம்‌ இடம்பெறவில்லை; 


168: தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


இலக்கிய உத்திகள்‌ 

பாடுபொருளைச்‌ சிறக்கப்‌ பாடவேண்டி, பல உத்திகளைக்‌ 
கையாள்வர்‌ கவிஞர்‌. உவமை, உருவகம்‌, சிலேடை. ஆகிய அணி 
களைப்‌ பெய்து பாடல்களைச்‌ ருவைபடப்‌ பாடி, கூற வந்த 
வற்றைத்‌ தெளிவாக விளக்குவது அவர்களுக்கு கைவந்த உத்தி 
முறையாகும்‌. 


தலைமகளை வருணிப்பதில்‌ பல்வேறு உவமைகள்‌ கவிஞர்‌ 
பெருமக்களால்‌ கையாளப்படுவதை மடல்‌ இலக்கியங்களில்‌ 
பரக்கக்‌ காணலாம்‌. 


ததுங்‌ கொள்ளாத, செழுத்தா மரை முகையின்‌ 
மோதுஞ்‌ சிறுதிவலை மொய்த்தனபோல்‌--ஓ.கமறர்‌ 
வாழக்கடல்‌ கடைந்த மாயோன்‌ மணிமகுடம்‌ 
குழத்தெறிந்த சுதைத்துணிபோல்‌--ஏமுலகும்‌ 
மெச்சுகலை மதியின்‌ வெண்ணிலா வீசுமுத்தின்‌ 
கச்சுப்‌ புனைந்த கண தனத்தான்‌”” 


என்பன வருண குலாதித்தன்‌ மடலில்‌ காணும்‌ உவமைகள்‌, பாற்‌ 
கடலிற்‌ பூத்த பதுமம்‌ னத்‌ தலைவனின்‌ கண்களை உவமை 
யுடன்‌ பேசுகிறது தாயுமானவச்‌ மடல்‌. 


மேலும்‌, காமத்தில்‌ மூழ்யெ தலைமகளுக்கு உதவும்‌ 
தலைவிக்கு நடுக்கடலில்‌ ஆழ்த்தவருக்கு உதவும்‌ தெப்பத்தை*” 
உவமை கூறுகிறார்‌. 


பம்பரத்தை 
ஆட்விட்டுப்‌ பார்ப்பதுபோ லாசைக்‌ கயிற்றிலெனை 
ஆடவிட்டுப்‌ பார்ப்ப தடுக்குமோ*? 


என்னும்‌ பகுதியில்‌, தலைமகள்‌, தலைமகனை ஆசைக்‌ கயிற்றி 
லாடவிட்டுப்‌ பார்ப்பதற்குப்‌ பம்பரத்தை ஆடவிட்டுப்‌ பார்ப்பதை 
உவமை காட்டுவது சிறப்பாகவே தெரிகிறது. 


37. வருணகுலாதித்தன்‌ மடல்‌, 102-104 
38. தாயுமானவர்‌ மடல்‌, 52 

39. மேற்படி, 272 , 

40. ,. 32 


169 
கட்டாத 


பூமாலை; தட்டாத பொற்பாவை; கற்பூபகப்பூ 
மாமாலை யிற்பிறவா வாசலுண்டு** 


கங்குலோ கங்குவிலே காண்புகையோ அப்புகைசேர்‌ 
மங்குலோ மங்குல்கான்‌ மாமயிலோ--தங்குமயிற்‌ 
காவோ வருங்காவிற்‌ கள்ளுதிர்க்குங்‌ காயாவின்‌ 
பூவோ பூவிற்பொருந்து வண்டோ*2 

விலைமதியா 
மாணிக்கக்‌ கட்டி மறுத்துரையாப்‌ பொற்காசு 
காணிக்கை வைக்கும்‌ கதிர்முத்தம்‌*? 
கண்ணு மனமுங்‌ கவரும்‌ கலைக்க்யொனம்‌ 
பண்ணுஞ்‌ சிறந்த பசுங்ளெளை** 


என வரும்‌ பகுதிகளில்‌ காணும்‌ உவமைகளின்‌ நயம்‌ உய்த்துணரத்‌ 


தக்கது, 


தலைவியைக்‌ கேசாதிபாதமாக வருணிக்கும்‌ நிலையில்‌ 
இலக்கியப்‌ படைப்பாளிகளின்‌ வருணனைத்‌ இறன்‌ பலபடப்‌ புலப்‌ 
படுகிறது. தலைமகளின்‌ கண்கள்‌ புலவர்கள்‌ தரும்‌ சென்னா 
கவிக்கு நிகராகும்‌ என்று வருணனை செய்கிறார்‌. 


வருணகுலாதித்தன்‌ மடலாசிரியர்‌ 


புவிக்கு நிகரற்ற புலவோர்‌ தரும்செஞ்சொல்‌ 
கவிக்கு நிகராகும்‌ இருகண்ணாள்‌** 


எட்டப்ப நாயக்கர்‌ பேரிடல்‌ மடல்‌ என்னும்‌ நரல்‌ 


புவிமீது மால்‌அயனும்‌ பூணக்‌ கிடையாக்‌ 
கவினார்சிறு துளூக்‌ கன்று* * 


சித்திரமடல்‌, 5 
எட்டப்ப நாயக்கர்‌, 26-27 
நல்லபிள்ளை, 16 

5 12 


வருண குலாதித்தன்‌ மடல்‌, 152 
எட்டப்ப நாயக்கர்‌, 15 


170 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


வீணிற்சுடாத வெயிற்பருதி வெயில்கண்டு 

நாணிப்‌ பகலெளியா நட்சத்திரம்‌** 

கரையாத சந்தனப்‌ பூக்காடு** 
என்றெல்லாம்‌ தலைமகளை வருணிக்கும்‌ பாங்கு எண்ணத்தக்கது. 

இனி, இவ்விலக்கியங்களில்‌ பயன்பட்டுள்ள உருவசங்களைக்‌ 
காண்போம்‌. 
_மாரவேள்‌ 

திண்டாடுங்‌ காமத்‌ திருக்கோயில்‌ * 
என்பதில்‌ காமத்திருக்கோயிலாகத்‌ தலைமகள்‌ உருவகிக்கப்பட்‌. 
டுள்ள பான்மை புலப்படுகின்றன து. 

மடல்‌ இலக்கியங்களில்‌ சிலேடை அணிகளும்‌ அமைந்து காணப்‌ 

படுகின்றன. நல்ல பிள்ளை பேரில்‌ சித்திரமடல்‌ என்னும்‌ நூலில்‌ 
சிலேடை இடம்பெற்றுள்ள பான்மையைக்‌ காண்போம்‌. 

மேகமிசை யேட விளங்குதலாற்‌ கண்ணெல்லாம்‌ 

ஆகமிசையே யமர்தலால்‌--ஆகத்திற்‌£? 

சேருஞ்‌ சசிவரலாற்‌ றெய்வேந்தி ரனா மென்‌ 

றாடும்‌ பரவுபொதி யாசலத்தான்‌”* 

(சசி - இந்திரன்‌: பொதியாசலம்‌ - பொதிகைமலை) 
ஆூய இரு கண்ணிகளிலும்‌ பொதிகை மலைக்கும்‌ இந்திரனுக்கும்‌ 
சிலேடை அமைந்துள்ளது. இதேபோன்று, சோமதரனுக்கும்‌ 
பொருனை நதிக்கும்‌ அமைந்த சிலேடையைக்‌ வரும்‌ கண்ணி 
கள்‌ உணர்த்துகின்றன : 

கங்கை யசலாத காரணத்தா லென்னாறும்‌ 

பொங்குசடை காட்டிற்‌ பொருந்துதலா--லெங்கங்கும்‌ 

சொன்ன கனகவரை யேறுதலாற்‌ சோமதர 

னன்னதொரு பொருனை யாற்றினான்‌ 2 
இவ்வாறு சிலேடையும்‌ உத்தியாகக்‌ கையாளப்பட்டுக்‌ கருத்து 
விளக்கத்திற்குப்‌ பயன்பட்டுள்ளது, 


48 ச 19 
9 » 11 
50 ன்‌ 128 
51 ச 129 


52. ன 131 
33. மேலும்‌ காண்க. தாயுமானவர்‌ மடல்‌, 282 


மடல்‌ 171 


முன்னோர்‌ மொழியைப்‌ போற்றுதல்‌ : 


மடல்‌ இலக்கியப்‌ படைப்பாளிகள்‌ தங்கள்‌ காலத்திற்கு 
முன்னர்‌ வாழ்ந்து இலக்கியம்‌ படைத்தவர்களையும்‌ அவர்தம்‌ 
இலக்கியங்களையுப்‌ போற்றத்‌ தவறவில்லை. தேவைப்படுமிடங்‌ 
களிலெல்லாம்‌ முன்னோர்‌ மொழியையும்‌ தம்‌ தரல்களில்‌ குறித்துச்‌ 
செல்கின்றனர்‌. முன்னோர்‌ படைத்த இலக்கியத்தின்‌ மீதுள்ள 
பற்று இதற்குக்‌ காரணமாக இருப்பது உணரத்தக்கது, 
மடல்‌ இலக்கியங்கள்‌ சிலவற்றில்‌ திருக்குறன்‌ கருத்து 

கையாண்டிருப்பது புலப்படுகின்றது. மடலூரத்‌ துணிந்த தலை 
மகன்‌ திருவள்ளுவர்‌ மடலைப்‌ பற்றிக்‌ கூறிய குறட்பாவினைத்‌ தன்‌ 
நினைவுக்கு கொண்டுவந்து மடலூரத்‌ துணிடறொன்‌ : 

காமமுழந்து கலங்கி வருந்தினார்க்‌ 

கேமமல்ல தில்லைவலி-ஆமெனவே 

சொன்ன திருவள்ளுவரை தோத்திரம்‌ செய்தேன்‌ கருத்தில்‌ 

உன்னி மடலூர்‌ தற்கொருமித்தேன்‌** 
என்னும்‌ வருணகுலாதித்தன்‌ மடல்‌ வரிகள்‌ இதை உணர்த்து 
இன்றன. 

உடுக்கை இழந்தவன்‌ கைபோல வாங்கே 

இடுக்கண்‌ களைவதா தட்பென்‌--றெடுத்ததிரு 

வள்ளுவனார்‌ சொன்னகுறள்‌ வாராதோ வந்தக்கால்‌ 

எள்ளளவு நெஞ்சமிரங்காதோள்‌** 


என்பதில்‌ குறளை அப்படியே கையாண்டிருப்பது சட்டத்தக்கது. 
பாட்டுடைத்‌ தலைவனின்‌ பெயர்‌ குறித்தல்‌ : 
மண்டலத்தில்‌ 
மாத்தானைக்‌ காத்தான்‌ வருணகுலாதித்‌ தனைச்‌ சென்‌ 
றேத்தார்போற்‌ றேய்ந்த இடையினாள்‌* 
ுதீதினெறி 
சேரும்‌ வருணகுலா இத்‌ தனையே சேர்ந்துகளி 
கூருமவர்‌ போற்‌ குறைவற்றேன்‌” 


என வரும்‌ வருணகுலாதித்தன்‌ மடல்‌ பகுதிகளையும்‌, 


34. வருணகுலாதித்தன்‌, 45 
55. க்‌ 330 
ச 66 


56, 
37, ப்‌ 393 


172 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


தெற்றமர்‌ செங்கெங்‌ கைத்திறல்‌ வெங்கடேசு ரெட்டன்‌ 
x ்‌ ம்‌ முற்றும்‌ 

வெற்றி வடிவாள்ம்பு வேல்‌ போல முற்றிங்‌ 
கொலை பயிலு மாகளவ்‌ கொண்டு மதவேள்‌ 
கலைபயிலும்‌ செவ்விய பூங்கண்ணாள்‌ ££ 

என்னும்‌ எட்டப்ப நாயக்கர்‌ பாடல்‌ பகுதிகளையும்‌, 
இணையான நல்லபிள்ளை யென்பேரன்‌£? 
வள்ளலைை நல்லபிள்ளை மன்னன்‌ £ 


என்ற நல்லபிள்ளை பேரில்‌ மடல்‌ அடிகளையும்‌ கொண்டு ஆராய்ந்‌ 
தால்‌, பாட்டுடைத்‌ தலைவனின்‌, பெயர்களைக்‌ குறிப்பிடுவதை. 
ஒரு கொள்கையாக மடல்‌ இலக்கியங்கள்‌ கொண்டுலங்குஒன்‌ றன 
என்று எண்ணத்‌ தோன்றுகிறது. 
மடற்கோலம்‌; 
மடலூரத்‌ துணிந்த தலைமகன்‌ மடலேறத்‌ தன்னைத்‌ 
தயாராக்கிக்‌ கொள்ளும்போது அவன்‌ மேற்கொள்ளும்‌ கோலம்‌ 
பற்றிய செய்தியினைப்‌ பிற்கால மடல்‌ இலக்கியங்கள்‌ தெரி 
விக்கின்றன. 
பனையை வெட்டி விழத்தாட்டித்‌ 
தூறே யமைக்கத்‌ இசங்கட்டி--யேறும்‌ 
புரவி யொன்றுகட்டிப்‌ புரிசடையுங்‌ கட்டி 
யரன்வடி வாய வெண்ணீறணிந்துஅபரவு 
மடக்கெடியாள்‌ பேரழைகை மாறா தெழுதிப்‌ 
படத்தையொரு கையினாற்‌ பற்றிநடுக்கமுறப்‌ 
போயேறினார்‌ 2 
என்ற நல்லபிள்ளை பேரில்‌ மடல்நூல்‌ கண்ணிகளில்‌ மடற்கோலம்‌ 
இவ்வாறு பேசப்படுகின்றது. 
தலைமகனின்‌ ஓவியத்தை எழுதி, மடலுண்டாக்கி, எலும்பைச்‌ 
சோடித்து, எருக்கணிந்து சிவனைப்‌ போலப்‌ புறப்பட்டு, மடல்‌ 
ஊர்வதாக, சீத்திரமடலில்‌ மடற்கோலத்தைக்‌ “காளமேகம்‌ சீழ்‌ 
வரும்‌ கண்ணிகளில்‌ கூறுறார்‌: - 


58. எட்டப்ப நாயக்கர்‌ 73-74 
$9. நல்ல பிள்ளை 64 

60. ச 82 

61. உ கண்ணி 245-247: 


மடன்‌ 329 


கேவித்த பாதாதி கேசத்தை யும்‌எழுதி 

ஊவிக்கும்‌ சித்திரமடல்‌ உண்டாக்‌? அ கோவித்துச்‌ 
சாடிப்‌ பொருது வெல்லும்‌ சங்கராமத்‌ துள்புகுந்‌ தங்கு 
ஈடுற்ற மெய்யில்‌ எலும்பெடுத்துச்‌ -- சோடித்தும்‌ 
பூண்ட எருக்கணிந்து பூர்ணப்பே ரானந்தத்‌ 
தாண்டவனைப்‌ போலே தலைப்பட்டு 


ச ஃஉைர்வேன்‌ மடல்‌ £* 


இனி, மடற்கோலம்‌ குறித்து வருணகுலாதித்தன்‌ மடல்‌ கூறு 
வதைப்‌ பார்போம்‌: 
தல்லபடந்‌ 
தன்னிலவர்‌ வன்னெஞ்சம்‌ தானொழிய மங்கைநல்லா 
ரென்னும்‌ படிவமெடுத்‌ தெழுதிப்‌ - பின்னர்‌ 
சடைகட்டி வெண்ணீறு சாத்தி நறும்பூளைத்‌ 
கொடைகட்டி வெள்ளெருக்குச்‌ சூடி...” 
இப்பகுதிகளால்‌ தலைமகனின்‌ மடற்கோலம்‌ தெளிவாகப்‌ புலனா 
கின்றது. இவ்வாறு, தலைமகனின்‌ மடற்கோலத்தை நூலின்‌ 
இறுதியில்‌ குறிப்பிவெதையும்‌ மடல்‌ இலக்கியங்கள்‌ கொள்கை 
யாகக்‌ கொண்டிலங்கின என்றும்‌ கூறலாம்‌. 
தமிழ்‌-சொல்லாட்சி 
தமிழ்‌ பற்றிய சொல்லாட்சியும்‌ பலவிடங்களில்‌ காணப்‌ 
படுகிறது. வருணகுலாதித்தன்‌ மடலில்‌, அருந்தமிழ்‌*, 
தண்டமிழ்‌ என்றும்‌; தமிழ்ப்‌ பொன்மலை தமிழ்க்கடல்‌ என்று 
தாயுமானவர்‌ மடலிலும்‌ பயின்றுவரக்‌ காண்கிறோம்‌. தமிழ்‌ 
மொழியை அடை கொடுத்தும்‌, உவமையாக்கியும்‌ உருவகமாக்‌இ 
யும்‌ பயிலும்‌ சொல்லாட்சிகளைப்‌ படைப்பதும்‌ இவ்விலக்கியங்‌ 
களில்‌ காணமுடிறெது. 


வட்டார வழக்குச்‌ சொற்கள்‌ இடம்பெறல்‌ 
மடல்‌ இலக்கியங்களில்‌ வட்டார வழக்குச்‌ சொற்கள்‌ இடம்‌ 
பெற்றிருக்கின்றன. ஓட்டிக்ரெட்டி" என்பதையும்‌, 


62. சத்திர மடல்‌. கண்ணி, 164-174 
63. வருணகுலாதித்தன்‌, 463-464 


64, $5 258 
65. of 269 
66. தாயுமானவர்‌ மடல்‌, 9 
67. 10 


68. நல்ல பிள்ளை, 229 


144 தமிழ்‌ இலக்கியச்‌ கொள்கை 


கையி லணைத்துக்‌ கனிவாயின்‌ முத்தமீட்டுப்‌ 
பைய இதழைப்‌ பருகினேன்‌? 


என்பதில்‌ வரும்‌ 'பைய* என்பதையும்‌, தாயுமானவர்‌ மடலில்‌ 
காணும்கடைச்சரக்கு” ?;முக்காடு" *;அட்டிச்சொல்ல வேண்டாம்‌? * 
ஆகியவற்றையும்‌ எடுத்துக்காட்டாகச்‌ சுட்டலாம்‌ தாம்‌ பாடும்‌ 
நூல்களில்‌ வட்டார வழக்குச்‌ சொற்களோடு சில பழமொழி 
களையும்‌ கையாளுவது காணப்படுகிறது, 

ஏரார்‌ முயல்விட்டுக்‌ காக்கைப்பின்‌ போவசோ ௪ 

ஆற்றா வசனத்து அடங்காத நாகம்போல”* 

(ஆற்றா வசனம்‌ - மந்திரமற்ற வெற்றுரை) 
என்பன போன்ற பழமொழிகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளதைக்‌ காண 
முடிகிறது. 


வடமொழிச்‌ சொற்பயிற்சி 

மடல்‌ இலக்கியங்களில்‌ வடமொழிச்‌ சொற்கள்‌ கையாளப்‌ 
பட்டிருக்கின்றன. அவ்விலக்கியத்தின்‌ காலத்தை நிர்ணயிப்பதற்கு 
இவ்‌ வடமொழிச்‌ சொல்‌ பயிற்சியும்‌ ஏதுவாக அமையக்‌ கூடும்‌. 
நிக்ஷேபம்‌”* பூகூணம்‌” பொக்கிஷம்‌”? என்பன போன்ற பல 
வடமொழிச்‌ சொற்கள்‌ பயின்று வந்துள்ளன ரசதாளி"£ என்னும்‌ 
சொல்லும்‌ பயின்று வந்துள்ளது. 


வரலாற்றுச்‌ செய்திகள்‌: இடம்‌ பெறல்‌ 

ஒரு குறிப்பிட்ட. காலத்தில்‌ எழுந்த இலக்கியத்தின்‌ துணை 
யால்‌ அக்கால வள்ளல்கள்‌, மன்னர்கள்‌ ஆகியோரைப்‌ பற்றிய 
செய்திகள்‌ நமக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. அந்நிலையில்‌ மடல்‌ 
இலக்கியங்களின்‌ வாயிலாக, பாட்டுடைத்‌ தலைவர்களின்‌ 


69. தாயுமானவர்‌. 267. 


70. ல்‌ 143 
71 ல 148 
72. 264 


73. சிறிய திருமடல்‌, 4 

74. சித்திரமடல்‌, 128 

75. வருண குலாதித்தன்‌, 392 

76, தாயுமானவர்‌. 270; நல்லபிள்ளை, 71 
77. நல்லபிள்ளை, 7 - 
78. உலாமடல்‌, 11 


பெயர்கள்‌,அவர்தம்கொடை, புகழ்‌, வீரம்‌, நாடு போன்ற பல 
சிறப்பான செய்திகளை நாம்‌ அகச்‌ சான்றுகொண்டு அறிய 
முடிகிறது. எடுத்துக்‌ காட்டாக, நல்லபிள்ளை பேரில்‌ சித்திர 
மடல்‌ என்னும்‌ நூலில்‌ நல்லபிள்ளை என்னும்‌ வள்ளலைப்‌ பற்றியச்‌ 
சில வரலாற்றுச்‌ செய்திகள்‌ கூறப்‌ பெற்றுள்ளன *வள்ளலெனு 
நல்லபிள்ளை”? ? என்பதால்‌ அவன்‌ கொடைத்‌ தன்மையும்‌, 
புரவி நகுலன்‌ புயபல வீமன்‌ 
விரவு தனுவில்‌ விசையன்‌”? 
என்பதால்‌ அவனுடைய வீரத்தையும்‌, 
அ இங்குகொடை யான்முரசு 
மூன்று முழங்குமணி முன்றிலான்‌££ 
என்பதால்‌ அவனுடைய ஆட்சிமுறையையும்‌, 
கூட்டி வருமாட கோபுரமெல்‌ லாங்கொடிகள்‌ 
நாட்டிய பாண்டிவள நாட்டினான்‌ *2 
, என்னும்‌ அடிகளால்‌ அவனுடைய நாட்டையும்‌ நாம்‌ அறியக்‌ இடக்‌ 
கிறோம்‌. 


புராணக்‌ குறிப்புகள்‌ 

புராணக்‌ குறிப்புகள்‌ சிலவற்றையும்‌ இம்மடல்‌ இலக்கியங்கள்‌ 
குறிப்பிடுகின்றன. இறைவன்‌ இறைவியர்‌ பற்றிய குறிப்புகளையும்‌ 
இவ்விலக்கியங்களில்‌ காணமுடிகிறது. 


பாட்டின்‌ வரையறை 
கலிவெண்பாவினாலான மடல்‌ இலக்கியங்களில்‌ சிறிய தரு 


மடல்‌ சிற்றெல்லையாகவும்‌, வருணகுலா தித்தன்‌ மடல்‌ பேரெல்லை 
யாகவும்‌ அமைவது குறிப்பிடத்‌ தக்கது. 
தொகுப்புரை 

சங்க இலக்கியங்களில்‌ அகப்பொருள்‌ துறையாகக்‌ குறிக்கப்‌ 


பெற்ற மடல்‌, கலம்பகத்தில்‌ தமை என்னும்‌ உறுப்பின்‌ பகுதியாக 
விளங்கிகோவை பிரபந்தத்தில்‌ முழுத்துறையாகவளர்ச்சியடைந்து, 


79. நல்லபிள்ளை. 72 
80. க்‌ 150 
81. ன்‌ 145 
82 ல்‌ 137 


176 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


கி. பி, 9-ஆம்‌ - நூற்றாண்ட ளவில்‌ இலக்கியத்‌ தகுதி பெற்றது. 
தலைமகன்‌ மடலேறுதல்‌ என்ற மரபு தலைமகள்‌ மடலேறத்‌ 
துணிந்த நிலையில்‌ மரபு மாற்றமும்‌. ஏற்படலாயிற்று. காப்பிய 
காலத்தில்‌ இதில்‌ ஏற்பட்ட நெ௫ுழ்ச்சியைச்‌ சீவக சிந்தாமணியால்‌ 
அறிய முடிறெது.£* 


மடல்‌ இலக்கியங்களை வகைப்படுத்திக்‌ காணும்போது வள 
மடல்‌, உலாமடல்‌ என்னும்‌ இருவகைகளைப்‌ பரடுபொருள்‌ 
அமைப்பு நிலையில்‌ காணமுடிகிறது. 


மடல்‌ இலக்கியம்‌ என்ற நிலையில்‌ கிடைத்திருக்கன்ற மடல்‌ 
இலக்கியங்களைத்‌ தொகுத்து பார்க்கின்ற போது 

மடலேறுதல்‌ நாணம்‌ துறந்த செயலாகக்‌ கருதப்பட்டமை 
யால்‌ சங்க காலத்தில்‌ அருகியே இலக்கியப்‌ பயிற்சி பெற்று 
வந்துள்ளது. 

பிற்கால மடல்‌ இலக்கியங்களில்‌ தலைவியின்‌ கேசாதிபாத 
பா தாதிகேச வருணனைகள்‌ மிகச்‌ சிறப்பாக பாடப்‌ பெற்றுள்ளன. 


கி.பி. 15-ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகு எழுந்த பல மடல்‌ 
நூல்கள்‌ பாட்டுடைத்‌ தலைவனைச்‌ சிறப்பித்துப்‌ பாடுவதைப்‌ 
பாடுபொருளாகக்‌ கொண்டு விலங்கி, உவமை உருவகம்‌ லேடை 
போன்ற அணிகளால்‌ இறப்புறப்பாடும்‌ இலக்கிய உத்திகளைக்‌ 
கொண்டிலங்குகின்றன. 


முன்னோர்‌ மொழியைப்‌ போற்றுதல்‌, தம்‌ இலக்கியங்களில்‌ 
அவற்றைப்‌ பயன்படுத்துதல்‌; 


தமிழ்‌ பற்றிப்‌ பலவிடங்களில்‌ பேசுதல்‌; வட்டார வழக்குக்‌ 
சொற்களையும்‌ பிறமொழிச்‌ சொற்களையும்‌ பயன்படுத்துதல்‌ ; 


வரலாற்றுக்‌ குறிப்புகளையும்‌, புராணச்‌ செய்திகளையும்‌ 
பேசுதல்‌; தலைவனின்‌ மடற்கோலத்தை விளக்கி திற்றல்‌; 


ஆகியனவற்றைக்‌ கொள்கைகளாகக்கொண்டு மடல்‌ இலக்கியங்கள்‌ 
விளங்குகின்றன. 


83. சீவக சிந்தாமணி, 997 


மடல்‌ 177 

பயன்பட்ட நூல்கள்‌ 

1. ஆய்வுக்கோவை, இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ 
மன்ற 12-ஆம்‌ கருத்தரங்கு, அண்ணாமலை நகர்‌, 1980. 

2. கலைக்‌ களஞ்சியம்‌, (தொகுஇ-8) தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌, 
சென்னை, 

3. சித்திர மடல்‌, கழகம்‌, சென்னை- 1978. 

4. தமிழ்‌ இலக்கிய வரலாறு, பன்னிரண்டாம்‌ தூற்றாண்டு, 
பாகம்‌-2, மு, அருணாசலம்‌, காந்தி வித்தியாலயம்‌, 1973. 

5. தமிழர்‌ பழக்க வழக்கங்களும்‌ நம்பிக்கைகளும்‌, டாக்டர்‌ 
௪, காந்தி, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை, 1980. 

6. தாயுமானவர்‌ மடல்‌, தருமபுரம்‌ ஆதனம்‌, விரோதி ஆண்டு 


7. தாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌, (பதி, இ. வேங்கடசாமி 
ரெட்டியார்‌), இருவேங்கடத்‌ தான்‌ திருமன்றம்‌, சென்னை, 
1973. 


8. பிரபந்த தீபம்‌, (யதி) டாக்டர்‌ ௪, வே. சுப்பிரமணியன்‌, 
தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, சென்னை, 1980. 
9. ஜீவப்‌ பிரவாகம்‌, (பதி,) வை, கோவிந்தன்‌, சக்தி காரியாலயம்‌, 
சென்னை, 1950. 
பின்னிணைப்பு 
கிடைக்கப்‌ பெற்றுள்ள மடல்‌ இலக்கியங்கள்‌ பற்றிய குறிப்பு: 
1. அழகர்சாமி மடல்‌ 
ஈழத்தைச்‌ சேர்ந்த கனகசபைப்‌ புலவர்‌ இயற்றியது. கண்டி 
யரசன்‌ மகன்‌ பாட்டுடை 


த்‌ தலைவன்‌. சுவடியாக உள்ளது? 
அச்சாகவில்லை. 


2. எட்டப்ப நாயக்கர்‌ பேரில்‌ மடல்‌; 


பெத்தணன்‌ தளவாய்‌ பாடியது. வேங்கடேசுர எட்டப்ப 
தாயக்கன்மீது பாடப்பெற்ற உலாமடல்‌, முற்றும்‌ உள்ளது. உலா 
மடல்‌ என்னும்‌ தலைப்பில்‌ 1885-இல்‌ அச்ச யுள்ளது, அரசினர்‌ 
கீழ்த்திசைச்‌ சுவடி நூலகம்‌, 1. 1030, 

இகொ-]12 


172 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


3. கலிமடல்‌: 

சொரூபானத்தர்‌ மீது தத்துவராயர்‌ பாடியது. அத்வைதம்‌ 
பற்றியது. சொரூபானந்தர்‌ கலிமடல்‌ என்னும்‌ வழங்கப்பெறு 
கிறது, அச்சாகவில்லை. அரசு &ழ்த்திசைச்‌ சுவடி நூலகம்‌; ம 1473 
4, சத்திரமடல்‌: 

சோழநாட்டில்‌ உள்ள பாவை என்னும்‌ ஊருக்குத்‌ தலைவனா 
கிய தெய்வங்கள்‌ பெருமாள்‌ என்னும்‌ வள்ளல்‌ மீது காளமேகப்‌ 
பலவர்‌ பாடியது. 174 கண்ணிகளையுடையது. 1978-இல்‌ 
அச்சாகியுள்ளது. 
9. சிறிய திருமடல்‌: 

பாட்டுடைத்‌ தலைவன்‌ நாராயணன்‌ பெயருக்கு எதுகை 
அமையத்‌ திருமங்கையாழ்வாரால்‌ பாடப்பெற்ற வளமடலாகும்‌- 
155 வரிகளை உடையது, அச்சாடியுள்ளது. 


6. செயங்கொண்ட மாமுனி வளமடல்‌: 

மதுரையில்‌ வாழ்ந்த ஆதிநாதன்‌ என்பவரைப்‌ பாட்டுடைத்‌ 
தலைவனாகக்‌ கொண்டு பாடப்பெற்ற வளமடல்‌ பிரபந்தமாகும்‌, 
செயங்கொண்ட மாமுனி நூலாரியராக இருக்கலாம்‌. 
7. தாயுமானவர்‌ மடல்‌: 

இிரிசராமலையில்‌ கோயில்‌ கொண்டுள்ள தாயுமானவராகிய 
சிவபெருமான்மீது பாடப்பெற்றது. உலாமடல்‌ வகையைச்‌ 
சேர்ந்தது. நூலாசிரியர்‌ பெயர்‌ அறியக்கூடவில்லை. அச்சாகி 


யுள்ளது. தருமபுர ஆதீன வெளியீடு, விரோதி ஆண்டு, 285 
கண்ணிகளைக்‌ கொண்டது. 


8. இருச்செந்தூர்‌ உலாமடல்‌: 


ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. திருச்செந்தூரில்‌ கோயில்‌ 
கொண்டுள்ள முருகனின்மீது (பாடப்பெற்றது. 300 கண்ணிகளே 
கிடைக்கின்றன. டாக்டர்‌ உ.வே,சா. நூலகத்தில்‌ உள்ளது. நூல்‌ 
எண்‌. 247. அச்சாகவில்லை. 


9. நரரசிங்கப்பைய ராசன்‌ வளமடல்‌ 


வளையலூரார்‌ நரசிங்கப்பையராசன்‌ மீது இயற்றப்‌ பெற்றது. 
நூலாசிரியர்‌ இன்னாரென்பது தெரியவில்லை, இதில்‌ ஒவ்வொரு 


மடல்‌ 179 


சாத்திரக்‌ காரர்களையும்‌ விளித்து, உலகில்‌ காம இன்பமே மிக்கச்‌ 
சிறப்புற்றது எனக்‌ கூறப்பட்டுள்ளது. அச்சாகவில்லை, அரசினர்‌ 
கீழ்த்திசைச்‌ சுவடி. நூலகம்‌. R 2465. 


நரசிங்கராயர்‌ வளமடல்‌ 


நரசிங்கராயன்‌ என்னும்‌ வள்ளல்மீது பாடப்பெற்றது. 
டாக்டர்‌ உ. வே. சா. நூல்நிலையத்தில்‌ உள்ளது. நூல்‌ எண்‌. 46, 
அச்சாகவில்லை இதுவும்‌ மேற்குறித்த நூலும்‌ ஒன்றாக இருக்‌ 
கலாம்‌. 


10. நல்லபிள்ளை பேரில்‌ சித்திரமடல்‌ 


பாண்டி நாட்டைச்‌ சேர்ந்த கரந்தை நகரையுடைய நல்ல 
பிள்ளை என்பவர்‌ மீது பாடப்பெற்றது. ஆசிரியர்‌ பெயர்‌ தெரிய 
வில்லை. அரசினர்‌ கீழ்த்திசைச்‌ சுவடி நூலகம்‌. R 2415 


11, பாப்பையா பிள்ளை உலாமடல்‌ 


அம்பைநகர்ப்‌ பாப்பையா பிள்ளை மீது அவருடைய 
கொடைத்‌ தன்மை முதலியவற்றைப்‌ புகழ்ந்து பாடப்‌ பெற்றது. 
நூலாசிரியர்‌ யாரென்று தெரியவில்லை. அச்சாகவில்லை. அரசினர்‌ 
கீழ்த்திசை சுவடி நூலகம்‌. R 363. 


£12, பெரிய இருமடல்‌ 


திருமங்கையாழ்வார்‌ பாடியது 297 வரிகளில்‌ கண்ணன்‌ என்னும்‌ 
பெயருக்கு எதுகை அமையும்படி பாடப்‌? அற்றது. அச்சாகியுள்ளது. 
வளமடல்‌ வகையைச்‌ சேர்ந்தது. 
13 வருண குலாத்தித்தன்‌ மடல்‌ 

தாசி காளிமுத்து என்பவரால்‌ வருணகுலாதித்தன்‌ மீது 
பாடப்பெற்ற உலாமடல்‌ பிரபந்தம்‌. 1899--இல்‌ அச்சாஇயுள்ள 
நூலில்‌ “வருணகுலாதித்தன்‌ உலாமடல்‌” என்றுள்ளது. சென்னை 
மறைமலையடிகள்‌ நூலகத்தில்‌ உள்ள நூலில்‌ “காத்தான்‌ என்கிற 
இயற்பெருடைய வருணகுலாதித்தன்‌ மடல்‌” என்றுள்ளது. 
கேரளப்‌ பல்கலைக்கழக நூலகத்தில்‌ *$வருணகுலாதித்தன்‌ உலா 
மடல்‌' என்ற பெயரில்‌ 3 சுவடிகள்‌ (எண்‌. 1981, 6181, 8011) காணப்‌ 
படுகின்றன. இவற்றில்‌ 8041 எண்ணுள்ள சுவடி முழுமையாகக்‌ 
கிடைக்கிறது, இது ௧, பி. 1854-ஆம்‌ ஆண்டைச்‌ சார்ந்தது. 


கும்மிப்‌ பாடல்கள்‌: 


ஏ. என்‌ பெருமாள்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 
பெண்கள்‌ பலர்கூடி இன்பப்‌ பெருக்கில்‌ கைகொட்டிக்‌ 
களித்துப்‌ பல பொருள்‌ பற்றி வரும்‌ கதைப்பாடடல்களைச்‌ சமய, 
சமூக விழாக்களில்‌ சுவையுடன்‌ பாடிக்‌ கலைச்‌ சிறப்புடன்‌ ஆடுவது 
கும்மி, இதனைக்‌ கும்மியடித்தல்‌, கொம்மி கொட்டுதல்‌, கொப்பி 
கொட்டுதல்‌ என்று வேறு வேறு முறையில்‌ கூறுவர்‌ 2 கொப்பி 
க 
1. (அ) கும்மி கசிந்தடி யுங்கோ”-மாடன்கும்மி, கவிராச 
குருசாமி (சுவடி) 
(ஆ) கும்மியடியுங்கடி” - கும்மிப்‌ பாட்டு, புதுச்சேரி 
ஓ. காதிறு முஹிய்யித்தின்‌, மதுரை. பா 
(இ) “பதம்பாடிக்‌ கொம்மியடியுங்கடி'-ம்‌, வாசுதேவப்‌ 
பிள்ளை கோயிற்‌ கொம்மி என்னும்‌ ஸ்ரீரங்கச்‌ 
கொரம்மி, (சென்னை, 1937.) 
(ஈ) *கொம்மி கொட்டுமின்‌- குன்றக்குடி குமரன்‌ பேரில்‌ 
பா. 1 கும்மி, குமாரசாமி, (சுவடி) 


கும்மிப்‌ பாடல்கள்‌ 187 


என்ற வழக்கு ஆந்திரப்‌ பிரதேசத்திலும்‌ செட்டி நாட்டிலும்‌ 
இன்றும்‌ உள்ளது. கும்மியடித்தல்‌, கும்மியாடுதல்‌, கும்மி 
கொட்டல்‌ என்று பல்வகைப்‌ படுத்திக்‌ கூறுவதின்‌ மூலம்‌ கலையின்‌ 
போக்கும்‌ தன்மையும்‌ ஓரளவு விளங்கும்‌. 


*கொம்மை கொட்டல்‌” என்ற தொடரும்‌ நமது சிந்தனைக்கு 
உரியதாக உள்ளது. அகநானூறு. குறுந்தொகை போன்ற சங்க 
இலக்கிய நூல்களிலும்‌ சிலப்பதிகாரத்திலும்‌ “கொம்மை* என்ற 
சொல்‌ “திரட்‌.சி” “பருத்த' என்ற பொருளில்‌ வருகிறது” பதினெண்‌ 
கீழ்க்கணக்கைச்‌ சேர்ந்த பழமொழியில்‌, 

நோற்ற பெருமை யுடையாருங்‌ கூற்றம்‌ 

புறங்கொம்மை கொட்டினர்‌ ரில்‌:* 
என்று வரும்‌ இடத்தில்‌ (கொம்மை: என்ற சொல்‌ கைகளைக்‌ 
குவித்துக்‌ கொட்டல்‌ என்ற பொருளில்‌ வருகிறது. சீவக சிந்தா 
மணியில்‌ சில இடங்களிலும்‌ நைடதத்திலும்‌ இந்தச்‌ சொல்‌ இதே 
பொருளில்‌ பயன்படுத்தப்படுகிறது.* ஆனால்‌ சீவக சிந்தாமணி 
யில்‌, 


“அங்கையந்‌ தலத்தினாலப்பதா தையெனக்‌ 
கொங்கலர்‌ கண்ணியான்‌ கொம்மைதான்‌ கொட்டலும்‌ 


என்று வரும்‌ இடத்தில்‌ (யானையின்‌ முதுகுப்புறத்தைப்‌ பொய்‌ 
யாகத்‌ தட்டல்‌* என்று பொருளில்‌ “கொம்மை” பயன்படுவதாகக்‌ 
கூறப்பெறுகிறது. இதை விடவும்‌ *அப்பு, தா, தை என்று தாள 
மிட்டுக்‌ கைகொட்டலும்‌” என்று பொருள்‌ கொள்வதே இந்த 
இடத்தில்‌ சிறப்பாகப்‌ படுகிறது. அவ்வாறாயின்‌ *கெரம்மை 
கொட்டலுக்கும்‌, கும்மியடித்தலுக்கும்‌ அணுக்கத்‌ தொடர்பு ஏற்‌ 
பட்டு ஒன்றுக்கொன்று பொருந்துவதைக்‌ கண்டறியலாம்‌. 


2... (அ) அகதானூறு,15-3:29-16; 65:18 
(ஆ) சிலப்பதிகாரம்‌, 28-16; 29-19-4, 5 
பழமொழி, பாடல்‌, 291 
4. சீவக சிந்தாமணி : 
(அ) “குஞ்சரம்‌ கூற்றொடு கொம்மை கொட்வே'- 
சீவ. பாடல்‌ 2230 
(ஆ) “கூற்றத்தைக்‌ கொம்மை கொட்டுவ” 
குலத்தொடு முடியு மெள்பார்‌”-சவ. 
பாடல்‌, 1109 
(இ) “கூற்றொடுங்‌ கொம்மை கொட்டிக்‌ குனிக்கும்‌?- 
நைடதம்‌, போர்‌. 27 
5... சீவகசிந்தாமணி,பாடல்‌,1834, டாக்டர்‌ உவேசா, உரை. 


182 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


_.. “கும்முதல்‌* என்பதற்கு “கை கொட்டுதல்‌' என்பது பொருள்‌. 
“கும்மாளம்‌ போடுதல்‌” என்பது “குதித்து ஆடுவது” என்ற 
பொருளில்‌ இன்றும்‌ நாட்டுப்‌ புறங்களில்‌ வழங்கி வருகிறது, 
இவற்றை அடிப்படையாகக்‌ கொண்டு கை கொட்டி ஆடுவதைக்‌ 
“கும்மி” என்று அமைத்திருக்கலாம்‌. “குழுமி” என்ற சொல்லி 
லிருந்து *கும்‌.மி” உருவாகியிருக்க வேண்டும்‌ என்ற கருத்தும்‌ 
உள்ளது.” ₹கும்மு' என்ற சொல்‌ சாந்துக்கு உரிய கலவைப்‌ 
பொருள்களைச்‌ சேர்த்து இடித்தல்‌ என்ற பொருளிலும்‌ “குமுக்கு” 
என்பது துணியை நனைத்துக்‌ கைகளால்‌ பிடித்துத்‌ தபபுதல்‌ 
என்ற பொருளிலும்‌ வருவதர்சக்‌ கூறப்படுகிறது. இத்தகைய 
செயல்களிலும்‌ ஒருவிதத்தாள ஒழுங்குடைய ஒலி எழுவதைக்‌ 
காணலாம்‌. 'கொம்‌” என்பது ஒர்‌ ஓலிக்குறிப்புச்சொல்லாகும்‌ அது 
திராவிடமொழிகளில்‌ காணப்படுகிறது.” அதிலிருந்து குழு” 
கும்மு, கும்மி ஆகியவை தோரன்றியிருக்கலாம்‌,. கை குவித்து 
அடித்துப்பாடி மிழும்‌ ஆட்டமே கும்மி என வழங்கப்படு 
கிறது, 


கும்மியை *தன்னன்னா கொட்டுதல்‌, தட்டியாங்‌ கொட்டு 
தல்‌, கொண்டன்‌ கொட்டுதல்‌” என்று தென்னார்க்காடு வடார்க்‌ 
காடு மாவட்டங்களில்‌ அழைக்கப்‌ படுவதாகவும்‌ அதனை விளக்க, 


நன்னன்னா கொட்டவும்‌ நாளாச்‌சிஅம்மா 
நாணயமான ஏரிக்குள்ளே தான்‌” 
என்ற நாட்டுப்‌ புறப்பாடல்‌ இருப்பதாகவும்‌ கூறப்பெறுகிறது.” 
தாள ஒலிக்குத்‌ தகுந்த கையடியும்‌ பண்ணிசையோடு பொருந்திய 
யாடலும்‌ இணைந்து கலையாகச்‌ சிறக்கும்‌ ஆடலைக்‌ கும்மி என்று 
அழைப்பது மிகப்‌ பொருத்தமாக அமையும்‌, 


6. ௮.௫. பரந்தாமனார்‌. மேற்கோள்‌, ௬. சண்முகசுந்தரம்‌ 
*கும்மியின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌? இந்தியப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்த்‌ தமிழ்‌ ஆசிரியர்‌ மன்றம்‌, பத்தாவது 
கருத்தரங்கு ஆய்வுக்‌ கோவை, தொகுதி, (கோயம்‌ 
புத்தூர்‌, 1978) பக்‌. 216. 

7. T. Burrow and M.B Emeneauy, A Dravidian Etymologi- 
cal Dictionary. (Oxford, 1961) p 142, No. 1759. 

8. ஆறு. இராமநாதன்‌, “கும்மிப்‌ பாடல்கள்‌ - ஓர்‌ ஆய்வு 
“இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழாசிரியர்‌ மன்றம்‌, 
ஒன்பதாவது கருத்தரங்கு ஆய்வுக்‌ கோவை, தொகுதி-1 
(மதுரை, 1977) ப. 77, ்‌ ப ்‌ 


கும்மிப்‌ பாடல்கள்‌ 183 
தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 

சங்க இலக்கியங்களிலும்‌ அதனை அடுத்து வந்துள்ள காப்‌ 
பியங்களிலும்‌ (கும்மி? என்ற சொல்‌ இடம்‌ பெறவே இல்லை. 
ஆனால்‌ கும்மியில்‌ பெண்கள்‌ வட்டமாக நின்று ஆடுவது போன்று 
சங்க காலத்தில்‌ பெண்கள்‌ குரவையாடியதாகக்‌ குறிப்புகள்‌ பல 
உள்ளன. கும்மியில்‌ கைகளை அடித்தும்‌ குரவையில்‌ கைகளைக்‌ 
கோர்த்தும்‌ ஆடி மகிழ்வதைக்‌ காண்கிறேரம்‌. இரண்டிலும்‌ கதைப்‌ 
பாடல்களைப்‌ பாடி அவற்றிற்குத்‌ தக்கவாறு ஆடியுள்ளதாக 
அறியலாம்‌. தனிப்‌ பாடல்களும்‌ பாடப்‌ பெற்றுள்ளன. மதிழ்ச்சியில்‌ 
கைக்கொட்டிக்‌ கவிப்பது மனிதனின்‌ இயற்கையான தன்மைகளில்‌ 
ஒன்று. அத்தகைய கைகொட்டும்‌ தன்மையை முறைப்படுத்தித்‌ 
தாள அமைப்புக்குள்‌ பொருத்தி இசைப்பாடல்களுடன்‌ இணைத்து 
விடுவ தில்‌ “கும்மி” கலையாகச்‌ றெசக்றெது. கும்மிக்கும்‌ குரவைக்கும்‌ 
தொடர்பு இருக்கவேண்டும்‌. குரவையிலிருந்து திளைத்த கலை 
யாகக்‌ கும்மியைக்‌ கருதலாம்‌. கைகோர்த்து ஆடுவதினால்‌ 
குர்வையில்‌ கால்‌ வீச்சு கை வீச்சு குறைந்தும்‌, தனித்தனியாகக்‌ 
கைகொட்டிக்‌ குதித்து ஆடுவதினால்‌ கும்மியில்‌ அவை மிகுந்தும்‌ 
காணப்படுகின்றன. 


சளகங்கை சரித்திரக்‌ கும்மியில்‌ ஆசிரியர்‌ முத்துச்சாமி கும்மிப்‌ 
பாட்டைப்‌ பற்றி விளக்கும்‌ போது, 


“வந்திடு மாதர்கள்‌ கொற்தள மாகவே 
முந்தியே மூன்று குலவை செய்து 
தந்தனத்‌ தானா தனதன தானான 
தந்தோம்‌ திமிதிமி யென்றே தான்‌? 


என்று கூறுவதை நன்றாகச்‌ சிந்திக்கலாம்‌. முதன்‌ முதலில்‌ 
பெண்கள்‌ கூடி மூன்று முறை குரவை ஒலி எழுப்பி அதன்பின்‌ 
தாளத்துக்குத்‌ தக்கவாறு ஆடிப்பாடுகின்றனர்‌. இதிலிருந்து 
கும்மிக்கும்‌ குரவைக்கும்‌ ஏதோ ஒருவகை உறவு இருந்திருக்க 
வேண்டும்‌ என்று கருதலாம்‌. ஆயர்குல வாழ்க்கையைச்‌ இத்திரிக்‌ 
கும்‌ கும்மிகள்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடப்‌ பெறுகன்றன."? இத்‌ தகைய 
கும்மிக்கும்‌ ஆய்ச்சியர்‌ குரவைக்கும்‌ தொடர்பு இருந்திருக்கலாம்‌ 
என்று எண்ண இடமூள்ளது. 


9. முத்துசாமி சிவகங்கை சரித்திரக்கும்மி, பதி. தி. சந்திர 
சேகரன்‌, (சென்னை தமிழக அரசு 1954) அடிகள்‌ 117-120 

10. கலைக்‌ கழஞ்சியம்‌, தொகுதி நான்கு, சென்னை தமிழ்‌ 
வளர்ச்சிக்‌ கழகம்‌, 1956) 


184 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


கும்மிப்‌ பாட்டுக்கும்‌ இறைவணச்கத்துக்கும்‌ நெருங்கிய 
தொடர்பு இருந்துள்ளது. பெண்‌ தெய்வ வழிபாட்டில்‌ கும்மி ஒரு 
முக்கியப்‌ பங்கு பெறுவதாசக்‌ கூறலாம்‌. இன்றும்‌ தமிழ்நாட்டில்‌ 
மாரியம்மன்‌, முத்தாலம்மன்‌, பகவதியம்மன்‌ போன்ற பெண்‌ தெய்‌ 
வங்களின்‌ கொடை. விழாக்களில்‌ பத்து தாட்கள்‌ தொடர்ந்து 
கும்மிப்பாடல்கள்‌ பெண்களால்‌ பாடப்‌ பெறுகின்றன மேலும்‌ 
பொங்கல்‌ பண்டிகை, பெண்கள்‌ பருவமுற்ற சடங்கு நிகழ்ச்சி, 
மாவிளக்கேற்றல்‌, பெண்கள்‌ விரதமிருத்தல்‌, முளைப்பாரியிடல்‌ 
இராவணடை போடல்‌, மழை வேண்டல, நிலாக்காலத்தில்‌ இன்ப 
மாகப்‌ பொழுதைப்‌ போக்கல்‌ முதலிய நிகழ்ச்சிகளில்‌ கும்மி 
யடித்துப்‌ பாடுவது வழக்கம்‌. இவற்றில்‌ பெரும்பாலானவை 
பெண்களுக்குரிய நிகழ்ச்சிகள்‌ பெண்களே மிகுதியாகக்‌ கலந்து 
கொள்கின்றனர்‌. ஆண்கள்‌ கும்மியடித்தல்‌ மிகமிக அரிதாகவே 
உள்ளது. ்‌ 

பெரும்பாலான கும்மிப்‌ பாடல்கள்‌ பெண்களே பாடியாடிய 
தாகக்‌ கூறுகின்றன. 

“கும்மி யடிக்கவே வாருங்கடி நல்ல 

கோதைய ரொன்றாகச்‌ சேருங்கடி: 3 

என்று கூறுவதிலும்‌, 

“கும்மியடி பெண்ணே கும்மியடி. மிகு 

கோலா கலமாகக்‌ கும்மியடி? 
என்று சொல்வதிலும்‌ பெண்களே கும்மியில்‌ கலந்து கொண்டுள்ள 
உண்மை புலனாகும்‌. 

பொதுவாகப்‌ பெண்கள்‌ இக்கலையில்‌ கலந்து ஆடுவ 
தாகவே பல கும்மிப்‌ பாடல்கள்‌ குறிப்பிடுகின்றன. பெண்களின்‌ 
எண்ணிக்கையைக்‌ கூறும்‌ பாடல்களும்‌ உள்ளன, 

“நீங்கள்‌ என்பது பெண்களும்‌ வாருங்கமி. 

கலியுக வரதன்‌ குன்‌ றில்‌ வாழ்கின்ற 

கந்தன்‌ கொம்மி கனிவாய்ப்‌ பாட'15 


என்று ஒரு மும்மிப்‌ பாடலும்‌, 


11. சிறுத்தொண்ட நாயனார்‌ சரித்திரக்‌ கும்மி, (சென்னை, 
ஆர்‌. ஜி பதி கம்பனி, பதி. 19/4) பாடல. 6 
12. பாதிரிகள்‌ வாயாப்புக்‌ கும்மி, (சென்னை, ஜீவரக 
ஷார்த்த சித்தர்‌ சபையார்‌, 1894) பாடல்‌. 3 
13. ஆசி. குமாரசாமி குன்றக்குடி குமரன்‌ பேரில்‌ கும்பி, 
(அச்சாகாத சுவடி நூல்‌) 


கும்மிப்‌ பாடல்கள்‌ ச 185 


“உச்சிதமாகிய ரஞ்சிதமே நீங்கள்‌ 
ஒன்பது பெண்சளும்‌ வாருங்கடி??* 


என்று இன்னொரு பாடலும்‌ வேறு வேறு அளவில்‌ எண்ணிக்‌ 
கையைக்‌ குறிப்பிடுகின்றன. பொதுவாக ஒன்பது பெண்கள்‌ 
கும்மியடிப்பதையே பெரும்பாலும்‌ காண முடிகிறது. மேலும்‌ 
ஒற்றைப்‌ படையில்‌ எண்கள்‌ அமைவதையே மரபு வழக்கமா? 
கருதப்படுகிறது சிலம்பு விளக்கும்‌ ஆய்ச்சியர்‌ குரவையில்‌ ஏழு 
பண்ணிசை நரம்புகளைக்‌ குறிப்பீடும்‌ முறையில்‌ ஏழு பெண்களே 
குரவைக்‌ கூத்து ஆடியதாக இளங்கோவடிகள்‌ கூறுகிறார்‌. ஐம்பது 
என்ற எண்‌ மிகுதியாகவே தோன்றுகிறது. ஒரு வேளை “ஒன்பது” 
என்ற சொல்லே “அன்பது” என்று சுவடியில்‌ குறிக்கப்பெற்று 
விட்டதோ என்ற ஐயமும்‌ எழுகிறது. 


கும்மிய்டன்‌ தொடர்புடைய *முனளைப்பரரி” என்ற சிறப்பு 
நிகழ்ச்சியிலும்‌ ஒன்பது என்ற எண்ணுக்குத்‌ தனி இடம்‌ இருப்ப 
காக அறியமுடிகிறது. பெண்கள்‌ பதினெட்டு வகைத்‌ தானியத்தை 
மூளையாக வளர்த்து அம்மன்‌ கோயிலுக்குக்கொண்டு வந்து 
அதைச்‌ சுற்றி ஒன்பது நாள்‌ கும்மியடிப்பர்‌. 


கும்மிப்‌ பாடல்களை முதலில்‌ குழுவின்‌ தலைவி பாடுவாள்‌. 
மற்றவர்கள்‌ அவளைப்‌ பின்பற்றிப்‌ பாடுவர்‌. அனைவரும்‌ சேர்ந்து 
பாடுவதும்‌ உண்டு. சில சமயம்‌ எதிர்‌ பாட்டும்‌ பாடுவர்‌. கலை 
நலத்துடன்‌ பாடப்‌ பெறும்‌ கும்மிப்பாடல்கள்‌ முதலில்‌ இறைவழி 
பாடாகவே இருந்துள்ளன. பன்னெடுங்‌ கரலம்‌ மனப்பாடமாகவே 
வாழ்ந்திருக்க வேண்டும்‌. இதன்‌ மெட்டமைப்பு மக்களைக்‌ 
கவர்ந்தது. பல வழிநடைப்‌ பாடல்கள்‌ கும்மி மெட்டில்‌ எழுதப்‌ 
பெற்றுள்ளன. பின்னர்‌ பல கதைப்‌ பாடல்கள்‌ கும்மியமைப்பாக 
எழுதப்பெற்றன. அவற்றில்‌ கலை நலமும்‌ இலக்கிய தயமும்‌ 
பொலிந்து காணப்படுகின்றன. 


பலவகையான நாட்டுப்புறப்‌ பாடல்‌ அமைப்புகளைப்‌ பச்திப்‌ 
பாடல்கள்‌, காப்பியப்‌ படைப்புகள்‌ ஆகியவற்றில்‌ பயன்படுத்தி 
இருப்பது போன்று கும்மிப்‌ பாடல்‌ அமைப்பையும்‌ கைக்கொண்டு 
சில ஆசிரியர்கள்‌ பாடியுள்ளனர்‌. இராமலிங்க அடிகள்‌ சண்முகர்‌ 
கொம்மி, நடேசர்‌ கொம்மி என்று பாடியுள்ளார்‌. பாரதிதாசன்‌ 
பில்கணீயத்‌ தழுவலில்‌ கும்மீப்‌ பாட்டு பாடியிருப்பதைச்‌ 


14. சிறுத்தொண்ட தாயனார்‌ சரித்திரக்‌ கும்மி, பாடல்‌. 8 


186 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


காணலாம்‌. 1981-இல்‌ வெளிவந்த அன்னை என்ற கவிதை நூலில்‌ 
கும்மிப்பாடலாக அம்மனைக்‌ குறித்து ஒரு பாடலை அசிரியர்‌ 
குமரிச்‌ செழியன்‌! பாடியுள்ளார்‌. இதிலிருந்து கும்மிப்பாடல்‌ 
இன்றும்‌ வழக்கு இழக்கவில்லை என்று கூறலாம்‌. பாடலின்‌ 
எளிமை, இனிமை, கதை விளக்கத்துக்கு உதவும்‌ தன்மை, 
ஆடலுக்குப்‌ பொருந்தும்‌ பான்மை ஆகிய பண்புகளே கும்மிப்‌ 
பாடலின்‌ சிறப்புத்‌ தன்மைகள்‌. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டிலும்‌ 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ கும்மிப்‌ பாடல்கள்‌ 
மிகுதியாகப்‌ பாடப்பட்டன. அவை ஓர்‌ இலக்க்ய வகையுள்‌ 
அமையும்‌ இயல்புகளுடன்‌ வளர்ந்தன. 


கலையின்‌ தன்மை 


கும்மியில்‌ பெண்கள்‌ மட்டுமே கலந்து முன்பு ஆடிப்பாடியிருக்க 
வேண்டும்‌. இப்பொழுது ஆண்களும்‌ கும்மியடித்துப்‌ பாடுகிறார்‌ 
கள்‌. ஒயில்‌ கும்மியில்‌ ஆண்கள்‌ மாத்திரமே ஆடுவர்‌. இன்றும்‌ 
பெண்கள்‌ அடிக்கும்‌ கும்மிக்கே வரவேற்பு மிகுதியாக உள்ளது. 
வட்டமாக நின்று கொண்டு குத்து விளக்கு, தெய்வச்சிலை, மலர்க்‌ 
கூடை, பலகாரக்‌ கூடை போன்ற இவற்றில்‌ ஏதாவது ஒன்றை 
நடுவில்‌ வைத்து அதனைச்‌ சுற்றி வந்தவாறு பெண்கள்‌ 
கைகொட்டி ஆடிப்பாடுவது கலைத்தன்மை இறந்து விளங்கும்‌ 
காட்சியாக அமையும்‌. 


மங்கலப்‌ பெண்களே ஆட்டத்தில்‌ கலந்துகொள்வதாகக்‌ 
கும்மிப்‌ பாடல்கள்‌ கூறுகின்றன, 
குங்குமப்‌ பொட்டுகள்‌ தானணிந்து வண்ணக்‌ 
கூட்டங்கள்‌ போலவே சேர்ந்து கொண்டு 
மங்கலப்‌ பெண்க ளெல்லா மபிசேக 
மண்டபம்‌ முன்வந்து சேருங்கடி 15 
என்று வரும்‌ பாடலால்‌ இது செவ்வனே விளங்கும்‌. பெண்கள்‌ 
இறுக்கிக்‌ கட்டிய ஆடையுடன்‌ நன்றாகத்‌ தங்களை ஒப்பனை 
செய்து ஆடுவதாகக்‌ கும்மி நூல்கள்‌ விளக்குகின்றன. 
“முன்விழுங்‌ கூந்தலைத்‌ தானொகிக்கிச்‌ ஒலை 
முந்தி யெடுத்து நன்றாய்ச்‌ சொருகி'16 


15. மருதப்‌ பாண்டியன்‌ கும்மி (அச்சாகாத சுவடி நூல்‌) 
16. மாடன்கும்மி, கவிராச குருசாமி, (அச்சாகாத சுவடி 
தால்‌, i 


கும்மிப்‌ பாடல்கள்‌ 187 


ஆடவேண்டும்‌ என்று கூறுவதைப்‌ பார்க்கலாம்‌, தெம்பரக்‌ கும்மி 
விளக்கமாகவே எடுத்துச்‌ சொல்கிறது, 


“சாந்துப்‌ பொட்டு தளதளென்ன-நல்ல 
சந்தன வாடை குமுகுமென 
கூந்தலழகி களெலாங்‌ காலைக்‌ 
குவித்துக்‌ கும்மி யடியுங்கடி* 
என்றும்‌, 
“விஸ்தாரமாக நின்று கொண்டு 
வீசிக்‌ கும்மி யடியுங்கடி” 
என்றும்‌ கூறுறெது *” சுற்றி வந்து சபையை நன்றாகப்‌ பார்த்தும்‌, 
இறையுருவைக்‌ கண்டும்‌ கைகொட்டிப்‌ பாடுதல்வேண்டும்‌.”” 


கும்மி பாமர நடனம்‌ என்றும்‌ இதில்‌ அமைந்த தட்டடவு, 
மெட்டடவு, நாட்டடவு,குதித்‌தலடவு முதலிய கால வேலைப்பாடு 
களும்‌ பதாகம்‌, அஞ்சலி, சிகரம்‌ முதலிய கையசைவு வகைகளும்‌ 
பலவிதமான உடலசைவுகளும்‌ கலைநலம்‌ ததும்பியதாக இருக்கும்‌ 
என்றும்‌ விளக்கப்‌ படுறெது.'ூ தோள்‌, மார்பு, தொடை ஆகிய 
வற்றுக்கு தெருக்கமாகக்‌ கைகுவித்து அடிக்கும்‌ போதும்‌ குனிந்து 
நிமிர்ந்து தாளம்‌ தவறாது தட்டும்‌ போதும்‌ கலைத்‌ தன்மை 
மிகுந்து தோன்றும்‌. இந்தக்‌ கலை விளங்கப்‌ பாடிய பாடல்களே 
கும்மி இலக்கியமாக வளர்ந்துள்ளன. 


கும்மி இலக்கிய வகைப்பாடு 

இலக்கிய இனங்களை வகைப்பாடு செய்யும்‌ போது அவற்றின்‌ 
அகப்புறக்‌ கூறுகளை நன்றாக அறிதல்‌ வேண்டும்‌. நூலின்‌ 
உள்ளடக்கம்‌, அமைப்புமுறை ஆகியவற்றையும்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டியது தேவை. சூழல்‌, பாடுபொருள்‌, அமைப்பு ஆயெ 
வற்றில்‌ எது வகைப்பாடு செய்ய வாய்ப்பாக உதவுநறெதோ 
அதை அடிப்படையாகக்‌ கொண்டு பிரிப்பது சிறப்பாகவும்‌ 
அமையும்‌. 


17. சிதம்பரக்கும்மி, பதி. குருநாத சுவாமி, அம்பாள்‌ அச்சுக்‌ 
கூடம்‌, (சென்னை, 189/,) பாடல்‌ 6, 7. 


18. மேற்படி, பாடல்‌ 21, 36, 
19. கலைக்களஞ்சியம்‌, தொகுதி நான்கு, (சென்னை தமிழ்‌ 
வளர்ச்சிக்‌ கழகம்‌, 1956) (கும்மியின்‌ விளக்கம்‌ காண்க) 


188 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


கும்மிப்பாடல்கள்‌ பெரும்பாலும்‌ ஆலய விழாக்களிலும்‌ 
சமூகச்‌ சடங்குகளிலும்‌ பாடப்படுகின்றன. ஆகையினால்‌ பாடும்‌ 
சூழலைக்‌ கொண்டு அவற்றைச்‌ இறெப்பாகப்‌ பிரிக்க இடமில்லை 
யாடலமைப்பு கும்மி மெட்டுக்கு இசைந்ததாக இருப்பதினால்‌ 
ஒரே மாதிரியாக இருப்பதையே மிகுதியான கும்மிகளில்‌ பார்க்க 
முடிகிறது. பாடலமைப்பு, ஆடல்முறை ஆகியவற்றிலுள்ள 
வேறுபாடுகளைக்‌ கொண்டு இயற்கும்மி, ஒயிற்கும்மி என்று இரு 
வகையாகப்‌ பிரிக்கின்றனர்‌. இவை தவிர ஏலேலக்‌ கும்மி, 
சந்தக்‌ கும்மி, 6ர்த்தனைக்‌ கும்மி, கோலாட்டக்கும்மி, ஓடிக்‌ 
சூம்மி என்று பலவித.மாகக்‌ கூறி வேறுபடுத்திக்‌ காட்ட முயல்கின்‌ 
றனர்‌. சிறப்பாசுப்‌ பிரிக்க விரும்பினால்‌ கும்மிப்‌ பாடல்களின்‌ 
பாடுபொருளைக்‌ கருத்தில்‌ கொள்வதே சரியாக அமையும்‌. 
அவ்வாறாயின்‌ சமூகம்‌, சமயம்‌, வரலாறு ஆதிய மூன்று பெரும்‌ 
பிரிவுகளுக்குள்‌ அனைத்துக்‌ கும்மிப்‌ பாடல்களையும்‌ அடக்கி 
விடலாம்‌. 


சமூகக்‌ கும்மிகளைச்‌ சீர்திருத்தம்‌, நாட்டுப்பற்று, அறிவூட்டல்‌ 
என மேலும்‌ மூன்றாகப்‌ பிரித்துக்‌ காணலாம்‌. கதைகள்‌ வாயி 
லாகவோ அல்லது சில விளக்கங்கள்‌ வழியாகவோ அறிவூட்டலாம்‌. 
ஆசையினால்‌ அந்த உட்பிரிவை மேலும்‌ இருவகைப்‌ படுத்தலாம்‌. 
பாழ்மனதுக்கறிவு கும்மி, விலைமாதர்‌ கும்மி, நன்னெறிக்‌ கும்மி, 
மானிடக்‌ கும்மி ஆகியவை சிறப்பாகச்‌ சமூகச்‌ சீர்திருத்தத்தைக்‌ 
கொண்டவை. அவற்றுள்‌ சில மனிதத்‌ தவறுகளை நயமாகக்‌ 
கண்டித்துச்‌ சீர்திருத்துவதற்கு வழி காட்டுகின்றன. ஆசிய 
தேசாபிமானக்கும்மி இந்திய வரலாற்றை யொட்டிய தாயினும்‌ 
நாட்டுப்‌ பற்றை மிக தயமாகவும்‌ சிறப்பாகவும்‌ ஊட்டுவதினால்‌ 
நாட்டுப்‌ பற்று என்ற பிரிவில்‌ சேர்ப்பதே பொருத்தமாகப்‌ 
படுகிறது. 


நுட்பமான அறிவுத்‌ திறனை உயர்வுபடுத்தும்‌ நாலு மந்திரி 
கும்மி, வாய்மையின்‌ சிறப்பை விளக்கும்‌ அரிச்சந்திரன்‌ கும்மி, 
மெய்க்காலைப்‌ போற்றிச்‌ சூதினைக்‌ கடியும்‌ தளன்கும்மி போன்ற 
வற்றை அறிவுறுத்தல்‌ பிரிவில்‌ இணைப்பதே பொருத்தமாகத்‌ 
தோன்றுகிறது. மருத்துவத்தின்‌ பெருமை கூறும்‌ வைத்தியக்‌ 
கும்மி, தென்னை மரத்தின்‌ பயன்களை விளக்கும்‌ தென்னமாக்‌ 
கும்மி ஆகியவற்றை அறிவூட்டல்‌ பகுதியில்‌ இணைப்பதே முறை 
யாகப்‌ படுகிறது தமிழில்‌ பல்வேறு சமயங்களை விளக்கிக்‌ கூறும்‌. 
கும்மிகள்‌ உள்ளன. அவற்றை இன்றுள்ள நிலையைக்‌ கொண்டு 


கும்மிப்‌ பாடல்கள்‌ 189 


இந்து, கிருத்தவ, இசுலாம்‌ சமயச்‌ சார்புக்‌ கும்மிகள்‌ என்று கூற 
லாம்‌. இந்து சமய உணர்வுடைய கும்மிகளைப்‌ புராணம்‌, இதி 
காசம்‌, தத்துவம்‌, சிறு தெய்வக்‌ கதைகள்‌ என ஐந்தாகப்‌ பிரிக்க 
கலாம்‌. புரரணத்தைத்‌ தலபுராணம்‌ பொதுப்‌ புராணம்‌ என 
இரண்டாகப்‌ பிரித்து உண்மை காண முயலலாம்‌. சதம்‌ பரக்கும்மி, 
திருவையாறு ஸ்ரீ ஆட்கொண்டன்‌ சூம்மி, ஸ்ரீரங்க நாயகர்‌ 
கொம்மிப்‌ பாடல்‌ ஆகியவை தல புராண அடிப்படையானவை, 
பொதுப்‌ புராணக்‌ கும்மிகளில்‌ சில முழுக்‌ கதையையும்‌ சில முக்கிய 
நிகழ்ச்சியையும்‌ விளக்கும்‌ போக்குடன்‌ காணப்படுகின்றன. இறுத்‌ 
தொணட நாயனார்‌ இவ்வியச்‌ சரித்திரக்கும்மி, வன்ளியம்மன்‌ 
கும்மி ஆகியவை முழுக்‌ கதையையும்‌, இருமணக்கும்மி, பிட்டுத்‌ 
திருவிழா யாக மண்டபச்‌ சிங்காரக்‌ கும்மி ஆகியவை முக்கிய 
நிகழ்ச்சிகளையும்‌ கொண்டு எழுதப்பட்டவை. 


இராமாயணக்கும்மி, இராவணக்கும்மி ஆகியவை இராமா 
யணத்தையும்‌ மகாபாரதக்‌ கும்மி பஞ்சபாண்டவர்‌ வைகுந்தக்‌ 
கும்மி போன்றவைப்‌ பாரதத்தையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்ட 
கும்மிகள்‌. வாகைக்‌ கும்மி சக்தியின்‌ தத்துவப்‌ பொருளை 
விளக்குவது. மாடன்‌ கும்மி, ஜெக$ஸ்வரி சந்தக்கொம்மிப்‌ பாடல்‌ 
(பரசுராம புரத்து முப்பிடாரி) ஆகியவை சிறு தெய்வக்‌ கதைகள்‌, 
மமீனாட்டுயம்மன்‌ கொம்மீ, தில்லை மாகாளியம்மன்‌ பேரில்‌ கும்மீ 
ஆகியவை அந்தந்தத்‌ தெய்வத்‌ துதிப்‌ பாடல்களாக உள்ளன. 


மேலும்‌ ஏரபெருமானின்‌ அற்புதக்‌ செயல்களை விளக்கும்‌ 
திருவாசகக்கும்மி, கிருஸ்தவ சமயக்‌ கோட்பாடுகளை விளக்கும்‌ 
ஞானைாபதேசப்‌ பேரின்பக்கும்மி போன்றவை கிருஸ்தவ சயமத்‌ 
தைச்‌ சேர்ந்தவை, இது போன்று இஸ்லாமிய சமயத்தைச்‌ 
சேர்த்த கும்மிப்‌ பாடல்கள்‌ பல உள்ளன. நபிகள்‌ நாயகத்தின்‌ 
அன்பான வாழ்வையும்‌ அருள்‌ நிறைந்த செயல்களையும்‌ விளக்‌ 
தமியுல்லா பேரில்‌ காரணக்கும்மி, சலவாத்துப்பாட்டில்‌ கும்மி 
ஞானக்கும்மி ஆகிய பல நரல்கள்‌ இயற்றப்‌ பெற்றுள்ளன. 


2 


இவை தவிர பாதிரிகள்‌ வாயாப்புக்கும்சி, சுன்னாகம்‌ முத்துக்‌ 
குமார கவிராசர்‌ பாடிய ஞானக்கும்மி ஆகியவை வேதாந்தத்தை 
ஆதரித்துக்‌ கிருஸ்தவ சமயத்தை எதிர்த்துப்‌ பேசும்‌ கும்மிகளாகக்‌ 
காணப்படுகின்றன. 


190 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


சிறப்பாக நாட்டில்‌ நடந்த முக்கிய நிகழ்ச்சிகளைச்‌ சுவைப்‌ 
படக்‌ கூறும்‌ கும்மிப்‌ பாடல்களை வரலாற்று பிரிவில்‌ அடக்கி விட 
லாம்‌ அவற்றில்‌ தனி மனித வரலாறு, நாட்டு வரலாறு, 
சிறந்த நிகழ்ச்சிகள்‌ ஆகிய மூன்று வகையும்‌ உள்ளன. காமிலொலி 
நயினா முகம்மது சாகிபைப்‌ புகழ்ந்து பாடும்‌ காரணக்‌ கும்மி, 
சுத்தப்ப செட்டியாரைச்‌ சிறப்பிக்கும்‌ சங்காரக்கும்மி, எப்புத்‌ 
தேவரைப்‌ புகழும்‌ கும்மி, முத்தணைந்த முதலியாரை உயர்வு 
படுத்திப்‌ பாடும்‌ கும்மி போன்றவை தனி மனித வாழ்க்கை 
வரலாறுகளாகவும்‌, சிவகங்கைச்‌ சரித்திரக்‌ கும்மி, கட்டப்‌ 
பொம்மன்‌ கும்மி, மருது பாண்டியர்‌ கும்மி ஆகியவை நாட்டு 
வரலாற்று விளக்கங்களாகவும்‌, விக்டோரியா மகாராணி ஜுபிலித்‌ 
திருநாள்‌ கும்மி, வேளூர்‌ கும்பாபிஷேகக்‌ கும்மி, இராயபுரம்‌ 
ரயில்வே ஸ்டேஷன்‌ கடைக்கல்‌ கும்மி, தாது வருஷத்துப்‌ பஞ்சக்‌ 
கும்மி ஆகியவை முறையே அரசியல்‌, சமயம்‌, சமுதாய தன்மை, 
சமுதாயத்தீமை ஆகியவற்றை அடிப்படையாகக்‌ கொண்ட 
முக்கெ நிசழ்ச்சிகளை விளக்கும்‌ படைப்புகளாகவும்‌ உள்ளன. 


பலவகையான பிரிவுசளில்‌ அடங்கும்‌ தன்மையில்‌ கும்மிப்‌ 
பாடல்கள்‌ எழுதப்பெற்றதிலிருந்து அவற்றிற்குச்‌ சமுதாயம்‌ 
கொடுத்துள்ள முக்கிய இடம்‌ விளங்கும்‌. கும்மியை விரும்பத்‌ 
தக்க ஒரு கலையாக மக்கள்‌ மதித்துள்ளனர்‌. மக்கள்‌ விரும்பாமல்‌ 
இருந்திருந்தால்‌ கவிஞர்கள்‌ இவ்வாறு வகைவகையாகக்‌ கும்மிப்‌ 
பாடலைப்‌ பாடியிருக்க மாட்டார்கள்‌. 


நோக்கமும்‌ பயனும்‌ 

கும்மிப்‌ பாடலைக்‌ கலையின்பம்‌ விளங்க ஆடிப்பாடுவதும்‌ 
மக்கள்‌ அதை விரும்பிக்‌ காண்பதும்‌ முக்கிய பயனாக அமைகிறது. 
கலை நலன்‌, கவி நலன்‌ ஆகியவை இணைந்து விளங்குவதினால்‌ 
கும்மியில்‌ கலையின்பமும்‌ இலக்கிய இன்பமும்‌ கிடைக்கின்றன. 
பலவிதமான பொருள்களை விளக்கிக்‌ கும்மிப்‌ பாடல்கள்‌ பாடப்‌ 
படுகின்‌ றன. 


மிகப்‌ பெரும்பாலான கும்மிகள்‌ சமயக்‌ கொள்கைகளை 
விளக்கும்‌ நோக்கத்துடன்‌ எழுதப்‌ பெற்றுள்ளன. புராணக்‌ கதை 
களை மக்கள்‌ அலுப்பில்லாது கேட்கும்‌ காலகட்டமாகப்‌ 
பத்தொன்பாதாம்‌ நூற்றாண்டு விளங்குகிறது. பலவிதமான கலை 
யமைப்பில்‌ இத்தகைய கதைகளை மக்கள்‌ முன்‌ இனிய முறையில்‌ 


கும்மிப்‌ பாடல்கள்‌ 191 


கலைஞரும்‌ கவிஞரும்‌ விதைத்து மகிழ்ந்தனர்‌. அத்தகைய முறை 
களில்‌ ஒன்றாகக்‌ கும்மியைக்‌ கருதலாம்‌. 
காப்புப்‌ பாடும்போது நூலின்‌ நோக்கத்தைப்‌ புலப்படுத்திச்‌ 
செல்வதை மிகுதியான கும்மிகளில்‌ காணலாம்‌. 
"சித்தர்கள்‌ போற்றிடும்‌ வாலைப்‌ பெண்ணாமந்த 
சத்தியின்‌ மேற்கும்மிப்‌ பாட்டுரைக்க* £0 
என்று ஆசிரியர்‌ தொடங்குகிறார்‌. பின்னர்‌, 
“தில்லையில்‌ முல்லையில்‌ எல்லையுள்‌ ஆடிய 
வல்லவள்‌ வாலைப்‌ பெண்மீ தினிலே 
சல்லாபக்‌ கும்மித்‌ தமிழைப்‌ பாடவரும்‌ 
தொல்லை வினைபோகும்‌ வாலைப்‌ பெண்ணே? 
என்று கூறித்‌ தன்‌ கருத்தை விளக்கி நோக்கத்தை வெளிப்படுத்து 
கிறார்‌. அரிச்சந்திரன்‌ கும்மி பாடும்‌ ஆசிரியர்‌, 
“சத்திய வாய்மை தவறா வரிச்சந்திரன்‌ 
தாரணி யாண்ட கதையுரைப்பேன்‌”?£ 


என்று தனது கதைகூறும்‌ நோக்கத்தைக்‌ காட்டுகிறார்‌. காதிறு 
மூஹிய்யித்தீன்‌ தான்‌ பாடியுள்ள கும்மிப்‌ பாடல்‌ நூல்‌ முழுவதுமே 
இறைநாமப்‌ பெருமையினையும்‌ நபிகள்‌ நாயகத்தின்‌ உயர்வையும்‌ 
உணர்த்திக்‌ காட்டுகிறது. 
*எல்லா வஸ்தும்‌ படைத்தவனா மென்றும்‌ 
௪ரேழு வகையங்‌ காப்பவ வாம்‌ 
அல்லா வென்னும்‌ பேர்‌ கொண்டவன்‌ தூதரை 
யடுக்கக்‌ கும்மி வடியுங்கடி-பாவம்‌ 
விடுக்கக்‌ கும்மி யடியுங்கடி? 2 
என்னும்‌ பாடலில்‌ அல்லாவையும்‌ நபிகள்‌ நாயகத்தையும்‌ பற்றிக்‌ 
கூறுவதைக்‌ காணலாம்‌. குருசு மேஸ்திரி தன்னுடைய ஏலேலக்‌ 
கும்மியின்‌ நோக்கத்தைச்‌ சமயச்‌ பின்னணியில்‌ சமூக அடிப்‌ 


20. வாலைக்கும்மி, (சென்னை-1, அர்‌ ஜி. பதி கம்பெனி) 
பாடல்‌ 2. 


21. மேற்படி பாடல்‌ 7. 
22 அரிசந்திரன்‌ கும்மி, (சென்னை, ஆர்‌. ஜி, பதி கம்பெனி,) 


யாடல்‌ 1. 
23. கும்மிப்பாட்டு, (மதுரை-!, புதுச்சேரி ஓ. காதிறு 
முஹிய்யித்தின்‌, அல்‌-அமீன்‌ புக்‌ டிப்போ) பாடல்‌ 5. 


192 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


படையில்‌ விளக்குவது குறிப்பிடத்தக்கதாகும்‌. உண்மையில்‌ 
ஆசிரியர்‌ கூற விரும்புவது அலேக்சியாருடைய தியாக வரலாறே 
யாகும்‌, 


“கற்புவள மோங்கக்‌ கருதியிக்‌ காசினியில்‌ 
பொற்புறு மாதவம்‌ பூண்டுதூய-௮ற்புதஞ்சேர்‌ 
சேணா ரலேச்சியார்‌ திவ்யசரி தைபுகல 
கோனேசு வேயருள்கூ றும்‌?2* 


என்ற காப்புச்‌ செய்யுள்‌ வாயிலாகக்‌ கும்மியின்‌ நோக்கத்தைப்‌ 
புலப்படுத்துவதைக்‌ காணலாம்‌. சமுதாயத்தைத்‌ திருத்தும்‌ நோக்‌ 
கத்துடனும்‌ சில கும்மிகள்‌ பாடப்பெற்றுள்ளன. விலைமாதர்‌ 
கும்மியின்‌ ஆசிரியர்‌, 


*வால வயதினில்‌ புத்தி யில்லாமலே 
மங்கையர்‌ மோகத்தில்‌ விழாமலே 

வாலியர்‌ கண்டு தெளியவே கும்மி 
வழங்கினேன்‌ கண்டறி மானிடனே”25 


என்று கூறுவதில்‌ அவருடைய முன்னேற்ற நோக்கம்‌ செவ்வனே 
விளங்கும்‌, 
*புல்லுற்‌ தெகின்‌ புகழுஞ்‌ சரிதையை 
வெல்லு மாந்தற்கு விரும்பி யுரைக்குவாம்‌'** 
ஏன்று தென்னமரக்‌ கும்மி ஆசிரியர்‌ தனது பாடலில்‌ விளக்கப்படும்‌ 
பொருளைக்‌ குறிப்பாக முற்சுட்டுகிறார்‌. 
சிவகங்கை நகரைப்‌ புகழுடன்‌ கெவுரிவல்ல வேந்திர ராசன்‌ 


ஆட்சி செய்ததும்‌, கிழக்கிந்திய கும்பினியர்‌ மருதுபாண்டியரை 
வென்றடக்கியதும்‌ முக்கியமான வரலாற்றுச்‌ செய்திகள்‌ 


24. ஜே. குருசு மேஸ்திரி, அர்ட்‌ அலேக்சியார்‌ சரித்திரம்‌- 
ஏலேலக்கும்மி, (நாகர்கோயில்‌, 1930) காப்புச்‌ செய்யுள்‌. 

25. விலைமாதர்‌ கும்மி,(திருபத்தூர்‌,சின்னைய நாடார்‌ பிரஸ்‌, 
1888,) பாடல்‌ 2. 

26. தென்ன மரக்கும்மி, (சென்னை, பெரியநாயெம்மன்‌ 
அச்சுக்கூடம்‌, 1923,) முதற்பாடல்‌. 


கும்மி 193 


இவற்றை விளக்குவதே “சிவகங்கைச்‌ சரித்திர கும்மியின்‌. நோக்கம்‌. 
என்று நூலில்‌ தொடக்கத்திலேயே ஆசிரியர்‌ கூறி விடுநிறார்‌ 2” 


கும்மிப்‌ பாடல்களின்‌ நோக்கம்‌ அவை எழுந்த காலத்துக்குப்‌ 
பொருத்தமானவை. சமயக்‌ கருத்துக்களும்‌ கதைகளும்‌ மிகுதியாக 
இடம்‌ பெற்றுள்ளன. தத்துவக்‌ கருத்துக்களையும்‌ எடுத்து விளக்க 
முயல்ன்றனர்‌. சமயக்‌ காழ்ப்பு இல்லாமல்‌ இல்லை. இலர்‌ 
தங்களுடையவெறுப்புணர்ச்சியைவேகமாகவேகாட்டியுள்ளனர்‌.”? 
தன்னெறிக்கும்மி, பாழ்மனதுக்கறிவுக்கும்மி, லாக்காஸ்‌ பத்திரி 
கும்மி, விலைமாதர்‌ கும்மி, மாதர்‌ நீதிச்‌ கும்மி ஆயெவை மிகச்‌ 
சிறப்பாக மனித வாழ்வுக்கு உதவக்‌ கூடிய நல்ல சமூக நீதிகளை 
யும்‌ அறிவுரைகளையும்‌ எடுத்துக்‌ கூறுகின்றன. மாதர்‌ நீதிக்‌ 
கும்மியில்‌ பெண்கள்‌ சமத்துவம்‌, மாதருயர்வு, பெண்‌ கல்வி, 


27. £ீர்புகழுஞ்‌ சேதுநகர்‌ அரசைச்‌ சேர்ந்த 
சிவகங்கை நகரை முன்னாள்‌ 
பேர்புகழுங்‌ கெவுரிவல்ல வேந்திர ராசன்‌ 
பிரபல னரசாட்சி செய்ததுவும்‌ 
போர்புகழுங்‌ கும்பினி யார்கள்‌ வந்து 
பொல்லாத மருதிருவரைச்‌ செயித்ததுவும்‌ 
பாருலகில்‌ கும்மிப்‌ பாட்டுரைக்கப்‌ பார்வதி 
மைந்தன்‌ கணபதி பதம்போற்றி” 
முத்துசாமி, சிவகங்கை சரித்திரக்கும்மி, பதி. இ, சந்திர 
சேகரன்‌, (சென்னை, தமிழக அரசு, 1954.) பாடல்‌ 1,2. 
28. கிறிஸ்தவ சமயத்துக்கு எதிராகப்‌ பாடிய பாடல்கள்‌ : 

(௮) *தன்னுருப்‌ போல பராபர னாதாமைத்‌ 
தான்படைத்‌ தாரென்று சாற்றுகிறீர்‌ நீங்கள்‌ 
பின்னையும்‌ ரூபமில்லா தவரென்று தான்‌ 
பேசுவ தென்னகாண்‌ பாதிரியே* 

பாதிரிகள்‌ வாயாப்புக்கும்மி, (சென்னை, ஜீவராஹார்த்த 

சித்தர்‌ சபையார்‌, இந்து தயலாஜிகல்‌ அச்சியந்திர சாலை, 

1894) பாடல்‌ 5. 


(ஆ) “சீர்கொண்ட வேதா கமங்களைப்‌ பொய்யென்று 
செப்பு மிலேச்சர்‌ விவிலிய நூலினிற்‌ 


சார்கொண்ட பொய்மை விளங்கவோர்‌ 
மெய்க்கும்மி 
சாற்ற பரசிவன்‌ காப்பாமே:? 
ஞானக்கும்மீ, யாழ்ப்பாணத்துச்‌ சுன்னாகம்‌ முத்துக்குமார 
கவிராசர்‌, நாகபட்டினம்‌, அங்ரேச ஆண்டு ஆனி மாசம்‌, 
காப்புச்‌ செய்யுள்‌. 
இ. கொ-]13 


194 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


மாதர்‌ அறம்‌; பதிபக்தி, புதல்வர்‌ பேணல்‌, கற்பின்‌ மேன்மை, 
இல்லற நெறி ஆரிய நெறிகள்‌ விளக்சப்‌ படுகின்றன, ££ 
வயித்தியக்‌ கும்மி நோய்கள்‌ பற்றியும்‌ நோய்களுக்குரிய 
மருந்துகள்‌ பற்றியும்‌ விரிவாகவும்‌ தெளிவாகவும்‌ கூறுகிறது. 
“பித்தம்‌ நாற்பத்திரண்‌ டாகும்‌ பிற 
மேகமிருபத்‌ தொன்றாகும்‌ 
எத்துவாத மெண்பத்து நாலென்றே 
ஏத்திக்‌ கும்மி யடியுங்கடி??? 
என்று நோய்கள்‌ பற்றிய செய்தியையும்‌, 
“ஏலம்சுக்கு சீரகம்‌ மூன்றையும்‌ 
ஏற்கநல்‌ லெண்ணெயிற்‌ பொடித்திட்டு 
பாலசூரியன்‌ முன்வைத்துப்‌ பூசப்‌ 
பறக்குங்‌ கரப்பனென்‌ றடியுங்கடி' 57 
என்று நேரய்களுக்கு உரிய மருந்தையும்‌ கூறும்‌ வயித்திய கும்மி 
மிகவும்‌ பயனுள்ள நூலகத்‌ தோன்றுகிறது. 
நோக்கமும்‌ பயனும்‌ மிகுந்த கும்மிப்‌ பாடல்கள்‌ பல தமிழில்‌ 
எழுந்துள்ளன. காலம்‌ சில கருத்துக்களைக்‌ கரைத்து விட்டாலும்‌ 
காலத்தை வென்று நிற்கும்‌ அரிய கருத்துக்கள்‌ சிலவும்‌ கும்மிப்‌ 
பாடல்களில்‌ இடம்பெற்றுள்ளன. தவறுகளைச்‌ சுட்டிக்‌ காட்டித்‌ 
திருந்தும்‌ வழியைச்‌ சுவையோடு திறக்கும்‌ போக்கு வரவேற்கத்‌ 
தக்கதாகும்‌. காலத்துக்கு ஏற்ற உண்மைகள்‌ அன்றைய வாழ்க்கை 
முறைகளை அறியத்‌ துணை புரியும்‌. வரலாற்றுச்‌ செய்திகள்‌ அத்‌ 
தகைய ஆராய்ச்சியாளருக்கு மிக்க பயனாக அமையும்‌, 


அமைப்பு முறை 
எதாவது ஒரு இலக்கியப்‌ படைப்பைக்‌ குறிப்பிடத்தக்க ஒரு 
இலக்கிய இனமாகக்‌ கருத வேண்டுமானால்‌ அதற்கு உரிய 


29. மாதர்‌ நீதிக்‌ கும்மி பலப்பல நீதிகளை எடுத்து உரைக்‌ 
றது. மாதர்‌ விடுதலை பற்றிய பாடலைக்‌ காணலாம்‌. 
“ஆடுமாடு களைப்போலே வீட்டினில்‌ 
அடைத்து வைக்கவே பார்ப்பார்கள்‌ 
நாடுநகரங்‌ காட்டார்‌ களிவர்‌ 
நல்லவரோ சொல்லு நங்கையறே* 
வி. வைத்திநாதஸ்வாமி ஸ்தபதியார்‌, மாதர்‌, நீதிக்கும்மி 
(திருவாரூர்‌, நித்யானந்தா பிரஸ்‌, 1938,) பாடல்‌ 70. 
30. அகத்தியமுனிவர்‌, வயித்தியக்‌ கும்மி, (சென்னை, ஸ்ரீபத்ம 
நாபவிலாச அச்சுக்கூடம்‌, 1898) பாடல்‌ 33, 


31. மேற்படி, பாடல்‌ 48. 


கும்மி 195 


அமைப்பு முறையும்‌ சில தனித்துவக்‌ கூறுகளும்‌ இருக்க வேண்டும்‌. 
கும்மிப்‌ பாடல்களைச்‌ சிறப்பான அமைப்புடைய இலக்கிய இன 
மாகக்‌ கருத முடியுமா என்பது சிந்தனைக்கு உரியதாகும்‌. 
கும்மிப்‌ பாடல்கள்‌ காப்புச்‌ செய்யுள்‌ பாடியே தொடங்கப்‌ 
பெறுகின்றன. கதைப்‌ பாடல்கள்‌ போன்று வளர்கின்றன. 
அறுதியில்‌ வாழ்த்துடன்‌ முடிவதைக்‌ காணலாம்‌. இத்தகைய 
அமைப்பு பலவகையான இற்றிலக்கியங்களில்‌ இருப்பதைப்‌ பார்க்க 
முடியும்‌. 
பெரும்பாலான கும்மிப்‌ பாடல்களின்‌ தொடக்கத்தில்‌ அவை 
கும்மிக்கு உரியவை என்று ஆசிரியர்கள்‌ வெளிப்படையாகக்‌ கூறு 
வதை வழக்கமாகக்‌ கொண்டுள்ளனர்‌. பெண்களை விளித்துக்‌ 
கும்மியடித்துப்‌ பாடுமாறு வேண்டுவதைக்‌ காணலாம்‌. மாதர்‌ 
நீதிக்கும்மியில்‌, 
“கும்மியடி, பெண்காள்‌ கும்மியடி உங்கள்‌ 
கூந்தல்‌ குலுங்டெக்‌ கும்மியடி 
தம்மையாளும்‌ விக்கி னேசுவரன்‌ பாதத்தை 
நாடிக்‌ கும்மி யடியுங்கடி...நீங்கள்‌ 
கூடிக்‌ கும்மி யடியுங்கடி* 2 
என்று பாடுவதில்‌ ஆசிரியர்‌ தாம்‌ பாடுவது கும்மிப்பாடல்‌ 
என்பதை உறுதிப்‌ படுத்துகிறார்‌. இதிலிருந்து றிது மாறுபட்டு, 
*கொப்பியள்ளோ கொப்பியென்று பாடுங்கடி 
கோமளப்‌ பெண்களே--நீங்கள்‌ கொப்பியள்ளேர?* 
என்று சுப்பிரமணியர்‌ வள்ளியம்மையைச்‌ சிறையெடுத்த 
கொப்பிப்‌ பாட்டு” தொடங்கப்‌ பெறுகின்றது. இந்த அடி திரும்பத்‌ 
திரும்பப்‌ பல்லவி போன்று பாடக்‌ கூடியதாக உள்ளது. 
“புகழ்ந்து கும்மி யடியுங்கடி- அகம்‌ 
மகிழ்ந்து கும்மி யடியுங்கடி”* * 
என்று வேதாந்தக்‌ கும்மியும்‌, 


32. வி. வைத்நியநா தஸ்வாமி, ஸ்தபதியார்‌, மாதர்‌ நீதிக்‌ 
கும்மி, (திருவாரூர்‌, நித்யானந்தா பிரஸ்‌, 1938,) 


பாடல்‌ 3, 
33. சுப்பிரமணியர்‌ வள்ளியம்மையைச்‌ சிறையெடுத்தக்‌ 
கொப்பிப்‌ பாட்டு, (சென்னை, பெரிய நாயகியம்மன்‌ 


அச்சுக்‌ கூடம்‌, 1923) முதலடி. 


34. கா. பெ. நா. மு, முத்துராமையா, வேதாந்த கும்மி, 
(தேவகோட்டை, 1920) பாடல்‌ 52. 


196. குமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 

“கும்மியடி பெண்ணே கும்மியடி - குபிர்‌ 

ஓடுங்க யோடவே கும்மியடி:** 
என்று காதிறு முஹிய்யித்தின்‌ எழுதிய கும்மிப்‌ பாடலும்‌ கூறிச்‌ 
செல்வதும்‌ கவனிக்கத்‌ தக்கவை. இவ்வாறு கும்மிப்‌ பாடல்களில்‌ 
கும்மியடிக்கும்‌ குறிப்பை ஆசிரியர்‌, காட்டிவிடுகின்றனர்‌. 
கைகொட்டி ஆவெதற்குரிய மெட்டுகளில்‌ பாடல்களை 

ஆசிரியர்கள்‌ அமைத்துப்‌ பாடுவர்‌. தகுந்த மெட்டுகளையே 
கும்மிப்‌ ப௱டல்களுக்கு/பா இடையில்‌ குறிப்பிட்டுக்‌ காட்டுவதை 
யும்‌ பார்க்கலாம்‌. 

“நன்னா நன்னா நானே நன்னா 


நன்னா நானேநானே நானே நன்னா நானே??* 


என்று மெட்டை இராயபுரம்‌ ரெயில்வே ஸ்டேஷன்‌ (கடைக்‌ கால்‌ 
கும்மியிலும்‌, 
“தந்தனத்‌ தானா தனதன தானான 
இந்தோம்‌ திமிதிமி யென்றே தான்‌”£* 
என்பதைச்‌ சிவகங்கைச்‌ சரித்திரக்‌ கும்மியிலும்‌ சுட்டிக்‌ காட்டி 
யுள்ளனர்‌. இத்தகைய மெட்டுகளில்‌ பாடல்களை இயற்றிக்‌ 
கும்மியடிப்பதற்குத்‌ தகுதியாக ஆக்கி விடுகின்றனர்‌. இத்தகைய 
தனித்தகுதி கும்மி இலக்கியத்துக்கே உரியது என்று கூறலாம்‌, 
வேறு வகைக்‌ கலைகளுக்கு உரிய பாடல்களின்‌ மெட்டுகள்‌ மாற்ற 
மடைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
சில குறிப்பிட்ட சொற்களை மகுடமாகக்‌ கொண்டு பாடல்‌ 
கள்‌ முடிவடைவதைப்‌ பார்க்கலாம்‌. சிதம்பரக்கும்மி (897) 
வயித்தியகும்மி (1898) ஆகியவை. 'கும்மியடிங்கடி” என்று முடிவ 
டையும்‌ பாடல்களை உடையன. *பாருங்கடி' என்றும்‌ சில 
பாடல்கள்‌ முடின்றன. ஸ்ரீபிரிந்தாவனக்‌ காட்சிக்‌ கும்மி 
(வேம்பம்மாள்‌, 1894) பிருந்தாவனத்தில்‌ கண்டேனே-கண்‌ 
டேன்‌” என்று முடியும்‌ பாடல்களைக்‌ கொண்டது. இத்தகைய 
சொற்கள்‌ கும்மியின்‌ இசைக்கும்‌ தாளக்‌ கட்டுக்கும்‌ ஊன்றுகோல்‌ 
போன்று அமைவதினால்‌ இவற்றை “ஊன்றுகோல்‌ தொடர்கள்‌ * 
என்று அழைக்கலாம்‌. 
35. புதுச்சேரி ஓ. காதிறு முஹிய்யித்தீன்‌, கும்மிபாட்டு, 
(மதுரை அல்‌-அமீன்‌ புக்‌ டிப்போ) பாடல்‌ 1. 
36. இராயபுரம்‌ ரெயில்வே ஸ்டேஷன்‌ கடைக்கால்‌ கும்மி, 
(சென்னை, ஸன்‌ ஆப்‌ இந்தியா அச்சுக்கூடம்‌) பாடல்‌ 6. 
37. சிவகங்கை சரித்திரக்‌ கும்மி, பதி, தி. சந்திரசேகரன்‌, 
(சென்னை, தமிழக அரசு, 1954) அடி 119-120 


கும்மி 197 
கும்மியடித்துப்‌ பாடும்‌ பெண்களே தங்களுக்குள்‌ பேசிக்‌ 
கதையை வளர்த்துச்‌ சொல்லும்‌ முறையைச்‌ இல கும்மிகளில்‌ பார்க்‌ 
கலாம்‌. 
*கேளுங்கடி. பெண்காள்‌ கேளுங்கடி--இந்த 
கிழவன்‌ சொல்வதைக்‌ கேளுங்கடி 5? 
என்று வரும்‌ பாடலில்‌ (பெண்காள்‌' என்பது கும்மிப்‌ பெண்களை 
யும்‌ "நிழவன்‌' என்பது கதைப்‌ பாத்திரமான . முருகனையும்‌ 
(முதுமைக்‌ கோலம்‌) குறிப்பதைக்‌ கண்டு உணரலாம்‌. 
கும்மி ஆசிர்யர்‌ தானே கதையைக்‌ கூறுவதையும்‌ பாத்திர 
வுரையை அதனுடன்‌ இணைப்பதையும்‌ இடையிடையே காண 
லாம்‌. 
“'வளைகிச்‌ செட்டிசொல்‌ தெரிந்திட்டாள்‌ --இவன்‌ 
வஞ்சகச்‌ காரனென்‌ றறிந்திட்டாள்‌ 
அழகா யிருக்குது உன்பேச்சு-- ஏன்ன 
ஆள்மிரட்டும்‌ விருதா வீச்சு' 
என்ற பாடலில்‌ முதல்‌ அடி ஆசிரியர்‌ கதை சொல்லும்‌ உரையாக 
வும்‌ இரண்டாம்‌ கதைப்‌ பாத்திரமான வள்ளியின்‌ கூற்றாகவும்‌ 
இருப்பதை அறியலாம்‌. 
இதைவிடத்‌ தெளிவாக ஆசிரியர்‌ தலையிட்டுக்‌ கதை கூறும்‌ 
இடமும்‌ உள்ளது. சிவகங்கைச்‌ சரித்திரக்‌ கும்‌.மியில்‌, 
இப்படியாக மருதிருவரும்‌ கும்பினைக்‌ கேற்ற 
பிள்ளையா யரசாண்‌ டிருந்தார்‌ 
அப்படியாக இருக்கையிலே மன்னர்க்‌ 
கழிவ வந்தகைச்‌ சொல்லுகிறேன்‌? *௦ 
என்பது ஆசிரியர்‌ கூற்று. 
இடையிடையே நாடக அமைப்பில்‌ பாடல்களைப்‌ பாத்தி 
உரையாடலாகக்‌ கோர்த்துச்‌ செல்வது கும்மியின்‌ கட்டுக்‌ கோப்புக்‌ 
குச்‌ செம்மை சேர்ப்பதாக உள்ளது சிறுத்தொண்டரும்‌ பைர 
வரும்‌ உரையாடும்‌ சொற்களை ஒரே பாடலில்‌ அமைத்து ஒரு 
காட்சியைக்‌ கண்முன்னே காட்டுவதைப்‌ பார்க்கலாம்‌. 


38. வள்ளியம்மன்‌ கும்மி, (சென்னை, ஆர்‌. ஜி. பதி கம்பெனி,) 
பாடல்‌ 158. 
39. மேற்படி, பாடல்‌ 158. 


40. சிவகங்கைச்‌ சரித்திரக்‌ கும்மி, பத்‌. 48 


198 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


(பைரவர்‌) “அன்னம்‌ புசிக்க எனைய மைத்தாய்‌ பத்தா 
ஆனாலு மென்ன கறிபடை.ப்பாய்‌?* 
(சிறுத்தொண்டர்‌) 
“என்ன கறிவகை கேட்டாலும்‌ சுவாமி 
என்னாலே தான்தர ஆகுமையா!?41 


இவ்வாறு பல உரையாடல்‌ காட்சிகள்‌ கும்மிப்‌ பாடல்களில்‌ இடம்‌ 
பெறுகின்றன. நான்கு ஐந்து பாடல்கள்‌ வரை தொடர்ந்து 
பாத்திர உரையாடலாக அமையும்‌ இடங்களும்‌ உண்டு. அரிச்‌ 
சந்திரன்‌ கும்மியில்‌ அறுபத்தொன்றிலிருந்து அறுபத்தி நாலாம்‌ 
பாடல்‌ வரை நாடக உரையாடலாக அமைந்துள்ளது. 
அறிவுரை கூறும்‌ கும்மிகளில்‌ ஆசிரியர்‌ கூற்று மிகுதியாக 
வருகின்றது. தானே மக்களை அழைத்துப்‌ பேசத்‌ தொடங்கு விடு 
கின்றனர்‌, கும்மிப்‌ பாடல்‌ வளர்கிறது. 
“மாதர்‌ தடக்கையைச்‌ சொன்னது மல்லாமல்‌ 
வந்திடுந்‌ தீங்கையும்‌ நன்குரைத்தேன்‌ 
பாதகி யாசையை நீக்கிச்‌ சிவஸ்துதி 
பண்ணுவா யெப்போதும்‌ மானிடனே"? 


என்ற பாடல்‌ இதனை நன்கு விளக்கும்‌ தர முடையது. 


சொற்கள்‌, உரையாடல்கள்‌, ஒவிநயங்கள்‌, பொருள்‌ சிறப்புகள்‌ 
ஆகியவை பொலிந்து கும்மிப்‌ பாடல்கள்‌ கட்டப்‌ பெற்றுள்ளன. 


“முத்தும்‌ பவளமும்‌ சோர்வை செய்தாற்போல்‌”*5 கும்மிப்‌ 
பாடலின்‌ அமைப்பு இருக்க வேண்டும்‌ என்று முருகா ஓயிற்‌ கும்மிப்‌ 
பாடலாசிரியர்‌ கூறுகிறார்‌. 

வேறுபட்ட சுவைகளையும்‌ இடையிடையே மிகப்‌ பொருத்த 
மாகக்‌ கலந்து கும்மியின்‌ கட்டுக்கோப்பை அசிரியர்கள்‌ சுவைபடச்‌ 
செய்துள்ளனர்‌. பஞ்சபாண்டவர்‌ வைகுந்தக்‌ கும்மியில்‌ உணர்ச்சி 
யைப்‌ பெருக்கியவாறு கதையை வளர்த்த ஆசிரியர்‌ பீமன்‌ 
இறந்ததும்‌ தருமனைக்‌ கதறும்படிச்‌ செய்து உச்சநிலை 


41. சிறுத்தொண்ட. நாயனார்‌ சரித்திரக்‌ கும்மி, பாடல்‌, 74. 
42. விலைமாதர்‌ கும்மி, பாடல்‌, 44 


43. முருகர்‌ ஒயிற்‌ கும்மி, (சென்னை-] ஆர்‌, ஜி, பதி கம்பெனி) 
பாடல்‌, 13 பந்தன்‌ 


கும்மி 199 


அவலவுணர்வுக்கு ஒரு தகுந்த இடத்தைத்‌ தேடிவிடுகிறார்‌.** 
முருகர்‌ ஒயிற்‌ கும்மியில்‌ தெய்வயானை நாரதரை ப நையாண்டி 
செய்யுமிடம்‌ நகைச்‌ சுவை ததும்பவதாக உள்ளது. 


“தொட்டிலை யாட்டித்‌ தொடையை நெருடிய 
தோதக வித்தையை யானறிவேன்‌? ** 


என்பது தெய்வயானை நாரதரின்‌ செயலை எள்ளி நகையாடிக்‌ 
கூறும்‌ இடமாகும்‌. நாரதரைக்‌ குழப்பத்தின்‌ பிறப்பிடம்‌ என்று 
தம்பும்‌ மக்களுக்கு இத்தகைய உரை நகைச்சுவை விருந்தளிப்பது 
உறுதி. கும்மியடிக்கும்‌ போது இப்பகுதிகள்‌ மக்களை மிகவும்‌ 
கவர்ந்து களிப்படையச்‌ செய்யும்‌ வருணனைப்‌ பகுதிகள்‌ இடை 
யிடையே வருவது கும்மிப்‌ பாடலின்‌ இலக்கிய நயத்தைக்‌ கூட்டுவ 
தாகும்‌. வள்ளியிடம்‌ கா.தல்‌ கொண்டு முருகன்‌ மயங்கித்‌ தயங்‌இ 
வேட்டுவ உருவில்‌ அவளிடம்‌ வரும்போது வள்ளியின்‌ பாதாதி 
கேச வருணனையைப்‌ பதினாலு பாடல்களில்‌ விளக்குவது மிகவும்‌ 
நன்றாக அமைந்துள்ளது.“ 
தாமர்‌ வல்லியாற்றுக்‌ கரை கடந்து தெய்வமலை தன்னை 
நின்றங்கே கண்ணாரக்‌ கண்டாரே என்று கூறும்‌ ஆசிரியர்‌ அந்த 
மலையிலுள்ள சோலையை விளக்க முயல்கிறார்‌. அழகான பாடல்‌ 
சுவையாகச்‌ சொட்டுதிறது. 
“மாங்கனி தேங்கனி காய்த்திருக்கு மங்கே 
மாதளை மல்லிகை பூத்திருக்கும்‌ 
தாங்காத வாழைக்‌ குலைசாயு மங்கே 
தாழைமலர்‌ வாசமே பாயும்‌'** 


44, பஞ்ச பாண்டவர்‌ வைகுந்தக்‌ கும்மி, (சென்னை, ஆர்‌. ஜி. 
பதி கம்பெனி,) பாடல்‌ 202, 203, 
*ஆனைமிரட்டி யதட்டிய நீய மஞ்சாமல்‌ 
முன்னின்ற ஆண்மை எங்கே 
கான கத்தில்‌ வந்து சிங்க மெதிர்த்திடக்‌ 
கையாற்‌ கிழித்த பலமுமெங்கே”. 
“ஆரிருந்‌ தா லென நீயிருந்‌ தாலெனக்‌ 
கானதுணை யென்று நானிருந்தேன்‌ 
பாரிவனந்‌ தனிலொண்‌ டியாய்விட்டாயே 
பாவியென்றே தருமர்‌ தானமுதார்‌! 


45. முருகர்‌ ஒயிற்கும்மி, பாடல்‌ 106. 
46. மேற்படி, பாடல்‌ 65-78 
47. பஞ்சபாண்டவர்‌, வைகுந்தக்‌ கும்மி, பாடல்‌ 227, 


200 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
என்பன போன்ற இனிய வருணனைகள்‌ கும்மிப்‌ பாடலுக்கு ஏற்றம்‌ 
கொடுப்பது உண்மை. இவற்றால்‌ சலையின்‌ விறுவிறுப்புக்‌ குறைவ 
தாகவும்‌ தோன்றவில்லை. பாடல்களின்‌ ஒலியமைப்பும்‌, கலை 
யுடன்‌ இணையும்‌ சிறப்பும்‌ இத்தகைய வருணனைப்‌ பகுதிகளின்‌ 
பொருத்தத்சையும்‌ தேவையையும்‌ காட்டுகின்றன, 

கதைகூறல்‌, அறிவுரை கூறல்‌, நிகழ்ச்சிகளை அடுக்கிக்‌ கூறல்‌ 
போன்று பல முறைகளில்‌ கும்மிப்‌ பாடல்களை ஆசிரியர்கள்‌ பின்னி 
யுள்ளனர்‌. வினாவும்‌ விடையுமாகச்‌ சில வேதாந்தக்‌ கும்மிகள்‌ 
அமைந்துள்ளன. கும்மிகளில்‌ சில பாடல்‌ எண்ணிக்கையில்‌ 
குறைந்து காணப்படுகின்றன. அவை ஒரு நாளில்‌ ஆடுவதற்குத்‌ 
தகுந்த அளவுடையதாக உள்ளன. இல கும்மிகள்‌ மிக நீண்டு 
வளர்ந்துள்ளன. நாலு மந்திரி கும்மியில்‌ 243 பாடல்களும்‌ மாதர்‌ 
நீதிக்‌ கும்மியில்‌ 251 பாடல்களும்‌ உள்ளன. இத்தகைய நீண்ட 
கும்மிகளைப்‌ பல நாட்கள்‌ தொடர்ந்து ஆடியிருப்பர்‌ என்று நம்ப 
லாம்‌. அம்மன்‌ விழாக்களில்‌ பத்து நாட்களும்‌ பெண்கள்‌ பருவ 
மெய்திய சடங்கு விழாக்களில்‌ பன்னிரண்டு அல்லது பதினாறு 
நாட்களும்‌ கும்மியடித்துப்‌ பாடுவதாக அறிகிறோம்‌. 

இத்தகைய நீண்ட கும்மிப்‌ பாடல்களைப்‌ பல பகுதிகளாகப்‌ 
பிரித்துப்‌ பாடியிருப்பர்‌. சுன்னாகம்‌ முத்துக்குமாரக்‌ கவிராயர்‌ 
இயற்றிய ஞானக்கும்மியானது மதவிகற்ப இயல்பு, எகோவா 
இயல்பு, ஏசு இயல்பு, பரிசுத்தா இயல்பு, வன்‌ இயல்பு, கிரியை 
இயல்பு, நகர இயல்பு, முத்தி இயல்பு, மோசே முதலியோர்‌ 
இயல்பு, ுஸ்தவர்‌ இயல்பு எனப்‌ பத்து பிரிவுகளாக அமைந்‌ 
துள்ளது. மாதர்‌ நீதிக்‌ கும்பி, நாலு மந்திரி கும்மி ஆகியவையும்‌ 
இவ்வாறு பல பகுதிகளாப்‌ பிரிக்கப்‌ பெற்றுள்ளன. 

சென்னைக்‌ கத்தர்‌ திருவிழாக்‌ கொம்மி முப்பதே பாடல்களை 
யுடைய சிறிய கும்மி நூலாயினும்‌ அது பகுதி பகுதியாகவே வளர்ந்‌ 
துள்ளது. முதலில்‌ தவிசேடன்‌, திருவிழாச்‌ சிறப்பு முதலியன 
கூறிப்‌ பின்னர்‌ பதினெட்டு நாட்கள்‌ விழா யாரால்‌ எப்படி நடை 


பெறுகிறது என்ற விளக்கம்‌ தரப்‌ பெறுகின்றது. ஒன்பதாவது 
நாள்‌ விழா நடப்பதை, 


“கயிலை யங்கிரி மீதுசற்‌ குருவாய்க்‌ 
கந்தர்‌ சிவபிரா னுக்குப தேசித்த 
ஐதீக மாய்வரத்‌ தேங்காய்‌ வர்த்தகர்‌ 
அற்புத வுற்சவம்‌ பாருங்கடி 
48. வி. சுந்தர முதலியார்‌, சென்னைக்‌ கந்தர்‌ திருவிழாக்‌ 


கொம்மி, (சென்னை, கிச்சினர்‌ அச்சுக்கூடம்‌, 1912) 
பாடல்‌ 20, 


கும்மி 201 


என்று ஆசிரியர்‌ சுந்தர முதலியார்‌ விளக்கிக்‌ கூறுகிறார்‌. இவ்வாறு 
தடப்புகளைச்‌ சுருக்கமாகத்‌ தந்து படிப்படியாக வளர்க்கும்‌ 
கும்மிப்‌ பாடல்களும்‌ உள்ளன. 

மூலக்‌ கதையை விளக்கிக்‌ கொண்டு செல்லும்‌ போது சில 
கிளைக்‌ கதைகள்‌, துணை நிகழ்ச்சிகள்‌ ஆகியவற்றை ஊடிணைப்‌ 
பாக இடை நுழைத்துப்‌ பொருத்தமாக விளக்கியிருப்பதையும்‌ 
காணலாம்‌. நாலு மந்திரிக்‌ கும்மியில்‌ கீமிப்‌ பிள்ளையின்‌ கதை 
அவ்வாறு இடம்‌ பெற்றுள்ளது. 

*தொட்டிலிற்‌ பிள்ளை படுத்திருக்கக்‌ சரிப்‌ 
பிள்ளையும்‌ பத்ரமாய்க்‌ காத்திருக்கப்‌ 
பெட்டி யெடுத்து அரைக்கிரைக்‌ காகவே 
போனாள்‌ தன்கொல்லைக்‌ கணற்றருகே'** 

என்ற பாடலில்‌ தொடங்கிக்‌ கதையைச்‌ சற்று விரிவாகவே கூறு 
கிறார்‌. 

சில ஆசிரியர்கள்‌ தங்கள்‌ கருத்துக்களை முன்னூல்களிலிருந்து 
கருத்துக்களையும்‌ தொடர்களையும்‌ எடுத்து இடத்துக்குப்‌ 
பொருந்தும்‌ தரமாக மேற்கோள்‌ காட்டி விளக்கி இருக்கின்றனர்‌. 
மாதர்‌ நீதிக்‌ கும்மியில்‌ திருக்குறள்‌, நாலடியார்‌, காசிக்‌ காண்டம்‌, 
உபதேசக்‌ காண்டம்‌ ஆயெவற்றிலுள்ள அரிய கருத்துகள்‌ எடுத்‌ 
தாளப்‌ பெற்றுள்ளன. இவை கருத்து விளக்கத்துக்கும்‌ கட்டுக்‌ 
கோப்புக்கும்‌ பயனாக அமைந்துள்ளன . 

கும்மிப்‌ பாடல்கள்‌ பல நிலைகளில்‌ சிற்றிலக்யெக்‌ கூறுகளைக்‌ 
கொண்டு விளங்கினாலும்‌ சல இடங்களில்‌ அவற்றிற்கே உரிய 
புனித்‌ தன்மைகளைக்‌ கொண்டு பின்னப்‌ பட்டிருப்பதினால்‌ 
இவற்றை ஒரு தனியான இலக்கெ இனமாகக்‌ கருதலாம்‌ கதைப்‌ 
பாடலைக்‌ கும்மியடித்துப்‌ பாடுவதற்குத்‌ தகுந்த முறையில்‌ 
கவிஞர்கள்‌ சிறிது மாற்றியுள்ளனர்‌. ஆகையினால்‌ அவற்றில்‌ 
இலக்கியத்‌ தன்மையுடன்‌ கலைத்‌ தன்மையும்‌ கலந்து காணப்‌ 
படுகிறது. 


மொழி நடை 

கும்மிப்‌ பாடல்கள்‌ பெரும்பாலும்‌ இரண்டு அடிகையுடைய 
கண்ணிகளால்‌ ஆக்கப்‌ பெற்றிருக்கும்‌. இயற்கும்மியின்‌ கண்ணிகள்‌ 
அடிக்கு ஏழு சீர்களைக்‌ கொண்டதாக இருப்பதை மிகுதியாகச்‌ 


49. சின்னத்தம்பிப்புலவர்‌, நாலு மந்திரி கும்மி, (வடக்கு 
யாழ்ப்பாணம்‌, 1934,) பாடல்‌ 100, 


202 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


காணலாம்‌. முதற்‌ சீரும்‌ ஐந்தாம்‌ சீரும்‌ மோனை பெற்றிருப்‌ 
பதினால்‌ அந்த இடத்தில்‌ அடி மடக்கி எழுதுவர்‌. வெண்பாவுக்கு 
உரிய தளைகள்‌ வருவதே சிறப்பாகக்‌ கருதப்படுகின்றன.”? இது 
தவிர ஓவ்வொருடியினும்‌ நாலாவது ஈர்‌ தனியசைச்‌ சீராக வரு 
வதும்‌ உண்டு. 
“கற்புள்ள மாதர்‌ குலம்வாழ்க--நிறை 
கற்பை யறிந்தவரே வாழ்க 
தற்பரனைப்‌ போற்றிக்‌ கும்மியடி குரு 
சிற்பரனைப்‌ போற்றிக்‌ கும்மியடி.” ** 
என்ற பாடல்‌ தனியசைச்‌ சீர்‌ வருவதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக 
அமையும்‌. மிக அருகிய நிலையில்‌ எட்டுச்‌ சர்களையுடைய 
இரண்டு அடிக்‌ கண்ணிகள்‌ வருவதும உண்டு” இன்னொரு அடி 
சேர்த்து ஒரு இடைச்‌ சொல்லின்‌ துணையுடன்‌ இணைந்து வருவ 
தையும்‌ சில கும்மிப்‌ பாடல்களில்‌ காணலாம்‌. 
“காஞ்சி புரந்‌ தனில்‌ வந்திறங்கி--அம்மன்‌' 
கம்மா நதியில்‌ ஸ்நானம்‌ செய்து 
ஏகாம்பர நாகரைக்‌ கண்டு தெரி௫த்து 
இப்பொழுதே வாறாள்‌ பாருங்கடி--அம்மன்‌ 
மெய்ப்புடனே வாறாள்‌ பாருங்கடி?“ 
என்ற பாடல்‌ அத்தகைய அமைப்புடையது, 
கோயிற்‌ கொம்மியில்‌ முதல்‌ பதினொரு பாடல்கள்‌ ஐந்து அடி 
களாகவும்‌ நூற்றி இருபது பாடல்கள்‌ நான்கு அடிகளாகவும்‌ வரு 
வதையும்‌ அறிய வேண்டும்‌. 


50. வாலைக்கும்மி, பாடல்‌ 13. 
“ஊமை யெழுத்தே யுடலாச்சு மற்றும்‌ 
ஓமன்‌ நெமுத்தே யுயிராச்சு 
ஆமிந்‌ தெழுத்தை யறிந்து கொண்டுவளை 
யாடிக்‌ கும்மியடியுங்கடி” 
51. மேற்படி, பாடல்‌ 45 
92. நன்னெறிக்‌ கும்மி, (சென்னை, சகலகலா நிலைய அச்சுக்‌ 
கூடம்‌, 1887) பாடல்‌ (1. 
“விட்ட பணத்தைப்‌ பிடிக்க நாடியப்போ 
. முன்னும்‌ பின்னும்‌ வைத்தா டிடுவாய்‌ 
பெட்டிப்‌ பணத்தை யிழுத்துக்‌ கொள்ளும்‌ 
கெட்ட பேர்‌ பால்‌ அலைவாயே மானிடனே” 
53. காவேரியம்மன்‌ கும்மிப்‌ பாடல்‌, (சென்னை, சங்கநிதி 
விளக்க அச்சுக்கூடம்‌,) பாடல்‌ 9, 


கும்மி 203 


ஓயிற்கும்மிப்‌ பாடல்கள்‌ சந்தக்‌ கவிகளாக விளங்குகின்றன. 
ஒலிச்‌ சிறப்பு மிகுதியாக அமைந்த கண்ணிகள்‌ நிரம்ப உள்ளன. 
வள்ளி வேடனைப்‌ பார்த்துக்‌ கூறும்‌ ஒர்‌ ஒயிற்கும்மிப்‌ பாடலைக்‌ 
கேட்கலாம்‌. 
“எட்டாத தேனுக்‌ கொருதொண்டி யண்ணாந்து 
கொட்டாவி விட்ட கதைபோல 
ஏங்கிக்‌ கணை தாங்கிப்‌ பணைவாங்கி மிகவோங்கி 
எதிரென்‌ முன்னே நில்லாதே வேடுவனே/₹* 
ஒலிநயமும்‌ ஒப்புமையும்‌ உடைய சொற்களைப்‌ பொருள்‌ சிறப்ப - 
டையுமாறு கோர்த்துச்‌ சந்தம்‌ பொலிந்துள்ள பாடலாக இது 
விளங்குவதைக்‌ காணலாம்‌. 
தனித்தனி அடிகளாகப்‌ பாடலமைந்த கும்மிகளும்‌ உள்ளன. 
தென்ன மரக்கும்மி எண்பத்தெட்டு அடிகளையும்‌ சுப்ப்ரமணியம்‌ 
வள்ளியம்மையைச்‌ சிறையெடுத்தக்‌ கொப்பிப்பாட்டு நூற்றுப்‌ 
பத்தொன்பதுஅடிசளையும்‌ கொண்டுள்ளன. சிவகங்கைச்சரித்திரக்‌ 
கும்மியையும்‌ தனித்தனி அடிகளாக அச்சிட்டுள்ளனர்‌. ஆனால்‌ 
அந்தப்‌ பாடல்கள்‌ இயற்கும்மிக்கு உரிய ஏழு சர்‌ அடிகள்‌ இரண்‌ 
டினை உடைய கண்ணிகளுக்குப்‌ பொருந்தும்‌ தரமாகப்‌ பல இடங்‌ 
களில்‌ காணப்படுகின்றன. முதல்‌ எட்டு அடிகளும்‌ இரண்டு 
கண்ணிகளாக அமைவதைப்‌ பார்த்ததும்‌ மிகத்‌ தெளிவாகத்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌. 
கும்மிப்‌ பாடல்கள்‌ ஒவிநயத்தை மிகுதியாகக்‌ கருதுகின்றன. 
நடராஜர்‌ கும்மியில்‌ நடன ஓலியமைத்துப்‌ பாடல்‌ புனைந்திருப்ப 
தைக்‌ காணலாம்‌, 
“டமருக சப்தத்தால்‌ டாம்பிகப்‌ பொய்நீக்கி 
டிண்டீமி வாத்தியத்தால்‌ மெய்தீட்டும்‌ 
டூங்கார டெக்கையோ டெட்டோ டெட்டோடி 
நெட்டை. யிட்டாடிய நாட்டியம்பார்‌'* £ 
ஒலி கூட்டுவதற்காக இலக்கண விதியை மீறி மொழிக்கு முதலில்‌ 
வராத எழுத்துக்களால்‌ சொற்களை ஆக்கியுள்ளமை அறியலாம்‌. 
இதே போன்று வடசொற்களையும்‌ ஒலிச்‌ இறப்புக்‌ கருதி மிகுதி 


34. முருகர்‌ ஒயிற்‌ கும்மி, பாடல்‌ 136. 


55. நடராஜர்‌ கும்மி, (குன்னூர்‌ பிரேஸர்‌ அச்சுக்கூடம்‌,) 
பாடல்‌ 18, 


204 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


யாக ஏற்றுப்பாட்டை அமைந்துள்ளதையும்‌ காணலாம்‌, மேலும்‌ 
ஓலிச்‌ சொற்களைக்‌ கற்பனை செய்து படைத்துப்‌ பாடல்‌ புனைந்‌ 
துள்ளதையும்‌ பார்க்கலாம்‌. சிவகாமியம்மன்‌ "அரக்கரை வதம்‌ 
செய்க முறையை விளக்கும்‌ கும்மி ஆசிரியர்‌, 

டிங்கார சப்தச்‌ சிலம்பை யணிந்தவள்‌ 

டங்கார வில்தனைக்‌ கையிலேந்த 
ஓங்கார பாணத்தைத்‌ தொடுத்து விட்டுத்‌ தேவி 
பயங்கர ராஷ்ஸ வதஞ்செய்தாள்‌??” 
என்று பாடுவது இதனை விளக்கும்‌. தாளத்துக்கு உதவும்‌ 
படியான ஒலிச்‌ சொற்களைத்‌ தேர்ந்தெடுத்துத்‌ பாடல்‌ புனைந்‌ 
துள்ளனர்‌ என்பது நன்கு புலனாகிறது. 
பேச்சு வழக்குத்‌ தொடர்களைப்‌ பயன்படுத்திப்‌ பாடல்‌ 

புனைவது பொருள்‌ விளக்கத்துக்குப்‌ பெரிதும்‌ உதவுவதாக 
அமைகிறது, காலடிக்‌ கருப்பன்‌ காரியக்காரன்‌ கட்டபொம்ம 
னிடம்‌, 

“இப்ப பாக்கிலைத்‌ தாருமய்யா 

எடுபடுத்துரேன்‌ பட்டாளத்தை 58 
என்று கூறுவது நெல்லை மாவட்ட வழக்கத்தையும்‌, 
“சீனய்யங்கார்‌ பேரில்‌ கும்மி ஏன்ற சுவடியில்‌, 

“நாட்டாண்மைக்‌ காரரைக்‌ கொண்டு வந்தரை 

நாளிகையிற்‌ பணம்வால்‌ கவென்று 

கோட்டைக்‌ கிழித்தங்கே தானிருத்‌ திப்பணங்‌ 

கொடுத்து விட்டப்பாலே போங்க ளென்றான்‌”*? 
என்று சொல்லியிருப்பது கோவை முதலிய மாவட்ட வழக்கத்தை 
யும்‌ குறிப்பிடுவன ஆகும்‌. இந்த முறையில்‌ வட்டார வழக்குச்‌ 
சொற்கள்‌ கொண்டு பாடல்‌ புனைந்திருப்பது சிறப்பாகவும்‌ 
மெய்ம்மை விளம்பலாகவும்‌ உள்ளது, 


30. மேற்படி, பாடல்‌ 58 
“லஷ்ண லச்சித மூர்த்தி நடனத்தில்‌ 
, லாவண்ய ரூபத்தில்‌ காந்தி தோன்றும்‌ 
லிங்காதி பேத சாரீரத்‌ திலுமவர்‌ 
லீனமாய்‌ நின்றங்கு நடனஞ்‌ செய்வார்‌”. 
57. சிவகாமியம்மன்குமமி, (குன்னூர்‌, பிரேஸர்‌ அச்சுக்கூடம்‌) 
பாடல்‌ 29. 
38. கட்டபொம்மன்‌ கும்மி (அச்சேறாத சுவடி) 
59. ஆசி. காவியண்ணன்‌, சனய்யங்கார்‌ பேரில்‌ கும்மி 
(அச்சேறாத சுவடி) க்‌ 


கும்மி 205. 


தாலாட்டு, ஒப்பாரி, ஊசல்‌ போன்ற நாட்டுப்புறப்‌ பாடல்‌ 
அமைப்புகளில்‌ சில பாடல்கள்‌ இடையிடையே வந்து ஒளி 
மாற்றமும்‌ பொருள்‌ மாற்றமும்‌ கொடுத்து பெருக்குகின்றன. 
அர்ச்‌ அலேக்க்யொர்‌ ஏலேலர்‌ கும்மியில்‌ இத்தகைய அமைப்பு மிகத்‌ 
தெளிவாகத்‌ தெமிகன்றது. இது போன்று கொம்மியில்‌ 
பல்லாண்டு பாடுவதைக்‌ காணலாம்‌ 
*கொம்பிளவிற்‌ பட்ட மந்தியைப்‌ போல்நின்று* 
ஆசைகொண்ட பேர்க்கு ரோஷமில்லை?£* போன்ற 
பழமொழிகளையும்‌ கும்மியாசிரியர்கன்‌ மிகுதியாகப்‌ பயன்‌ படுத்தி 
யுள்ளனர்‌. 
உவமைகள்‌ உருவகங்கள்‌ மிகப்‌ பொருத்தமாகப்‌ பல பாடல்‌ 
களில்‌ வருகின்றன. புராண நிகழ்ச்சிகள்‌, இயற்கைக்‌ காட்சிகள்‌, 
வாழ்க்கை அனுபவங்கள்‌ ஆகியவற்றை உவமப்‌ பொருளாகப்‌ 
பயன்படுத்தியுள்ளனர்‌. 
“பெற்ற தகப்பனிடம்‌ பிள்ளை வந்து 
கற்ற வித்தை காண்பித்ததுபோல்‌ 
சித்தங்‌ கலங்கிக்‌ கருத்தாண்‌ 
சிறுமருது தாளடி, வீழ்ந்தழு தான்‌ * 
என்பதிலுள்ள வாழ்க்கை அனுபவ உவமை இந்த இடத்துக்கு 
மிகவும்‌ பொருந்தி உள்ளத்தை சுவைத்து அறியலாம்‌. 
தத்துவப்‌ பொருளை உருவகமாகக்‌ கூறி இருப்பதைக்‌ 
காணலாம்‌. 
*ஆடும்‌.மனக்‌ குரங்கை யடக்கிஅது 
ஐந்து வழியும்‌ செல்லாமல்‌ 
நீடும்படிச்‌ செய்துபோற்றி நின்றால்‌--பாவம்‌ 
நில்லாது கண்டறி மானிடனே” 63 
இவ்வாறு பல அணிகளைப்‌ பல இடங்களில்‌ பொருத்தமாகக்‌ 
கையாண்டு பொருளைச்‌ சிறப்பாகக்‌ கும்மி ஆசிரியர்கள்‌ விளக்கி 
யுள்ளனர்‌. 


60. கோயிற்‌ கொம்மி என்னும்‌ ஸ்ரீரங்கக்‌ கொம்மி பாடல்‌ 118 
“பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்கடி - பஞ்ச 
பாபங்கள்‌ பஞ்சாய்ப்‌ பறக்குமடி 
மல்லாண்ட தஇண்டோள்‌ மணிவண்ண னாயே 
மாதவன்‌ பாத மடைவோமடி! 
61. முருகர்‌ ஓயிற்‌ கும்மி, பாடல்‌ 144, 163. 
62. சிவகங்கைச்‌ சரித்திரக்‌ கும்மி, பக்‌. 81 
63. மானிடக்‌ கும்மி, பாடல்‌ 171. 


206 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


மக்களின்‌ பேச்சு வழக்குக்கு ஒத்தும்‌, விளக்கப்படும்‌ பொருள்‌ 
சூழ்நிலை ஆயெவற்றிற்குப்‌ பொருந்தும்‌ முறையிலும்‌ வேற்று 
மொழிச்‌ சொற்களைப்‌ புகுத்தியுள்ளனர்‌. ஆங்கிலேயர்‌ தொடர்‌ 
புடைய சிவகங்கைச்‌ சரித்திர கும்மியில்‌ கிளார்க்‌, சோல்சர்‌, பிஸ்‌ 
தூல்வெடி, கலெக்டர்‌, மேசத்திரட்டார்‌, கோர்ட்டு, முதலிய 
ஆங்லெ சொற்சளும்‌ முஸ்லீம்நவாபுகளின்‌ தொடர்பினால்‌ சில்லா. 
சமஸ்தானம்‌, முன்சீப்‌ முதலிய சொற்களும்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளன. பூலோகம்‌, சாலோகம்‌, ஆதியந்தம்‌, டாம்பீகம்‌, 
இயாதி, சம்சாரம்‌, லெளகிகம்‌, யதேஷ்டம்‌, அபிஷேகம்‌ போன்ற 
வடமொழிச்‌ சொற்கள்‌ பெரும்பாலும்‌ தத்துவ விளக்கக்‌ கும்மி 
களில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 

படித்தவர்களுக்கு மாத்திரமன்றி பாமரர்களுக்கும்‌ எளிதாகப்‌ 
பொருள்‌ விளங்கக்‌ கூடிய அளவுக்கு மொழி நடை எளிமையாகவும்‌ 
இனிமையாகவும்‌ உள்ளன. கடினமான தத்துவ விளக்கங்களையும்‌ 
ஒரு முறை கேட்டதும்‌ பரியும்‌ அளவுக்குச்‌ சாதாரண மொழியில்‌ 
பாடல்கள்‌ எழுதப்‌ பெற்றுள்ளன. பாமரர்களைக்‌ கவரும்‌ முறை 
யில்‌ சொல்லும்‌ ஒலியும்‌ இணைந்து சிறக்கின்றன. எளிய மக்களுக்கு 
உரிய கலையாயினும்‌ அதன்‌ பாடல்கள்‌ இலக்கிய நயம்கொண்டு 
விளங்குகின்றன. அனைவரும்‌ விரும்பும்‌ நயம்கொண்டு விளங்கு 
கின்றன. அனைவரும்‌ விரும்பும்‌ அழகிய நடையில்‌ பாடல்கள்‌ 
புனையப்பட்டுள்ளன. 


தொகுப்புரை 

கும்மியைத்‌ தமிழருக்கே உரிய கலையாகக்‌ கூறமுடியவில்லை. 
அத்திராவிலுள்ள கொப்பியும்‌ கேரளாவிலுள்ள கைகொட்டிக்களி, 
பிராமணிப்பாட்டு ஆகியவை கும்மிப்‌ பாடலுடன்‌ நெருக்கமான 
உறவு கொண்டுள்ளன. கன்னட நாட்டிலும்‌ கும்மியைப்‌ போன்று 
ஒரு ஆடல்‌ நடை பெறுகின்றது. ஆகையினால்‌ கும்மிப்பாட்டை 
ஒரு திராவிடக்‌ கலை என்று கூறுவதே பொருத்தமாகும்‌. குஜராத்‌ 
நாட்டில்‌ உள்ள கர்பா நடனமும்‌ ராஜஸ்தானில்‌ நடக்கும்‌ கும்மார்‌ 
ஆட்டமும்‌ கும்மியுடன்‌ தொடர்பு கொண்டதாகத்‌ தோன்றுகிறது, 
பண்பாட்டுக்‌ கலப்பால்‌ விளைந்த கலைப்‌ பரிமாற்றமாக 
இவற்றைக்‌ கருதலாம்‌ என்பதைச்‌ சித்தித்துப்‌ பார்க்கலாம்‌. 

கும்மி ஆடிப்பாடி மகிழும்‌ எளிய கலையாகத்‌ தோன்றி 
சமயத்‌ தொடர்புடன்‌ வளர்ந்திருக்கும்‌. புராணக்‌ கதைப்‌ பாடல்‌ 
கள்‌ மக்களைக்‌ கவர்ந்திருக்கலாம்‌. அவற்றைக்‌ கும்மிக்‌ கலைக்குத்‌ 


கும்மி 207 


தக்கவாறு எழுதிப்‌ பாடியிருப்பர்‌. கிருஸ்து, முஸ்லீம்‌ சமயத்த 
வரும்‌ தங்களுடைய கருத்துச்‌ செல்வங்களைக்‌ கும்மிப்‌ பாடல்‌ 
வாயிலாக மக்களிடம்‌ பரப்ப முயன்றிருப்பர்‌. வேதாந்தக்‌ 
கருத்துக்களை விளக்கும்‌ கும்மிகளும்‌, மக்களுக்கு நன்னெறி 
புகட்டும்‌ கும்மிகளும்‌ எழுதப்‌ பெற்றன. சமூக அரசியல்‌ கருத்துக்‌ 
களை எடுத்துச்‌ சொல்லும்‌ கும்மிகளும்‌ எழுந்தன. இன்று பல 
வகையான பொருளில்‌ கருத்து விளக்கம்‌ தரத்தக்க முறையில்‌ 
நூற்றுக்கணக்கான கும்மி இலக்கியங்கள்‌ மலர்ந்துள்ளன. மக்கள்‌ 
அவற்றை ஏற்றுச்‌ சிறப்பித்தது வரை கலையரங்கத்தில்‌ 
விளையாடும்‌ உரிமையுடன்‌ விளங்க, இன்று இலக்கியச்‌ 
சிறப்புடைய கும்மிகள்‌ நூலுருவில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. 

இசைக்கும்‌ தாளத்துக்கும்‌ பொருந்தும்‌ சுவையான இயல்பு 
களுடன்‌ கும்மிப்பாடல்கள்‌ விளங்குகின்றன. மக்களைக்‌ கவர்ந்த 
சிறப்பு நிகழ்ச்சிகளைக்‌ கும்மிப்‌ பாடலாகப்‌ பாடி ம௫ழ்ந்துள்ளனர்‌. 
கற்பனைக்கு முக்கியமான இடம்‌ கும்மியில்‌ உண்டு. இருப்பினும்‌ 
சில கும்மி நூல்கள்‌ தூர்ந்தபோன வரலாற்று உண்மைகளை 
உலஞுக்குக்காட்டி விளக்குகின்றன. கும்மிப்பாடல்கள்தொடக்கத்தி 
லும்‌ இறுதியிலும்‌ தங்களைக்‌ கும்மிப்‌ பாடல்கள்‌ என்று அறிமுகப்‌ 
படுத்துவதில்‌ தவறுவதில்லை. கும்மிக்கு உரிய மெட்டுகளில்‌ 
பாடல்கள்‌ அமைந்து ஒரு தனித்துவச்‌ சிறப்பைப்‌ பெற்றுள்ளன. 
கதைகள்‌, உண்மை நிகழ்ச்சிகள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு பின்னப்‌ 
பட்ட கும்மிப்‌ பாடல்கள்‌ மேடையிலும்‌, அறிவு விளக்கக்‌ கருத்துக்‌ 
களை வாரி வழங்கியவை படிப்பறையிலும்‌ நல்ல புகழ்பெற்று 
வாழ்வது உறுதி. 

தமிழ்‌ இலக்கிய வானில்‌ தனக்கே உரிய தனித்துவத்‌ தன்மை 
களுடன்‌ தனி இலக்கிய இனமாக விளங்கும்‌ தகுதியுடன்‌ கும்மிப்‌ 
பாடல்கள்‌ எழுதப்‌ பெற்றுள்ளன. முந்திய தலைமுறைக்குக்‌ 
கலையின்பம்‌ கொடுத்த கும்மிப்‌ பாடல்கள்‌ இனிவரும்‌ தலைமுறை 
யினருக்கு இலக்கிய இன்பம்‌ கொடுக்கும்‌ என்று கூறலாம்‌. 


ஏம்பா qraorn La 


qo Gh LN 1.09 11st ஜீ 
] i 
மட சமூ . | 
reno Perfo ராிரி௫எ eu qui 7021௦௪000௦ ம 
கக கத அ ணை க்களை னை நகர்‌ கல்ப பப | 
| | ] 
| 
Wepre மிப. ரமா 
[பாமக ஓய்‌ முரி 
| | | | (ீரிறாடு ப OTe ஏஎ ௰த 
கைட 
| | | [ 
யம மய 1G] 


மரா மர 


1-0 ஒக ரீறூ 


ALLAT wpe 


ud ழு 
ய்கிற யாப சமீ (ஞா) ாளமமறு முர்கஏ்சதழச 507 
6661 2௦0௨௮0 
சரமா ரப 
120717 பறம ஜுய்சமஙுமீ ர (ஞு) மார ர்க 2தழ/ £6 
081 ஏமம்‌ 
non Lodi 
பயா ல பூர முபிகுரசயின "8 
7841 வ Lume AD ராப பரு 0 மார ரககம 1, 
Z881 மு.ப மயகலஞி ராய PAD மாஜி முழற 209. பரபர .ாீகுர.அதழ/ன *9 
0881 முல ர {oor 9 sop 
ph OPO மாமுது மூயாலற 1269.ப.ர்‌.புலரா பதஅதழல 12 
7 qo Ln ௩02 LU Dike மாரு உசாமா மறுகி 
ஒக sie ple ரூ 
06 1 WLP LM முருமுராற ௬6௫ ற மூராஇ ௭19.௫ பகு யக Lumpp ule 6 
= = ட்ட ராரா சரய :3 
அல்‌ டி Ohudgrureehri(g பட மூள வாரு மம Ngee "I 
மடி 
sng னம 
குமா பவ பபப சாடு ச 
ழா ழு ஒள ore sie (i) 


மரற 


இ. கொ 14 


4 0௦9.20௮0௬* ரர ரம 
௪௪௫/௪ பாகு 
பரமு 


ப] 
Wig prep 


LO 


hq 
WEEE 
மா 
யல்‌ ஒறு 


19022 மழ? 
9 6-61 மம 
709-729 

சு 177 மரற 
Dam 


மம 
கிய்முர உரல்‌ 


டங்கா 
£யஜீஐழய௫றா ராகுரர௪ (கா) 
WTS 


யு ப்பு 


பரா mrhourmle 


Soe PAE) 


யாறமு பரு “மமம்‌ 


மு.ப மிரு. மம 


Lumb Moi பாறு 


LPO Pom uo 
ட உய பராம.॥௫ 


இ mom AE 


பா ஜமீபஜஙுது 


ராச nie யத ௪01௨02 
ங்கு மருக யய பழ. றகரம்‌ 


gS Liss mb 
ஏரு ஒமுர்ப௫ ஐ(0.ப.9%ம1% 


யா ஜு ஏ ம 


மூராஇ உமம ல ஈழ 
aD pam? WUE 


பூளு உய்யும்‌ 


ஒடு 2.0௫ உமம ம்‌ 


ப? PAM LAD 


ஏய மகம 


பதி 
“12 


“Ot 


‘61 
‘81 
‘Li 


91 
61 
4 


“61 


01 


‘TE 


166 


9681 


ய்கிற 
ஏமம்‌ 
ர 2௮ 
MOO 
“TP 
மாம்‌ 
emu 

MLL PP 
ரமழம 
Wop 
pL 
MLOOMOEHLO 
ED 
மமக 
ஏயமீரபீழழு 
BICC E AG} 


[பந சமது 
giv ர இர.பமு௪ 


wel 


கிமு 
AE] 


860 


mu igoe பா.ரஞராலு 9 ‘go 


youagie Harrop 


யராரா/௪ ரர 


மமழூஓ இயம நா ன்‌ 
விழுற பற 


வ்ய்றாாாமுபமம ஸி 
கம்பா கிரமமநார/௪ 


மயா ராயத(கஞ்‌ 


ஏரு ரியா 2 


நூரு எ ரமஐ மா 


ராடு ஒபர யங்க 


ஜால ஒழு பற ஒர ஓயமோம 


பாரூ மரா 


இர௮ pre Leg Pe 


ரு உ பாமுல ரர ௪0-2௪ 


யான 


ூயப௱மe தழு இங பாய 


ஏரு மர. பா௫ 


மாரா மய? 
ம்ம 105 pe IO aim IE 


‘TE 


“08 


முழுகிய ம்‌ 
கூரி எப்ப 
ராம 
ALOR படி 
மும்‌ 
முகல்‌ 
ராரா 8 பது 
முகுயஉமீத ழ்‌ 
மதனா. 
“ஏமம்‌ 
ஜம ரம கழகு 
மம கியம்‌ 
சஸ்‌ எயா 


“ரஸ-7மஐ 
ஜாமை 
மமதா 
முப ௪81 


மாதா ஏ 

புமுமு/ர மமதா. ரம்மு/௪ (gr) 
mero Lyng (மிரு பல (Gn) 
அதுஓராகுர்‌ பிகுயல “8 


முழுது எழும்ப (இ) 


umuligee பரமா 
ப்றய.ரீரச ஒழுக 800 


2019 /221 உ.பி குயி 
ராமு2பஇமற அர “ரர 


ரபா பழு 
ஓயா எனு 


இமா பரு 
ஓயா எழு 


ஏரு ௪ மல்கு 
ரய ழு WO mw) 


wn ராடு Wes 92 oD 


ாராஇ ஐவ. ப௪ 


POAT பாரா mun கிரி 
மமம்‌ /௪ Fungf வம ஏமா பரா 
பாமக MEO 24 


மயா பு 
ஏயாற உலைனாகுபகுஏப௫ 


மூரட ௨௫8.௮ பயா 102002120௪ 
0,002 wag தா. 852 


‘CE 


adr 
(WD) 
aw 

ஒழி பமா 
91௦,122) 

adh 

மம மும்‌ 
WEP rnMLsg 
ஏம ஒதி 
Lear 
70505.15 று. 

6 ஏ.டி 2 
ordi 
ஓகம்‌ 
“ழா un 
8505.09௮ற) 

ஏம ஓம்‌ 


[கபா 
Suge sop 
ref pei பரா 


qo LTA 


MEO 


மு£றப் மாராயர்‌ ஜுன piiPmOUTDE Lm er 


ட (க) ரயி 


Lm மமம்லரு PWUTLED 


மப ஒழுமகரா Linnsnofe 


ப்றிய உப உ ல 
பாரி தற 
ம்மா (இர) 


_ ரமசிஉ LOW 
ஊடு எம.பாழராா (இ) 


Wooten gure ‘ar 
ராம. ப02ஐ 
விம்மி £udreauoys இம 


aD gM மக 
ராரா சழ தலமுநமாமது 


ரூ ௪ராரன்கு 


ாராஇ ஈர. பறம 


ஏ ௨௫020௪ 


ஓயா எழு அரச ழகர 
AD ஓழமும.பா எரி WE 


ஏpாமூடுடமு ற21212.0ஐ 


ஜாய 
pomif aE gL Tyne 
TO pa TEI Lp 
ஏர தரும எழ. ய௧ஐ 
டயா ஏழுரபகறு 


8281 


661 


0081 


ரம 2111) 
mM 
ஏமி 
பிய 
qm 


Wu Tey 
fri gg- 1 


நு ஏம 
௮2/6 பழுது 


டய பட்பிடு] 

“ராரா 
டக அப்பப்ப 
குறம்‌ ஈழாறு 


ரா ராம! 
கிய பதம 


பாழும்‌ உறு 

ப்ரா பலாப்‌ பாசமா 

uQuigoe மீ பரா எஸ்‌ 

TCX ALEC ல சிரு புமமுபா 

ரம்ய பாராம 4 Re 

ue wwe மரா 
ர்க 

ல்முமுநிற/ நீளமே ஸ்ம 

[முப பறம) ரச ௪ ரங்கம்மா 
பத பர்கா 

ஈனும்‌ கீழுமா ம ௮ 

ராகாப்‌ பார 

யரர ரு rie 


தியா மக) ரக ‘po 


கழுவாம 


மாட ஜய 
மாரக தய 


மாரி ௪௯9 
ராரா முய 
மாரா ௨௦009 
மாரா ஓழுயடு 


ரர உ. 
மாள உயி 


ஏஏ தமய 


gO FTA? PAL) 5 
ஜு ஒயில்‌ முய) 


பாள ஒலங்மறு தயா ப ஒ ஒழு மு 


ஓய எறொபமரு சீறு 

Tog ய PMWM ம பாமர. 
-  பாுெம்த ஏழ 

- mpg பயமா “mi OE 


‘LS 


96 


6261 


LE] 
“ரத 
ஓமன்‌ 
குறமஏாழாக 


ஏமா 


கு.ப 
யாளும்‌ 

்‌ மர 
DAT "(19 “வு 
ஸ்வ 
எப 
ரர 


J POMLeD 


கமுகு 
சரித 
ந 


MO சரம நீராம்‌) 
வியாச ராப யாறு i] 
ிழுகீ£ற ஜாம 
வியாக்யானம்‌ 


Jug mpi 

FP UIST ௪ 
பயா மழு 

Mure மம பாவ 
யாஹு ஓரம சரப 


om ராய din 
யரர 
வீ பதும ஒளு 


TS pS 
ஒழ (மம 


நூராஇ மயல்‌ 


ரல yg ராபா (ம. 5.07 மூகம்‌ 
ர மாய umn 


ஜாட ஒஜக யாகு 


ஏல மும்‌ 


gm ஓ.ரதிசழ௪ ப.பாடிரிரள்‌ Per 
TP ௪௪2௪ புலைய np 
MAD LTE Fw qruoreLinpIDg 
ரல்‌ உமது 


த 


மாரா ௪௯09 822 


ரா 


டாட றல்‌ UML ரூர்‌ ம்ருக 
ராரட ஏழா ரசப்‌ 

ரா ஒழுக 2 ப மயி 

ஜா oI ரய 


‘S$ 
"$8. 
68 
108 


31% 


‘0x 
62 
82 
‘LE 
9. 
‘SL 
‘PL. 


சட 


“2 
4 
‘TL. 
CL 


*661 


ட்‌ 9 
ஐலா பதா 
ராரா 1.2 


ராம Ln 
(5/௮ Gm 
கதம்ப 


409 (09 109 £ (0) ‘19.1 


மூரி [ர 


ராம 
தமதல பீஉயாயீழ 
ihe 
“மரற மஜர்டா 


௪௫ 

அழுகு “முழுக 
சமாதசஸ்‌ 
(மம ௪02,7௪௪ 
ரா ரத 

parle pope 
e099 


மம ஏம 
ஐக்‌ பமீலா 


yume LTTE Top 


பிறழ்‌ ng PF no po LIS oT 
ம்ம pg yd) 
sown MTL LS 
ஏ.ப்£(ஒழமு 

ப.ச ஹிடி- 7௫% 


unl முரற. 


விகி பாராமல்‌ ௪ 
மு.ப மும்ம மீனு (கா) 


reek 202g Lele (En) 


பாரத யமீகுதா 
ரு ஒரு லய 


(uo gos moe (1052070௪1௮ PWT 


ஏஏ மதுரன்‌ (ய்‌ 


மாரட௫.ர்‌. பச வம/௪ hegre ire 


னித மும்‌ 
ஏ கF ler கழு 


மார Pred mpd 


(aS Pee IGP Lunda 


AOS 


ghgg® pms.tiis Gyng esha 


பாய yp பழுமு/நால்‌ 


நாரி மய 


£96 


‘Se 


“ர்‌ 


‘£6 
"6 


16 
06 
68 
18% 
LE 


பூ 


௪061 


6₹61 


9681 
(681 


(661 


௪681 


rol 


£681 
SL6L 


yE6I 


(௮210௦ 

மயா ரஜா 
அம்முற யாய 
ராப்ரரா சு 
wip 


Lessa 


குரர்ம்கு ௯/௮ 
ய்ர்மயரடு ஒஸ்‌ 
UMP 
முய 
2 

ஏ யய 


19 (9.109-P (0) *௬(5.ப.௮2 
குரா 2/௪ ௫௨ 
ஓடுயமுயாகுமா ௫ 
நமம ழு 
பரந 
oop! 
J 

1909 109-5 (9) (29 7௧ 
கா (ம 
ரா. புற 

எ மரா 
முரு கல்ப 


BTU Tau FEA ADT 
ரகும்கிரு ப 


ume nom yin 


wunaile (ui 


ume 
சழ யய 2(ஞர) 


Hosa) MOLE oT 
RPO) ராஐ 
www 


மற Feu -ஐறு ‘மம 


gadedieh wg 


னு ஒனமுகர்‌ 
ஏ ஒப 


இள ஒயர மிலன்‌ உய 


TS eg’ eF od 
ராரஇ pawumee இபப 


ad phrmire Wey 


ஜால ஐம்‌ இரத ஒரு மய ய 


மு 


ஏம்தசியஒற முப பராகு ய 
மூ ம.ப.மம..117மு 


மார PET மம Jus 


டார இமாகுக 


90% 
‘SOE 
“90% 


‘EOE 


‘OE 


“Tr 


“00% 


£66 


86 


L& 


661 


“968 1 


ப்பா] 
மயா 
10909 19.2 (0) 
நழயொலுகு “மூ.பீழ 
ப்தி மியா எழு 
விம இரா 
*மூப்து ராஐ 
யாகு எழ 


பீம 

wig LAr 
WYP 
oo WL? 
ல 022 
ரு 
கழகு மரா 

ரர 
“மத சங்கத 
திய்முழம கமகம 
பூ இசரா.மா ராக 
திதா லா பழக 


மம்ம ரன 


பிறழ்‌ ரால்‌ 
ப்ரா ச PSH 

ட நரகு 
முூபாமமுக. ராம்ஜி “ye 


Ohudgnusiest பச 
யாமே girs ராம 


மயாகுயபா காறும்‌ 


ய்றாபம்ரமல ஓமத்‌ ப 
Lume LiLo 
குய்‌ நீராம்‌ சம 


DLP AMES BILE 


14) 


இ ஒர்க்‌ ஜயபா 
ளு ஒர 


டார எர பயா 


pf முழற சுக. யமா Joi 
முர முய பாம 
ஓரு பூர்மமரஐ நீமயம9ு பமீனா 


ராரா ய்கிற லள 


மார wd 
(hn) ழா ஜமா 


ஜானி ஒப்பாய்‌ 


பானு தகர பமும யம ஒதயால்‌ 


Tg சமஉ மக 


ரால்‌ உமம உறுப்‌ 


(0 ஓலா ண்ணா nh 


1௩ 
"SIE 


‘LTE 


911 


‘STL 


TIE 


ETE 
8 


111 
‘OIL 
607 


‘SOL 
‘LOE 


19S 1A 
‘rep த/ள 
Aiwge Weafi 
குத்து 


LIS dm Ice 


Loong fara 
இ num ww 
ராரா 
கம்ம 
ன்‌ 
ரம பஒ | 
மஜ 


0205 1520. 


. புசி பற 
3915 85௮0 (oe 


கா த்து 


முகற 
“ராம ௪௫௮/௪ 
மரழயஜன 


ன கி ராரஓ சரும பா 
முயல்‌ முய ம யத ட்ப இப்பி க்‌ 
eI My ரரா பம 


£9 TT னு ஜம (இறராறு 


மமம்‌. மு. பராநி-ச 
ரொக்க ராடி ஒயர 
run சப மடி யம ஓப்ரா 
யரர ய நா ாமு2 ௪ ஏரல்‌ ஒபர 
= ாரஇ மீகா றாமல்‌ 


ம்மா எமி (கர) மாரு மாக Le 
ஏ 


Wu QUEM ஐங்குறு யா மமராராழபரா ஜீஸ்‌ 


கயம்‌ பாரா பூளூ ௪௪௭௮ 
மா சூழாது ரஉயரழம ப ஒரி 


mw நதசராருபல(ு ‘ர்க 9ா 


ப்ரம்‌ ர உழு யா 
மார உரு. 


யாமும்‌ மாரு மார மூறாக்‌.[.ப௮ ஒத ப) மம ௫௫ யரர 


‘EET 


‘CEE 
“167 


“081 
68% 
858 


Lr 


“951 


601 


‘pel 
‘CCE 
261 


10௩ 


00% 


0651 


0761 
#63l 
vol 


8681. 
Tol 


1661 


6081 


8081 
8081 


8681 
L981 


LLY 

ரம Fro 
1051 LYM 
மாத ரார.பரா 
0-LPgாee ர 
மழ 1 தேட 
குயா௰கு 

மப TLD 
வேறு ழா 
மு. பமுநமம௮௮று 
goreperioDg 
50௮0௮0 “மும.ழ7 
wre 
யர 

ராம மலி 
Sure rg ge 


ஏம தி 


மறு 


aise Dueg 
ம்ம 
118118 கஸ்‌ 
TUE ADIT CES 
பட்ட) 


மய மயா 
ஸ்ரார்‌ 

சமி: ப ராடு “மும்‌ 

கப்பா பீம 


பழ) ராமர 
wei) இ 


WePlont பம்மி இராம 


ப்ளம்‌ 
அயர பு பதாம்‌ மாசறு 


ப பயப ப்ப்ப்பதடு 


ம்மா எஸ்‌ 
மத (௫) 
ப்தி MSE sie 


றநா TTL Rom LLG : 


ரா ஒல்கா பா ௫ ட்டது 


டார. 01) 
ராரா ஓயாம 


ராராஇ ஏழா Ope Momo Lge 
ஜா முமு௮று ௫9 மு நு 
ஓ ப£யமம்ழம 


(ஏல சய 


மார உம 
(பனா! சத யப 20] 
ஓய்புமஙமு/ள மனா. பாப டயம 


ரராமம.பாமி 


மார ராரா பம 
ராரா ஈருசறார 
TID ராரா மம 


‘ott 
1 
‘FPL 
‘EPI 
‘CE 
177 


011 


"66% 


‘SEE 
261 


96% 
‘Sel 
61 


முக்கு பர பாய 


qohigyg 

“ரா ராமம்‌ 
ராமும்‌ ம.ர18௮ 
மரம 
ஜம பாரமுயார 
ஏமபல்‌ 
மதக்‌ 
சம்மு LTE 

Tee 
சர்ர்‌ “மாரா 
நர்மதா 
மிய 


வ்யாழும்‌ ராயல்‌ 


யப smog 


umf une ௮1 ற்று 


மதயராராாராமஐ 


rae மூர்சமு யது 
noun seg 00 LO 
௫... முப 

Wego E 
meus ஓயாம யர்‌ 


ப்பாக மாம யா 
egies Fue (க) 


மாரு உ. 2ம்‌ TD 


in 


nS Feourp படி எ்ராரமம 


மார உமடியாமு POT. fi 
ராஐ 
வீபறைமு/ள ~edgire ராங்‌ 


af பாரடி உபி LTT 


குயர்‌ ம ரய உவர்‌ 


சரமா யக பராம்‌ 


சஜ... ஈழ ரம்‌) wr Fed ௫7 


மார முரியமத மாமிய ஏழு இர்‌ 


பூலு யாம இருதி 
முரு ப௫ு கயபா 9 இர்‌ 


ாரஇ மயமாய்‌ 
இ பாராம 


ஒடிய ச ராரா 299 LIF ine ole? (Fi 


ர PGF ணம 


661 


"867 
LST 


9ST 


“661 


‘vol 


‘ESI 


‘csi 
121 
“061 


“611 


சாரமா ராமுலு ௪௫8௮ பரும “97 


"LHL 


222 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


(ஆ) சுவடிகள்‌ 


1. 


அரிச்சந்திரன்‌ கும்மி ௩. 528 சென்னைக்‌ £ழ்த்திசைச்‌ சுவடி 
நிலையம்‌. 

ஆவுடையார்‌ பேரில்‌ கும்மீ % 5287 த்‌ 3 
கட்டப்‌ பொம்மன்‌ கும்மி 8. 3459 5s #5 
கிருஷீணன்‌ கும்மி ௩, 5449 திருவனந்தபுரம்‌ ,, 
குன்றக்குடி குமரன்‌ பேரில்‌ கும்மி ௩ 6347 சென்னை ,, 
சந்திரானந்தக்‌ கும்மி 3250 1 திருவனந்தபுரம்‌ 

சிங்கை அழகிய வம்மன்‌ ௩. 4999 

சிவயோக வல்லிக்‌ கும்மி R. 5189 55 5» 55 
சீரணி அம்மன்‌ கும்மி 5. 4984 டட 4 ப்‌ 
சனய்யங்கார்‌ பேரில்‌ கும்மி ௩. 1881 $5 ஸு $5 
சுந்தரி கல்யாணக்‌ கும்மி 11553 திருவனந்தபுரம்‌ 


, சப்புத்‌ தேவர்‌ கும்மி 8. 4400 சென்னை, க த 


சுப்ரமணியர்‌ கும்மி R. 5192 ந்த ஸு ஸ்‌ 
செளமிய நாராயணப்‌ பெருமாள்‌ கும்மி ௩. 597 
ஞான வைகுண்டக்‌ கும்மி 3222௦ திருவனந்தபுரம்‌ ,, 
தாது வருஷத்துப்‌ பஞ்சக்‌ கும்மி 

திருக்குருகை யானைக்‌ கும்மி 8232 ர ல 
நந்திக்‌ கும்மி 

நல்லாண்டவர்‌ பேரில்‌ கும்மி, ௩. 5030 சென்னை 
பற்பவாசனன்‌ கும்மி 

பாகவதக்‌ கும்மி ன்‌ 
பாண்டியன்‌ பேரில்‌ கும்மி 6273 திருவனந்தபுரம்‌ 
மருதப்‌ பாண்டியன்‌ கும்மி 

மாடன்‌ கும்மி 9310 - திருவனந்தபுரம்‌ 

மார்கழித்‌ திருநாள்‌ கும்மி 8228 ஸ்‌ ரத்‌ 
முத்தணைந்த முதலியார்‌ கும்மி 11318 த ன்‌ 
முத்துக்குமாரசுவாமி கும்மி 


விலாசம்‌ 


௧௬. நாகராசன்‌ 


முன்னுரை 

முன்னைப்‌ பழமைக்கும்‌ பழமையாய்ப்‌ பின்னைப்‌ புதுமைக்கும்‌ 
பெயர்த்துமப்‌ பெற்றியதாய்‌ விளங்கும்‌ பெருமை பெற்றது நந்தம்‌ 
செந்தமிழ்‌, பழமையான மொழிகள்‌ பல காலப்போக்கில்‌ உலக 
வழக்கும்‌ இலக்கிய வழக்கும்‌ இழந்து பெயரளவோடு அறியப்‌ 
படும்‌ நிலைக்கு ஆளாகிய வரலாறுண்டு. புதிதாகத்‌ தோன்றிய 
சில மொழிகள்‌ பல்வேறு சூழல்களின்‌ துணையோடு இன்று பொலி 
வுடன்‌ திகழ்வதனையும்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌, வரலாற்றுக்‌ 
கதிரவனின்‌ ஒளிக்‌ கதிர்களாலும்‌ அடைய முடியாப்‌ பழங்காலத்தே 
தோன்றி உயர்தனிச்‌ செம்மொழிகளில்‌ ஒன்றாகத்‌ இகழ்ந்து 
இன்றும்‌ சீரிளமைக்‌ கன்னியாகச்‌ சிறப்புற்று நிற்கும்‌ நிலை தம்‌ 
தாய்மொழிக்கே உண்டி. அதற்குக்‌ காரணம்‌, இத்தமிழ்ச்‌ 
சோலையில்‌ காலந்தோறும்‌ பூத்துப்‌ புதுமணம்‌ பரப்பிய இலக்கிய 


224 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


மலர்களேயாம்‌. அம்மலர்களின்‌ தன்மைகளுக்கேற்ப அவற்றைப்‌ 
பேரிலக்கியமென்றும்‌, சிற்றிலக்கிய மென்றும்‌ பிரித்துப்பேசுவா்‌ 
அறிஞர்‌. 

சிற்றிலக்கிய மாலையில்‌ ஓர்‌ மலராக அமைந்து மணம்‌ பரப்பும்‌ 
தன்மையுடையதே விலாச இலக்கியம்‌. நறுமணமுடைய மலர்‌ 
களையும்கூட. அறிமுகமின்மையால்‌ அவற்றின்‌ சிறப்பைப்‌ பலரும்‌ 
அறிய வாய்ப்பில்லாமற்‌ போய்விவெதுண்டு. அந்நிலை விலாச 
இலக்யெங்களுக்கும்‌ பொருந்தும்‌. அவ்விலக்கிய மலரின்‌ கொள்கை 
நறுமணத்தை ஆராய முற்படுவதே இக்கட்டுரையின்‌ நோக்கம்‌. 


பிரபந்தத்‌ தொகைகளில்‌ விலாசம்‌ 

“பிரபந்தங்கள்‌! என்னும்‌ வட சொல்லால்‌ குறிக்கப்படும்‌ 
சிற்றிலக்கியங்கள்‌ தமிழில்‌ தொண்ணூற்று ஆறு வகைப்படும்‌ 
என்று ஓர்‌ பொதுவான கருத்து நிலவுகிறது. அது ஒரு மரபு வழிப்‌ 
பட்ட செய்தியாகத்தான்‌ பலராலும்‌ கூறப்படுகிறதே யன்றி வரை 
யறுக்கப்பட்ட உண்மையாகத்‌ தெரியவில்லை. ஏனென்றால்‌ 
அறிஞர்‌ பலர்‌ தங்கள்‌ நூல்களில்‌ தொகுத்துள்ள பிற புத்தகங்‌ 
களின்‌ எண்ணிக்கைகள்‌ மாறுபடுவ தோடன்றிப்‌ பெயர்களுங்கூட 
வேறுபடுகின்றன. 

16-ஆம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய பிரபந்த மரபியல்‌, பிர 
பந்தங்களின்‌ எண்ணிக்கையினையும்‌ வகையினையும்‌ கூறுகிறது. 

“பின்னைக்‌ கவிமுதல்‌ புராணம்‌ ஈறாகத்‌ 
தொண்ணூற்‌ றாறெனும்‌ தொகைய தான?! 

என்று மொத்தப்‌ பிரபந்தங்கள்‌ தொண்ணூற்று ஆறெனக்‌ குறிப்‌ 
பிட்டாலும்‌ எழுபத்திரண்டு பிரபந்தங்களின்‌ பெயர்களையே நாம்‌ 
அங்குக்‌ காண முடிகிறது, 18-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வீரமா 
முனிவரால்‌ தொகுக்கப்பெற்ற சதுர்‌ அகராதியில்‌ 96-பிரபந்தங்‌ 
களின்‌ பெயர்களும்‌ பேசப்படுகின்றன. தாண்ணுரற்று ஆறனையும்‌ 
முதன்‌ முசலாகத்‌ தொகுத்துக்‌ கூறியவர்‌ வீரமாமுனீவரேயாம்‌. 
பொருட்டொனக நிகண்டிலும்‌ 36 பிரபற்தங்களின்‌ பெயர்கள்‌ 
காணப்படுகின்றன. வீரமாமுனிவரின்‌ சதுர்‌ அகராதியில்‌ உள்ள 
பிரபந் தங்களே இதிலும்‌ குறிப்பிடப்‌ பெறுகின்றன. 


பிரபந்தத்‌ இரட்டிலும்‌ 96 பிரபந்தங்களின்‌ பெயர்கள்‌ தெரிய 
வருகின்றன. ஆனால்‌ சதுர்‌ அகராதி, பொருட்டொகை நிகண்டு 


1. பிரபந்த மரபியல்‌ நூற்பா. 


விலாசம்‌ 225 


போன்றனவற்றில்‌ குறிப்பிடப்பெற்ற பெயர்களே இங்கில்லை. 
அவைகளில்‌ குறிப்பிடப்‌ பெறாத சில பிரபந்தங்களின்‌ பெயர்‌ 
களையும்‌ பிரபந்தத்‌ இரட்டுக்‌ குறிப்பிடுகிறது. அப்படி அது குறிப்‌ 
பீடும்‌ பிரபந்த வகைகளில்தான்‌ “விலாசம்‌” என்ற வசையினையும்‌ 
காண முடிறெது. விலாசம்‌ என்ற இலக்கிய வகையினைச்‌ சதுர்‌ 
அகராதியோ, பொருட்டொகைந்கண்டோ அன்றிப்‌ பிற பிரபந்தத்‌ 
தொகைகளோ குறிப்பிடவில்லை. 96 வகைப்‌ பிரபந்தங்களில்‌ 
விலாசமும்‌ ஒன்று என்பதை அறிஞர்‌ பலர்‌ ஏற்றுக்‌ கொண்‌ 
டுள்ளனர்‌. மு. அருணாசலம்‌ அவர்கள்‌ சிறு பிரபந்தங்களுக்குரிய 
இலக்கியக்‌ கொள்கைகளைக்‌ குறிப்பிடுமிடத்து (தமிழ்‌ இலக்கியக்‌ 
கொள்கை-?ஆம்‌ தொகுதி-உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவன 
வெவியீடு) விலாச இலக்கியங்களையும்‌ பிரபந்தங்களில்‌ ஒன்‌ 
றாகவே குறிப்பிட்டுள்ளார்‌. ஏனைய பிரபந்தத்‌ தொகைகளில்‌ 
இவ்விலக்கிய வகை விடுபட்டதற்குரிய காரணம்‌ விளங்கவில்லை. 

சதுர்‌ அஎ ராஇயில்‌ பவனிக்‌ காதல்‌ என்றொரு பிரபந்த வகை 
குறிப்பிடப்‌ பெறுகிறது. அவ்வகைக்கு ஆசிரியர்‌ தரும்‌ விளக்கம்‌ 
விலாச இலக்கியத்துடன்‌ ஒப்பிட்டு நோக்கத்‌ துணை செய்றெது. 
நீண்ட விளக்கத்தின்‌ இறுதியில்‌, “அகவல்‌, வெண்பா, தரவு 
கொச்சகம்‌, கலித்துறை, கழிநெடில்‌ விருத்தம்‌ கலிவிருத்தம்‌ ஆயெ 
இச்‌ செய்யுள்‌ இடையினடக்‌ கூறிச்‌ சிந்து முதலிய நாடகத்‌ 
தமிழால்பாடுவது” என்று குறிப்பிட்டுள்ளார்‌. பவனி விலாசம்‌ 
என்றெரு வியாச” நூல்‌ இருப்பதனையும்‌, “நாடகத்‌ தமிழாற்‌ 
பாடுவது” என்று அவர்‌ குறிப்பிடுவதனையும்‌ நோக்குமிடத்து 
பவனிக்‌ காதல்‌ என்று அவர்‌ குறிப்பிடுவது விலாச வகையினைக்‌ 
குறிப்பதாக நினைக்க நேருகறது . 

பிரபந்தத்‌ இரட்டில்‌ விலரச இலக்கியத்தைப்‌ பற்றிய குறிப்புக்‌ 
காணப்பட்டாலும்‌ அங்குக்‌ கூட விலாசம்‌ என்ற பெயரில்‌ நான்கு 
பிரபந்தங்கள்‌ குறிப்பிடப்‌ பெறுகின்ற।ன. லட்சுமி விலாசம்‌, 
கற்பனை விலாசம்‌, திருமுருக விலாசம்‌, சமூக விலாசம்‌, என்பன 
அவை. 


லட்சுமி விலாசம்‌ 
கக்‌ பெண்ணை 


மணங்கூட்ட மாலொடுபொன்‌ வத்ததாப்‌ பாடல்‌ 
அணைலட்‌ சுமிவிலா சம்‌??? 


2. சதுர்‌ அகராதி, வீரமாமுனிவர்‌; சதிக்‌, 320 
3 பிரபந்தத்‌ திரட்டு-திரட்டியல்‌, நூற்பா 6, ப.16 
இ. கோஅ15 


226 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


என்பது அந்‌ நூற்பா. லட்சுமி விலாசம்‌ என்பதைப்‌ பிரபந்தத்‌ 
'திரட்டு மட்டுமே இலக்கிய வகையாகச்‌ சுட்டுகிறது. 
கற்பனை விலாசம்‌ 
**ஆதிமுத லந்தம்வரை பாதாதி கேசத்துக்‌ 
கோதிய கற்பனை யுண்டாக்கக்‌ - கோதை 
மறையோர்செய்‌ வேள்வி தனில்வந்த தாய்ப்பா 


டறிகற்‌ பனைவிலா சம்‌??* 


என்று குறிக்கப்படும்‌ இவ்வகை விலாசமும்‌ பீஸந்தத்‌ திரட்டில்‌ 
மட்டுமே இலக்கிய வகையாகக்‌ காட்டப்படுகிறது. 
இருமுக விலாசம்‌ 
*உயர்தெய்வ வாயினின்று கவிஞன்போற்றுகமுன்‌ 
புறாது திரு முகமவற்கு மோரிறைக்குங்‌ கடவு 
விய வாணன்‌ மூன்பதவிப்‌ புலவன்திரு முகத்தி 
லெற்றுதித்து நிற்பழித்தா யென்குலத்தின்‌ வளமை 
பயிலு வன்கே ளெனப்பகர்ந்து நினதுகுறை நிரம்பப்‌ 
பார்த்திபனுண்‌ டென்றவன்றன்‌ சரித்திரஞ்சொற் 
றனவாய்க்‌ 
குயிலிவாணன்‌ கூறல்திரு மூகவிலாச மெனலாம்‌ 
குற்றமிந்த நெறிதப்பிக்‌ கூறலுல கிடத்தே” * 
என்று குறிப்பிடப்படும்‌ இவ்வகை விலாச அமைப்பில்‌ சில தூல்‌ 
களையும்‌ நாம்‌ காண முடிிறெது, 


சமூக விலாசம்‌ 
*இறைமனையி னிருந்துமண்ணி யத்தாணி சோடித்‌ 
இருக்குமதி லிருக்கவெற்றி காணவுல குள்ளார்‌ 
நிறையுஞ்சரா ரவைபாட வொருபெண்மய நீர்த்தே 
நினையுமணம்‌ புணர்ந்துறுதல்‌ சமூகவிலா சமதே' 6 
என்று இவ்வகை விலாசம்‌ குறிக்கப்படுகிறது. இதே பெயரில்‌ 
விலாச நூல்கள்‌ தோன்றவில்லையெனினும்‌ இவ்விலக்கணத்தஇற்கு 
இயையுமாறு பல நூல்கள்‌ தோன்றியுள்ளமை புலனாகும்‌. 
ஏனைய இறு பிரபந்தங்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌, தெளிவாக 
வரையறுக்கப்பட்ட இலக்கணங்கள்‌ கூறப்பட்டுள்ளதைப்‌ போன்று 
தட அப ட டப rn rs ட டட பட பப்படம்‌ 
4. பிரபந்தத்‌ இரட்டு-திரட்டியல்‌ நூற்பா 69, ப. 329 
ல ஒழிபியல்‌, நூற்பா 80, ப. 329 
be ஞ்‌ ழ்‌ நூற்பா 82, ப, 331. 


விலாசம்‌ 227. 


விலாச இலக்கியங்களுக்குக்‌ கூறப்படவில்லை. அப்படிக்‌ கூறப்‌ 
பட்டிருந்தால்‌ விலாசம்‌ என்ற பெயரில்‌ ஒருவகைப்‌ பிரபந்தம்‌ தான்‌ 
கூறப்பட்டிருக்குமேயன்றி நான்கு பிரபந்தங்களாக நான்கு 
விலாசங்களின்‌ பெயர்கள்‌ கூறப்பட்டிருக்கவேண்டிய அவசிய 
மில்லை. 

கோவையும்‌ விலாசமும்‌ 


விலாச இலக்கியங்களைத்‌ தனிவகை இலக்கியங்களாகக்‌ 
கருதாமல்‌ பிற சற்றிலக்யெங்களுக்குள்ளேயே அடக்கிக்‌ காணும்‌ 
போக்கையும்‌ காணமுடிஇறது. எந்த வகை இலக்கியத்தின்‌ சாயல்‌ 
இதில்‌ காணப்படுகிறதோ அதனைக்‌ கொண்டே அதற்குள்‌ 
இதனையும்‌ சிலர்‌ அடக்க முற்பட்டுள்ளனர்‌. 

கோவை இலக்கியத்தில்‌ அமைந்துள்ள துறைகளில்‌ ஒன்று தான்‌ 
விலாச வகை இலக்கியங்களாக மலர்ந்தன என்ற ஓர்‌ கருத்தும்‌ 
உண்டு பூதர விலாசம்‌ என்ற நூலின்‌ முன்னுரையில்‌ அட்டாவ 
தானி பொ. மீ. இராமலிங்கக்‌ கவிராயர்‌ அவர்கள்‌ அக்கருத்தை 
வெளிப்படுத்தியுள்ளார்‌. 


“யாப்பிலக்கண விதி வழாது செய்யுளியலிற்‌ பாடும்‌ பிரபந்‌ 
தங்கள்‌ தொண்ணூற்றாறு வகைப்படும்‌. அவற்றுள்‌ அகப்‌ 
பொருட்டுறைபிலமைத்துக்‌ கூறுவது கேோவைபெனப்படும்‌. அக்‌ 
கோவையிலமைந்துள்ள பற்பல துறைகளிற்‌ தலைவனிடத்து 
வேட்கை மிக்க தலைவி, மருட்சியெய்தித்‌ தன்‌ முற்பட்‌ தொரு 
பொருளை நோக்கித்‌ தன்னிலைமையைக்‌ கூறுவதாக அமைத்துப்‌ 
பாடப்‌ பெறுவதே விலாசமெனப்படும்‌' ** என்பது அவர்‌ தரும்‌ 
விளக்கம்‌. இவ்விளக்கம்‌ இவ்வாசிரியர்‌ முன்னுரை எழுதியுள்ள 
பூதா விலாசம்‌ என்ற நூலுக்கும்‌, அதே அமைப்பையுடைய சந்திர 
விலாசம்‌ சமுத்திர விலாசம்‌, போன்ற நூல்களுக்கும்‌ பொருந்துமே 
யன்றி விலாச இலக்கிய வகைக்கே அவ்விளக்கம்‌ பொருந்தும்‌ என்று 
கூறமுடியாது. எனினும்‌, கோவை இலக்கிய வகையில்‌ அடக்குமாறு 
சில விலாசங்களும்‌ உண்டு என்பதும்‌ உணரக்‌ கெக்றெது, 


தூதும்‌ விலாசமும்‌ 


சிறு பிரபந்தங்களில்‌ ஒன்றாகிய “தூது! வகை இலக்கயெத்திற்‌ 
குள்‌ விலாசங்கள்‌ அடங்கும்‌ என்ற ஓர்‌ கருத்தும்‌ உண்டு, “எழு 


7. பூதர்‌ விலாசம்‌ முன்னுரை, (மதுரை, ஹரிசமய திவாகர 
முத்திய சாலையில்‌ பதிக்கப்பட்டது, 1933) 


228 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


நகரத்தார்‌ பெயராற்‌ பாடிய திருமுகவிலாசம்‌ என்ற நூலின்‌ 
பதிப்புரையில்‌, திருமுகவிலாசம்‌ என்னும்‌ நூல்‌ தூது வகைப்‌ 
பிரபந்தங்களில்‌ ஒன்றாசு அமைத்துக்‌ கொள்ளப்படும்‌”! என்று 
மூ. காரி விசுவநாதன்‌ அவர்கள்‌ குறிப்பிட்டுள்ளார்கள்‌ , 
இவவாசிரியர்‌ பதிப்பித்துள்ள நூலுக்கும்‌, இருமுகவிலாசம்‌ என்ற 
பெயரில்‌ அமைந்துள்ள வேறு சில நூல்களுக்கும்‌ மட்டுமே இவ்‌ 
விளக்கம்‌ பொருந்துமேயன்றி இது விலாச இலக்யெங்களுக்கேயுரிய 
பொது விதியன்று ஆயினும்‌ “தூது? இலக்கியத்‌ தன்மையிலும்‌ சில 
விலாசகங்கள்‌ இருப்பது உண்மையே. 


பிற சிற்றிலக்கியங்களும்‌ விலாசமும்‌ 

கோவை. தூது போன்ற சிற்றிலக்கியங்களின்‌ அமைப்பில்‌ சல 
விலாச நூல்கள்‌ அமைந்துள்ளதைப்‌ போன்று வேறு ல 
சிற்றிலக்கியங்களின்‌ அமைப்பிலும்‌ சில விலாச நூல்கள்‌ தோன்றி 
யுள்ளன. 

கன்னிபுத்தூர்‌ வேலாயுத முதலியார்‌ என்பவர்‌ 1883-இல்‌ 
எழுதிய ஆறாதா? விலாசம்‌ என்ற நூலில்‌ “குறவஞ்சி” இலக்கியத்‌ 
தின்‌ முழுத்‌ தன்மையும்‌ காணப்படுகிறது. “19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
தோன்றிய பல இசை நாடகங்களில்‌ குறவஞ்ரிகள்‌ அகநாடகம்‌ 
போன்று இடம்பெற்றுள்ளன மிகச்‌ சிறப்பாகக்‌ கன்னிபுத்தூர்‌ 
வேலாயுத முதலியார்‌ 1883-ல்‌ இயற்றிய ஆறாதார விலாசத்தில்‌ 
நாடக நிகழ்ச்சிகளுடன்‌ ஒன்றி, குறவஞ்சி தன்‌ முழுத்‌ தன்மை 
தோன்ற விளங்குகிறது. நாடகத்தில்‌ 15 பக்கங்கள்‌ (பக்‌ 13-27) 
இந்தக்‌ குறவஞ்சி நாடகம்‌ நடக்கிறது”? என்ற கூற்று எண்ணுதற்‌ 
குரியது. 

வில்லியப்பபிள்ளை என்பவரால்‌ இயற்றப்பெற்ற பஞ்சலட்‌ 
சணத்‌ தீருமு* விலாசம்‌ என்ற நூலில்‌ சிறு பிரபந்தங்களில்‌ 
ஒன்றாகிய “பள்ளு” வகை இலக்கியத்தின்‌ சாயல்‌ காணப்படுகிறது. 
இந்நூலில்‌, **பள்ளுகளில்‌ வருவதுபோன்று மழைவேண்டல்‌, விதை 
விதைத்தல்‌ ஆகிய நிகழ்ச்சிகள்‌ இடம்‌ பெறுகின்றன. !?10 

திருமுகவிலாசம்‌ என்ற நூலில்‌ பாட்டுடைத்‌ தலைவனின்‌ 
தசாங்கம்‌ கூறப்பட்டுள்ளது. தசாங்கம்‌” என்பது பிரபந்த வகை, 


8. திருமுக விலாசம்‌, பதிப்புரை, (சென்னை திருநெல்வேலி 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌) 

9. தமிழ்‌ நாடகம்‌,--ஒர்‌ ஆய்வு, ப 39, ஏ. என்‌. பெருமாள்‌ 
சென்னை--?20, தமிழ்ப்பதிப்பகம்‌, 

10. 5 —,— ப. 33 


விலாசம்‌ 229 


களில்‌ ஒன்றாகும்‌. சத்திர விலாசம்‌, சமுத்திர விலாசம்‌, பூதா 
விலாசம்‌ போன்ற நூல்களில்‌ 'உலா' வகை இலக்கியங்களின்‌ சாயல்‌ 
களும்‌ காணப்படுகின்றன. வீதி உலா வந்த தலைவனைக்‌ கண்டு 
காதல்‌ கொண்ட ஒரு பெண்‌ மருட்யெடைந்து தனக்கு எதிரில்‌ 
உள்ள ஒரு பொருளைப்‌ பார்த்துத்‌ தன்‌ மன நிலை தோன்றப்‌ 
பாடுமாறே அவ்விலக்கியங்கள்‌ அமைந்துள்ளன. 


சரவணமுத்துப்‌ பிள்ளை என்பாரால்‌ தன்‌ தந்தையார்‌ 
முத்துக்குமார சுவாமியா பிள்ளையின்மீது பாடப்பெற்ற பவனி 
விலாசம்‌ என்ற நூலும்‌ உலா” வகை இலக்கியத்தின்‌ அமைப்பையே 
பெற்றுள்ளது. 

மேலே காட்டிய சான்றுகளிலிருந்து பிற சிறு பிரபந்தங்களின்‌ 
சரயல்கள்‌ விலாச இலக்கியங்களில்‌ எவ்வாறு அமைந்துள்ளன 
என்பதைக்‌ கண்டோம்‌. எவ்வகைப்‌ பிரபந்தம்‌ போன்று அமைந்‌ 
துள்ளதோ அவ்வகையின்‌ பெயராலேயே இவைகளும்‌ அழைக்கப்‌ 
பட்டிருக்கலாமே, இவைகளுக்கு விலாசம்‌ என்ற வேறு பெயர்‌ 
எதற்கு என்று நாம்‌ ஐயுறலாம்‌. சில தன்மைகளில்தான்‌ ஒப்புமை 
காணப்படுவின்‌ றதேயன்‌ றி, யாப்பமைதியாலும்‌, பாத்திரப்படைப்பு 
திகழ்ச்சியமைப்பு போன்றவற்றாலும்‌ அப்பிரபந்தங்களினின்றும்‌ 
இவ்விலாச இலக்கியங்கள்‌ வேறுபடுகன்றமையால்‌ இவை 
பிறவற்றினின்றும்‌ வேறுபட்ட தன்மையுடையதே என்பது பெறப்‌ 
படும்‌. 


பிற சிற்றிலக்கியங்களில்‌ காணமுடியாத அளவிற்குச்‌ சிலேடை 
நயங்களும்‌, மடக்கு, திரிபு போன்ற அணி நயங்களும்‌, சிந்தை 
கவர்கின்ற பல்வேறு வகைச்‌ சந்தங்களும்‌ விலாச இலக்யெங்களின்‌ 
சிறப்பினை விளக்கவல்லனவாம்‌. 


விலாசங்கள்‌ நாடகங்களா? 


வடமொழியில்‌ விலாசங்கள்‌ என்ற பெயரில்‌ சில நாடகங்கள்‌ 
உள்ளன. அதே பெயர்‌ இங்கும்‌ அமைந்துள்ளது கருதி 
அனைத்து விலாசங்களுமே நாடக நூல்கள்‌ என்று கருதிவிட 
முடியாது. ஆனால்‌ பெரும்பாலான விலாசங்கள்‌ நாடகப்‌ 
போக்கிலேயே அமைந்துள்ளன. எனினும்‌ அந்‌ நாடகங்களின்‌ 
அமைப்பிலும்‌, தன்மையிலும்‌ பல்வேறு வேறுபாடுகளைக்‌ காண 
முடிகிறது 

மேனாட்டு நாடக முறைகளைப்‌ பின்பற்றி அங்கம்‌, களம்‌ 
போன்ற அமைப்புகளுடன்‌ அமைந்துள்ள விலாசங்களும்‌ உண்டு; 


230 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பல்வேறு வகையான இசைப்‌ பாடல்களையும்‌, லிருத்தங்களையும்‌ 
இடையிடையே வசனங்களையும்‌ பெற்று அமைந்த விலாசங்களும்‌ 
உண்டு. பெரும்பாலான விலாசங்கள்‌ இரண்டாம்‌ வகைப்‌ 
பட்டனவே. தெருக்கூத்தைப்‌ போன்று அமைந்துள்ள நாடக 
விலாசங்சளும்‌ உண்டு. பெருங்காப்பியங்களோடு ஒப்பிடுமளவிற்குச்‌ 
சிறந்த விலாசங்களுக்கிடையில்‌ தகுதியிற்‌ குறைந்த லெ விலாசங்‌ 
களும்‌ உண்டு, விலாசங்களுக்கிடையில்‌ ககுதியிற்‌ குறைந்த சில 
விலாசங்களும்‌ உண்டு. 


“இந்நூற்றாண்டில்‌ (19-ஆம்‌) நூற்றுக்கணக்கான நாடகங்கள்‌ 
இயற்றப்பட்டு அவை புற்றீஎல்கள்‌ போலக்‌ குறுகிய கால அளவே 
வாழ்ந்து மறையலாயின... குறிப்பிட்ட ஒரு தலைவன்‌ அல்லது 
தலைவியின்‌ புகழைச்‌ சிறப்பித்துப்‌ பேசும்‌ நாடகம்‌ விலாசம்‌ 
எனப்பட்டது. அரிச்சந்திர விலாசம்‌, மோகனாங்கி விலாசம்‌ 
என்பவை அவ்வாறு பெயர்‌ பெற்றவை”?3* பிற நாடகங்கள்‌ 
மறைந்து போனதைப்‌ போன்று விலாசங்கள்‌ மாறையாமைக்குக்‌ 
காரணம்‌, தனி மனித வழிபாடே. விலாசங்களிலும்‌ ஓரளவு இருப்‌ 
பினும்‌ இதன்‌ கவிதைச்‌ சுவையும்‌, கற்பனை நயங்களுமேயாம்‌. 
அத்தன்மையற்ற விலாசங்கள்‌ சிலவும்‌ இருந்து மறைந்துள்ளன 
என்பதுவும்‌ உணரக்‌ கிடக்கிறது. 


சில விலாசங்களைப்‌ படைத்த ஆூரியர்களே தங்கள்‌ நூல்‌ 
களை நாடகங்கள்‌ என்றும்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌ பூம்யாலையார்‌ 
விலாசம்‌ என்ற நூலின்‌ தொடக்கத்தில்‌. ட்‌ 
**தெளவிமொழி நூன்முறைச ளேது முணராத ஒரு சிறியேன்‌ 
த பச்சைக்‌ 
களவிமொழிப்‌ பூம்பாவைச்‌ சரிதை தணி கேசனருட்‌ 
கேண்மையாலே 
வெளவிமொழி நாடகமென்‌ றோதினன்‌...?? 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌ ஆசிரியர்‌. இவ்விளக்கம்‌ இத்தன்மை 
பிலமைந்த விலாசங்களுக்கு மட்டுமே பொருந்தும்‌, 
தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ போன்று கலிவெண்‌ யாப்பில்‌ 


அமைந்த விலாசங்களும்‌, சிலேடை, மடக்கு, திரிபு போன்ற 
அமைப்பிலமைந்த விலாசங்களும்‌ பிற யாப்பமைந்த விலாசங்‌ 


11. தமிழ்‌ நாடக வரலாறு; ப, 199, சக்திப்பெருமாள்‌, 
(மதுரை 18, வஞ்சிக்கோ பதிப்பகம்‌, 1979) 
12, பூம்பாவையார்‌ விலாசம்‌; பாயிரம்‌, 


விலாசம்‌ 231 


களும்‌ கூட இருப்பதாலும்‌, மேலும்‌ நில நூல்‌ போன்று அமைந்‌ 
துள்ள பூகோள விலாசம்‌, அண்ட கோள விலாசம்‌ போன்ற 
விலாசங்களும்‌ இருப்பதாலும்‌ விலாசங்களெல்லாம்‌ நாடகங்கள்‌ 
என்று கருத வாய்ப்பில்லை. ்‌ 


* சில நாடகங்கள்‌ ஏதோ ஒரு மரபை யொட்டி விலாசங்கள்‌ 
என்று அழைக்கப்‌ பெற்றாலும்‌ அனைத்து விலாசங்களும்‌ நாடகங்‌ 
கள்‌ என்று எண்ணவே கூடாது, 18-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
பாகவராநதாள சிங்காராதி அபிநய தர்ப்பண விலாசம்‌ என்னும்‌ 
நூல்‌, இசை நாடகம்‌ ஆதியவற்றைவிளக்கும்‌ நூலாகவே உள்ளது. 
ஆகவே, “விலாசம்‌” என்னும்‌ சொல்லையும்‌ நாடகத்தையும்‌ 
பொருளடிப்படையில்‌ இணைத்துக்காண இயலவில்லை. அஃது 
ஒரு பொதுப்‌ பெயர்‌ போன்று தோன்றுநிறது'?* என்பதே சரி 
யான முடிபாம்‌. 


விலாசம்‌ ஒரு--விளக்கம்‌ 

விலாசம்‌ என்ற சொல்லிற்குப்‌ பல பொருள்‌ உண்டு. **அழகு; 
ஆடவர்‌ மகளிர்‌ விளையாட்டு; நாணக்‌ குறிப்பு; பத்திரிகையின்‌ 
புறவெழுத்து,; பொழுதுபோக்கு: விளையாட்டு; வினோதம்‌; 
வேடிக்கை; கூச்சம்‌; நாடகநரல்‌; சுகானுபவத்துக்குரிய இடம்‌; 
முகவரி; வியாபாரக்குறி; வாழை; தீபம்‌?“ ஆகிய பொருள்‌ 
களைக்‌ கூறுகிறது கழகத்‌ தமிழ்‌ அகராதி. “ஆடவர்‌ மகளிர்‌ 
விளையாட்டு, விலாசம்‌ எனப்படும்‌”*** என்கிறது சதுர்‌ அகராதி. 
அகராதியில்‌ காணப்படும்‌ பொருள்களில்‌ பலவற்றை விளக்கும்‌ 
விதத்தில்‌ விலாச இலக்கியங்கள்‌ அமைந்திருப்பது புலப்படும்‌. 


அணிதயங்கள்‌ பலவும்‌ அமையப்‌ பெற்று அழகுடன்‌ திகழ்வன 
பல விலாசங்கள்‌. ஆடவர்‌, மகளிர்‌ விளையாட்டுக்களை விளக்கும்‌ 
விதத்திலும்‌ பல விலாசங்கள்‌ அமைந்துள்ளன. நாணக்குறிப்‌ 
பினையும்‌, வேடிக்கை, வினோதங்களையும்‌ பல விலாசங்களில்‌ 
காணலாம்‌, பெரும்பாலான விலாசங்கள்‌ நாடக நூல்களாகவும்‌ 
இகழ்கின்றன. இவ்வுலகமே நம்முடைய சுகானுபவத்துக்குரிய 
"இடமாகும்‌. உலகன்‌ அமைப்பினையும்‌, தன்மைகளையும்‌ விரி 
வாகப்‌ பேசுவன, பூகோள விலாசம்‌ அண்டகோள விலாசம்‌ 


13. தமிழ்‌ நாடகம்‌ -ஓர்‌ ஆய்வு, ஏ. என்‌. பெருமாள்‌. ப. 33. 

14. கழகத்‌ தமிழ்‌ அகராதி-(திருநெல்வேலி, சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 1969) 

15. சதுர்‌ அகராதி, வீரமாமுனிவர்‌; ப. 204 


232 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


முதலிய விலாசங்களை. பொருள்‌ கொடுத்து வாழ்விக்கும்‌ வள்ளல்‌ 
களின்‌ முகவரியைக்‌ கூறி அங்கு சென்று பொருள்‌ பெறுமாறு 
ஆற்றுப்படுத்துகின்ற விதத்தில்‌ அமைந்த திருமுக விலாசங்களும்‌ 
உள்ளன. 

எனினும்‌, பொதுவாக நோக்குமிடத்து, **இது வடமொழியில்‌ 
புராண நூலின்‌ மரபு பற்றிப்‌ பயிலும்‌ “விலாசம்‌ என்ற பெயரைப்‌ 
பெற்றுத்‌ தமிழ்ச்‌ செய்யுளால்‌ அந்நெறியில்‌ அமைந்துள்ளது'.*6 
என்பதே பொருந்தும்‌. வடமொழியில்‌ புராண நூலின்‌ மரபிற்கு 
விலாசம்‌ என்று வழங்குவதால்தான்‌ தமிழிலும்‌ பெரும்பாலான 
விலாசங்கள்‌ புராணச்‌ செய்திகளைக்‌ கருவாகக்‌ கொண்டு உருப்‌ 
பெற்றன போலும்‌, காலப்‌ போக்கில்‌ அந்நிலை மாறி, சமுதாயப்‌ 
பிரச்சனைகளையும்‌ மையமாகக்‌ கொண்டு பல விலாசங்கள்‌ 
தோன்றத்‌ தொடங்க. 
விலாசங்களின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 

வடமொழி மரபு பற்றிப்‌ பயிலும்‌ விலாசம்‌ என்ற பெயரில்‌ 
தமிழ்‌ நெறிக்‌ கேற்ப இலக்கியங்களைப்‌ படைக்கக்‌ தொடங்கிய 
காலம்‌ எதுவென்று வரையறை செய்ய இயலவில்லை. வட 
மொழியின்‌ செல்வாக்குத்‌ தமிழகத்தில்‌ மிக்கிருந்த காலத்தில்‌ 
தான்‌ அது நிகழ்ந்திருக்க வேண்டும்‌. தமிழ்‌ மரபு பிறழாமல்‌ 
எழுதப்‌ பெற்ற தூல்களுக்கும்கூட வடமொழிப்‌ பெயர்‌ சூட்டுதல்‌ 
பெருமையென்று கருதிய கால முண்டு. அத்நிலையில்தான்‌ தமிழ்‌ 
இலக்கியத்திற்கு விலாசம்‌ என்ற பெயர்‌ சூட்டப்பட்டிருக்கும்‌. 
'இதை உறுதிப்படுத்தும்‌ விதத்தில்‌ பல விலாசங்களில்‌, பாடல்களி 
னும்‌ வசனங்களிலும்‌ மிகுதியான வட. சொற்கள்‌ கலந்திருப்பதை 
யும்‌ அறிய முடிகிறது. வேறுபாடு கருதாமல்‌ தமிழையும்‌ வட 
மொழியையும்‌ ஒப்ப நினைக்கும்‌ உளத்தோர்சளால்‌ உருவாக்கப்‌ 
பெற்றதே விலாச இலக்கியங்கள்‌ எனலாம்‌. 


இன்றிருக்கும்‌ விலாசங்களில்‌ பெரும்பாலானவை 17, 18, 19- 
' ஆம்‌ நூத்றாண்டுகளில்‌ தோன்றியவைகளே. 16ஆம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ தோன்றியனவாகச்‌ சில விலாசங்கள்‌ தெரியவருகின்றன. 
1950-இல்‌ பாதிக்கப்பட்ட சங்கரவிலாசம்‌ என்ற நூலின்‌ 
பதிப்புரையில்‌350 ஆண்டுகட்கு முன்னர்‌ அது எழுதப்பட்டதாகக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளத, எனவே அது 16 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 


16. சங்கர, விலாசம்‌, நரல்‌, முன்னுரை, (இருப்பத இருவேங்க 
டேசுவரன்‌ 8ழ்ச்சலை ஆராய்ச்சிக்‌ கழகம்‌), 


விலாசம்‌ 233 


எழுதப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 16-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்த்த பூளோக விலாசத்தின்‌ முன்னுரையில்‌ அந்நூல்‌ கூறிய 
செய்திகளை, அதற்கு முன்னர்த்‌ தோன்றிய அண்ட கோள 
விலாசம்‌ கூறியுள்ளதாகவும்‌ குறிப்புள்ளது. எனவே, அண்டகோள 
விலாசம்‌ 16-ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ தோன்றி 
யிருத்தல்‌ வேண்டும்‌. மகேந்திரவர்ம பல்லவனால்‌ வடமொழியில்‌ 
எழுதப்பட்ட மத்த விலாசம்‌ பிரஹசனம்‌ தரடகத்தை மயிலை 
சினி. வேங்கடசாமி அவர்கள்‌ தமிழில்‌ மொழி பெயர்த்‌ இருப்பினும்‌ 
தமிழில்‌ தோன்றிய விலாசங்களுக்கு அதை ஓர்‌ முன்‌ மாதிரியாகக்‌ 
கொள்ள முடியாது. 


பிரபந்தங்கள்‌ தொண்ணாரற்று ஆறு என்று வகைப்படுத்தியது 
16-ஆம்‌ நூற்றாண்டில்தான்‌, அந்தூற்றாண்டில்‌ தோன்றிய வந்‌ 
தெழுந்த பல்லவராயன்‌ உலாவில்‌”... தொண்ணூற்றாறு கோலப்‌ 
பிரபந்தங்கள்‌ கொண்டபிரான்‌'” என்று கூறப்பட்டுள்ளது. அதே 
நூற்றாண்டில்‌ தோன்றிய பியயந்த மரபியலும்‌ 96 வகைப்‌ பிரபந்‌ 
தங்களைப்‌ பற்றிக்‌ கூறும்‌. 

இவற்றையெல்லாம்‌ வைத்து தோக்குமிடத்து, பிரபந்தங்‌ 
களைத்‌ தொசைப்படுத்து, அவைகட்கு இலக்கணம்‌ வகுக்கு 
முன்னரேயே விலாசங்கள்‌ என்ற பெயரில்‌ தமிழில்‌ இலக்கியங்கள்‌ 
தோன்றியிருக்குமோ என்று எண்ணத்‌ தோன்றுகிறது. அப்படித்‌ 
தோன்றிய அத்தனி மரபைப்‌ பின்பற்றிப்‌ பிற்காலத்திலும்‌ பல 
புலவர்கள்‌ இலக்கியங்களைப்‌ படைக்க முற்பட்டிருக்க வேண்டும்‌$ 
அதனால்‌ தான்‌ பல சிற்றிலக்கியங்களின்‌ தன்மைகளும்‌ அமைப்பும்‌ 
விலாசங்களில்‌ விரவிக்‌ கடக்கின்றன போலும்‌! ஒவ்வொரு, 
சிற்றிலக்கியத்‌இிற்கும்‌ தனித்‌ தனிக்‌ கட்டுக்‌ கோப்புகள்‌ உண்டு, 
அக்கட்டுக்‌ கோப்புகளுக்குள்‌ அடங்காத புது மரபையுடையனவே 
விலாச இலக்கியங்கள்‌. 


விலாசங்களின்‌ வகைகளும்‌ தன்மைகளும்‌ 


விலாச இலக்கியங்களை, அவை உணர்த்தும்‌ கருத்தின்‌ அடிப்‌ 
படையிலும்‌, உணர்த்தக்‌ கையாளும்‌ யாப்பின்‌ அடிப்படையிலும்‌ 
வகைப்படுத்தலாம்‌. புராண, இதிகாச நிகழ்ச்சிகளைக்‌ கருவாக 
அமைத்துத்‌ தத்தம்‌ மதக்‌ கருத்துகளைக்‌ கூறுவதற்காக எழுதப்‌ 
பட்ட விலாசங்கள்‌; மாணிக்கவாசகர்‌ (மாணிக்க வாசக சுவாமிகள்‌ 
விலாசம்‌), திருஞான சம்பந்தர்‌ (பூம்பாவையார்‌ விலாசம்‌) 
போன்ற தாயன்‌ மார்களின்‌ பெருமைகளைக்‌ கூறிப்‌ பக்திச்‌ சுவை 


234 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


யூட்டும்‌ விலாசங்கள்‌; சமுதாயச்‌ சீர்கேடுகளைச்‌ சாடும்‌ விலாசங்‌ 
கள்‌; இறைவன்‌ புகழ்பேசும்‌ விலாசங்கள்‌; தனி மனிதரைப்‌ பற்றி 
அமைந்த விலாசங்கள்‌; உலகின்‌ தன்மைகள்‌, அமைப்புகள்‌ முதலி 
யனவற்றை விளக்கும்‌ விலாசங்கள்‌ என்று கருத்தின்‌ அடிப்படை 
யாக வகைப்படுத்தலாம்‌, பாடல்களும்‌ - வசனங்களும்‌ விரவிய 
நாடகப்‌ பாங்கில்‌ அமைந்த விலாசங்கள்‌; முற்றிலும்‌ கலிவெண்பா 
வால்‌ அமைந்த விலாசங்கள்‌; பல்வேறு வகையான. யாப்புகளும்‌ 
விரவிவந்த விலாசங்கள்‌; சிலேடை, மடக்கு, திரிபு போன்ற 
அமைப்பையுடைய விலாசங்கள்‌ என்று யாப்பினடிப்படையில்‌ 
வகைப்படுத்தலாம்‌. 


விலாசங்கள்‌ அமைந்துள்ள முறைகள்‌, பாத்திரப்‌ படைப்பு 
பேச்சு மொழிகள்‌ போன்றவற்றின்‌ அடிப்படையில்‌ அவற்றின்‌ 
தன்மைகளை அறியலாம்‌. விலாசங்களில்‌ லெ சுவை குன்றியன 
வாகவும்‌, கருத்து நலமற்றதாகவும்‌ தெருக்கூத்தைப்‌ போன்ற 
அமைப்பினையுடையதாகவும்‌ உள்ள போதிலும்‌ லெ விலாசங்கள்‌ 
நாடக வரலாற்றிலேயே திருப்பு முனையென்று கூறுமளவிற்கும்‌ 
அமைந்துள்ளன. 

“₹1877-இல்‌ திண்டிவனம்‌ இராமசாமி ராசு என்பார்‌ பிரதாப்‌ 
சந்திர விலாசம்‌ என்னும்‌ சமூக நாடகத்தைச்‌ கவிதை, உரைநடை 
கலந்து அங்கக்‌ களப்‌ பிரிவுகளுடன்‌ எழுதினார்‌. அதுமுதல்‌ தமிழ்‌ 
நாடக உலகில்‌ ஒரு மறுமலர்ச்சி தோன்றியது?” என்று கூறுமள 

, விற்கு அவ்விலாசம்‌ றந்து விளங்குகிறது. 

1857-இல்‌ காசிவிசுவநாத முதலியார்‌ என்பவரால்‌ இயற்றப்‌ 
பட்ட நாடகம்‌ டம்பாச்சரரி விலாசம்‌ 19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ அரங்‌ 
கேறிய நாடகங்களிலேயே தலை சிறந்த நாடகம்‌ இது யென்று 
போற்றுமளவிற்குச்‌ சிறந்து நிற்கிறது. நாடக அமைப்பால்‌ மட்டு 
மன்றிச்‌ சீர்திருத்தக்‌ கருத்துக்களைக்‌ கொண்டும்‌ இந்நாடகம்‌ 
முதலிடம்‌ பெறுகிறது. “இவ்வாறு நாடகத்தைச்‌ சமூக சீர்திருத்‌ 
தக்‌ கருவியாக்கிய நாடகாசிரியர்‌ காசி விசுவநாத முதலியார்‌ என 
லாம்‌, பேராசிரியர்‌ டாக்டர்‌ தெ. போ. மீனாட்செந்தரனார்‌ 
அவர்களும்‌ சீர்திருத்த நாடகங்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகையில்‌ 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ காசி விசுவநாத முதலியார்‌ 
இதந்த வகையில்‌ தலைசிறந்தவர்‌ எனலாம்‌” என்று கூறியுள்ளார்‌”? ௪ 
என்ற ஆய்வுக்‌ கூற்று விலாச இலக்கியத்தின்‌ சிறந்த தன்மைக்குத்‌ 
தக்க சான்றாகும்‌. 


17. தமிழ்‌ நாடகம்‌ ஓர்‌ ஆய்வு, ஏ. என்‌. பெருமாள்‌, ப. 79 
18. தமிழ நாடக வரலாறு, . சக்திபெருமாள்‌. ப, 206 


விலாசம்‌ 235 


1883-இல்‌ பதிப்பிக்கப்பட்ட வேலாயுத முதலியாரின்‌ ஆறா 
தார விலாசம்‌, அக்காலத்தில்‌ எழுந்த நாடகங்களிலேயே குறிப்‌ 
பிட்டுப்‌ பேசும்‌ அளவிற்குத்‌ தகுதியுடையதாகும்‌. தல்ல நடை 
நாடகத்திற்குரிய கட்டுக்கோப்புகள்‌ அனைத்தையும்‌ இவ்விலாசத்‌ 
தில்‌ காணலாம்‌. :*19-ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்க கால நாட 
கங்களுக்கு இது ஒரு முன்‌ மாதிரியாக விளங்குகிறது” 19 
பாத்திரப்‌ படைப்பு 

விலாச இலக்கியங்கள்‌ பெரும்பாலும்‌ புராண, இதிகாசக்‌ 
கதைகளைக்‌ கருவாகக்‌ கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதால்‌ சிவன்‌ 
திருமால்‌, பிரம்மன்‌ ஆயெ மும்மூர்த்திகள்‌, அவர்களது துணைவி 
மார்கள்‌, மற்றுமுள்ள பல்வேறு தேவர்கள்‌ முனிவர்கள்‌, தேவ 
லோக மாதர்கள்‌ போன்றவர்களைப்‌ பற்றிய செய்திகளையே 
அதிகம்‌ காணமுடிகிறது. மாணிக்கவாசகர்‌, திருஞானசம்பந்தர்‌ 
போன்ற நாயன்மார்களையும்‌ சில கற்பனை மாந்தர்களையும்‌ 
"படைத்துக்‌ காட்டுவதுடன்‌, தாங்கள்‌ வாழ்க்கையில்‌ சந்தித்த லெ 
மனிதர்களையும்கூட இலக்கெங்களில்‌ உலவ விட்டுள்ளார்கள்‌ 
நூலாசிரியர்கள்‌. பாத்திரப்‌ படைப்புப்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்‌ 
போது, '*பாத்திரங்களை அறிமுகம்‌ செய்து, பண்புகூட்டி, உறுதிப்‌ 
படுத்தி இறுதியில்‌ முழுமையாக்கிக்‌ காட்டுதல்‌ வேண்டும்‌'*2௦ 
என்பர்‌. அத்தகைப்‌ பாங்களைப்‌ பல விலாசங்களிலும்‌ காண்‌ 
கிறோம்‌. பரத்தையர்‌ வழி சென்று தம்‌ வாழ்வைப்‌ பாழாக்கு 
பவர்களாசச்‌ காட்டப்படும்‌ மனிதர்களுங்கூட இறுதியில்‌ திருந்தி 
தன்மனிதர்களாகும்‌ தன்மையினையே, பிரதோப சந்திர விலாசம்‌, 
டம்பாச்சாரி விலாசம்‌ போன்ற நூல்களில்‌ காண்கிறோம்‌ 

தாருகாவன விலாசம்‌ போன்ற ஒரு சில விலாசங்களில்‌ பாத்‌ 
திரப்‌ படைப்பு நன்முறையில்‌ அமையாக்‌ குறையை யுணர முடி 
கிறது. அதனால்‌ அப்பாத்திரங்கள்‌ பேசும்‌ மொழியுங்கூடத்‌ தரக்‌ 
குறைவானதாக உள்ளது. மேற்கோள்‌ காட்டுதற்கும்‌ இயலாத 
வண்ணம்‌ இடக்கரடக்கலாக அமைந்த சொற்களைப்‌ பயன்படுத்தி 
யிருக்கும்‌ விதம்‌ வருந்தற்குரியது. 

பிரதாய சந்திர விலாசத்தில துன்மதியோர்‌ சிலருங்‌ காட்டப்படு 
கின்றனர்‌. அவர்களின்‌ இயல்பினை ஆசிரியர்‌ நன்கு புலப்படுத்தி 


19. தமிழ்‌ நாடகத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌, 
தர்‌ ல்‌ அணியகம்‌, 1877) ப. 113 

- தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை-5-ஆம்‌ பகுதி, உலகத்‌ 

தமிழாராய்ச்சி திறுவனம்‌, சென்னை 20 1 


236 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


யுள்ளார்‌ என்ற போதிலும்‌ ஆங்கிலம்‌ போன்ற பிற மொழிச்‌ 
சொற்களையும்‌, அன்றாடம்‌ தெருவில்‌ பேசித்‌ திரியும்‌ கொச்சை 
மொழிகளையுங்கூட இலக்கிய அரியணையில்‌ ஏற்றியிருப்பது சரி 
தானா என்று நாம்‌ ஐயுறலாம்‌ என்று உணர்த்து அவரே தம்‌ செய்‌ 
கைக்கு விளக்கமும்‌ தந்துள்ளார்‌. 

**நாடகங்களில்‌ அவரவர்‌ ஜாதி, ஸ்திதி, கல்வி முதலியவற்றிற்‌ 
குத்‌ தகுதியாய்ப்‌ பேசுவது வழக்கமாகையால்‌ இப்புத்தகத்திலும்‌ 
ஷோக்‌ சுந்தரம்‌, மத்தாப்புச்‌ சுந்தரம்‌, பாவாடை ஜித்தர்‌, 
திருவேங்கடத்தாணு, முத்தையன்‌, சட்பட்‌, படீல்‌ முதலிய 
ஜனங்கள்‌ தத்தம்‌ இயல்பினுக்கிசைய வார்த்தையாடுகின்‌ 
இனர்‌”? என்பது அவரது விளக்கம்‌, எனவே, படைக்கப்பட்ட 
பாத்திரங்களுக்கேற்ப அவர்கள்‌ பேசும்‌ வார்த்தைகளும்‌ அமையும்‌ 
என்ற கொள்கை இங்கு உணரக்‌ கிடக்கிறது 

பிறந்த ஜாதிக்‌ கேற்பவும்கூட வார்த்தைகள்‌ வேறுபடும்‌ என்ற 
கருத்து ஏற்புடையதாகக்‌ கொள்வ தற்கில்லை. இதுபோன்று பல 
விலாசங்களில்‌ ஜாதி வேறுபாடு பற்றிய கருத்து நிலவுவதைக்‌ 
காண முடிகிறது. சங்கர விலாசத்தில்‌ “காஞ்சிபுர மான்மியம்‌ 
உரைத்த அத்தியாயத்திலும்‌ கூட அன்று இந்நாட்டின்‌ நிலவிய 
ஜாதி வேறுபாட்டின்‌ சாயல்‌ தெரிகிறது. காஞ்ரியிலுள்ள கந்த 
கோட்டத்தை யார்‌ யார்‌ பார்த்தால்‌ என்ன பயன்‌ பெறுவர்‌ 
என்பதை வீளக்குமாறு ஒரு பாடல்‌ அமைந்துள்ளது. 

“கந்தவேள்‌ மருவங்‌ கோட்டங்‌ கண்ணுறத்‌ தெரிசத்தோர்கள்‌ 
வெத்தொழிற்‌ புலையரெண்ணில்‌ விரவிய பிறப்போ ரேழும்‌ 
அந்தணர்‌ தலைவராவர்‌; அந்தணர்‌ ஆதி யாய 
முந்திய குலத்தோ ரெண்ணில்‌ முத்தியை அடைவர்‌ 

மாதே:??*8 
என்று கூறுகிறது அப்பாடல்‌. 

ஆவுரித்துத்‌ தின்றுழலும்‌ புலையரேயாயினும்‌ சிவனிடத்தில்‌ 
அவர்‌ அன்புடையேோராக விருத்தால்‌ நரம்‌ வணங்கும்‌ தெய்வம்‌ 
அவரே என்று திருநாவுக்கரசர்‌ முழங்கிய பிறகுங்கூட சிவனைப்‌ 
பற்றிப பேசும்‌ ஒரு நூலில்‌ அப்படிப்பட்ட குறிப்புக்‌ காணப்படுவது 
வருந்தற்குரியதே! அவ்விலாசம்‌ தோன்றிய காலத்துச்‌ சமுதாயச்‌ 
சூழல்‌ அப்படி என்று எண்ணி ஆறு தலடைவோம்‌. 


21. பிரதாப சந்திர விலாசம்‌, திண்டிவனம்‌ இராமசாமிராசு 
ஆசிரியர்‌ குறிப்பு 

22, சங்கர விலாசம்‌, சிதம்பரநாத சுவி, காஞ்சீபுரமான்மீயம்‌ 
உரைத்த அத்தியாயம்‌, பாடல்‌--93 


விலாசம்‌ 237 


ஓரே மையக்‌ கருத்தைப்‌ பல விலாசங்கள்‌ விளக்க முற்பட்‌ 
டுள்ளன. அதன்‌ விளைவால்தான்‌ பல 'பாரத விலாசங்கள்‌* பல 
“அரிச்சந்திர விலாசங்கள்‌” தோன்றியுள்ளன. கதைக்கரு ஒன்றாக 
விருப்பினும்‌ பாத்திரங்களைப்‌ படைத்த முறையில்‌, அவர்கள்‌ 
பேடிய முறையில்‌ சில நுட்பமான வேறுபாடுகளையும்‌ நாம்‌ உணர 
முடிகிறது. இதற்கு, இரண்டு அரிச்சந்திர விலாசங்களிடையே 
உள்ள ஒரு வேறுபாட்டைச்‌ சான்று காட்டலாம்‌. 
அரிச்சந்திரனைப்‌ பொய்யனாக்கி மீள்வதாகச்‌ சூளுரைத்து 
வந்த விஸ்வாமித்திரர்‌ இறுதியில்‌ தோற்றுப்‌ போகிறார்‌. 
அந்நிலையில்‌, தேவர்‌ தலைவனிடம்‌ அவர்‌ கூறும்‌ வார்த்தைகளை 
முத்திசாமிப்பிள்ளையும்‌ பாடியுள்ளார்‌; இரங்கப்‌ பிள்ளையும்‌ 
பாடியுள்ளார்‌. 
“இந்திரனே இமயவர்க்கரசே யென்ன 
இயம்புவென்‌ அரியனுட இறுமாப்‌ பெல்லாம்‌ 
சுந்தரனே இருண்ட வன மடைய லாச்சு; 
சொற்சோரா னெனவிவனைச்‌ சொல்ல லாச்சு; 
தந்தரம்நான்‌ செய்ததெல்லாம்‌ வீண தாச்சு; 
தாபமுடன்‌ தலைகுனியுந்‌ ததிய தாச்சு; 
வந்தவர்க ளெனையேரி வரைய லாச்சு; 
வம்பனென்றும்‌ தும்பனென்றும்‌ வகையாய்த்‌ தானே!? 5 
இது முத்துசாமிப்‌ பிள்ளையால்‌ படைக்கப்பெற்ற விசுவாமித்‌ 
இரரின்‌ புலம்பல்‌ மொழி: 

**என்றனா அரிச்சந்திரன்றன்‌ இயல்குணம்‌ விளங்கி நன்றாய்‌ 
ஒன்றுமே பிசசலானென்‌ ஹறோங்கியே புகழுண்‌ டாச்சு; 
நன்றுயார்‌ எனைப்போல்‌ செய்தார்‌?.. ...£?24 

இது இரங்கப்பிள்ளையால்‌ படைக்கப்பட்ட விஸ்வாமித்ரரின்‌ 
சான்றாண்மைக்குச்‌ சான்று பகரும்‌ அவர்‌ தம்‌ திருவாக்கு, 
எப்படிப்பட்ட பாத்திரங்களையும்கூடப்‌ படைப்பவர்‌ நினைத்‌ 
தால்‌ நன்முறையில்‌ படைத்துவிட. முடியும்‌ என்ற கொள்கை இங்கு 
பெறப்படுகிறது. 
படைப்பின்‌ பயன்கள்‌ 
நாம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு செயலுக்கும்‌ உரிய பயனுண்டு. 
செய்யும்‌ செயல்‌ சிறந்ததாக விருப்பின்‌ நற்பயனையும்‌, தீயதாக 


23. அரிச்சந்திர விலாசம்‌, முத்துசாமிப்‌ பிள்ளை 
24. ys ; இரங்கப்பிள்ளை. 


239 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை, 


விருப்பின்‌ தீய பயனையும்‌ அடைவோம்‌. எனவே அடையும்‌ 
பயன்‌, நாம்‌ செய்யும்‌ செயலைப்‌ பொறுத்தே அமைகிறது. இலக்‌ 
இயம்‌ படைப்பதனால்‌ உயர்ந்த பயன்கள்‌ விளைய வேண்டுமென்‌ 
றால்‌ அவ்விலக்கியம்‌ உயர்ந்த குறிக்கோள்களை உடையதாக 
இருக்க வேண்டும்‌, 

விலாச இலச்சியங்களைப்‌ படைத்தவர்கள்‌ அனைவருமே தாம்‌ 
எதற்காகப்‌ படைக்கன்றோம்‌, அதனால்‌ என்ன பயன்‌ விளைய 
வேண்டும்‌ என்பதைத்‌ தெளிவாக உணர்ந்திருந்தனர்‌. அதனால்‌ 
பெரும்பாலும்‌ நூலின்‌ தொடக்கத்திலேயே நூலின்‌ நோக்கத்தினை 
யும்‌ அவர்கள்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. ஒருசில விலாசங்கள்‌ இம்முறை 
யில்‌ வேறுபட்டும்‌ உள்ளன 

உலகின்‌ அமைப்பு, அதன்‌ தன்மைகளை விரிவாக விளக்கும்‌ 
விதத்தில்‌ அமைந்த நூல்களே பூகோள விலாசம்‌, அண்டகோள 
விலாசம்‌ முதலிய நூல்கள்‌. அந்நூல்களால்‌ பெறப்படும்‌ பயன்‌ 
களை விளக்கி நீண்டதோர்‌ முன்னுரையை எஸ்‌ வையாபுரிப்‌ 
பிள்ளை அவர்கள்‌ பூகோள விலாசத்திற்கு வழங்கியுள்ளார்கள்‌, 
அதில்‌ இறுதியாக, இலக்கியம்‌ முதலியவற்றில்‌ தக்க பயிற்சியடைய 
விரும்புவோர்க்கு இவ்வுலக வருணனைகளைத்‌ தெரிந்து கொள்‌ 
ளுதல்‌ இன்றியமையாததாம்‌. இக்காரணம்‌ பற்றியே இவ்விலாசத்‌ 
தைக்‌ குறித்துத்‌ தனி நூல்கள்‌ இயற்றும்‌ மரபு நமது நாட்டில்‌ 
எழுந்தது?'** என்று குறிப்பிடுகிறார்‌. 

இய வழிகளில்‌ சென்று துன்புறுவோர்‌ திருந்த வேண்டுமென்று 
எண்ணியே பிரதாப சந்திர விலாசத்தைப்‌ படைத்தார்‌ தண்டி 
வனம்‌ இராமசாமி ராசு என்பவர்‌. தமது முன்னுரையிலேயே 
அதைத்‌ தெளிவுபடுத்தி விடுகிறார்‌ . 

“அந்தோ! வேசையர்‌ முதலிய மாதர்களோடும்‌, ஒயின்‌, 
பிராந்தி முதலிய சாராய வர்க்கங்களோடும்‌ தம்‌ வாழ்நாளை 
நமனார்க்குக்‌ கொள்ளை கொடுக்கும்‌ துரதிர்ஷ்டப்‌ பிராணிகளின்‌ 
தொகை எண்ணி முடியுமோ! ஆகையால்‌, என்‌ சக்தி புத்திகளுக்குத்‌ 
தக்க படி யான்‌ லோகோபகாரமாக நினைத்து இயற்றிய இந்த 
நூலை நடுவுதிலைமையுற்ற மேலோர்‌ நன்கு மதிக்கின்‌, அது யான்‌ 
இதை இயற்றும்‌ விசயத்தில்‌ செய்த முயற்சிக்கு ஓர்‌ பயனாம்‌?”2ஈ 
என்று விளக்குகிறார்‌. 


25, பூகோன விலாசம்‌ முன்னுரை, இராயப்பேட்டை, 
சென்னை சாது அச்சுக்கூடம்‌ 

26. பிரதாப சந்திர விலாசம்‌. முன்னுரை, திண்டிவனம்‌ 
ராமசாமி ராசு. 


விலாசம்‌ 239 


சங்கா விலாசத்தை இயற்றிய சிதம்பரநாத கவி, ' 
அரிமதுர்‌ நெடுங்கண்‌ செவ்வாய்‌ ஆவுடை மடந்தை 
பாகன்‌ 


தருவளந்‌ தருசீராசைச்‌ சங்கரனருளா லோங்கும்‌ 
பொருதிரை யுலகில்‌ யாரும்‌ உணர்வுறப்‌ புகல 
லுந்றேன்‌'?** 
என்று தாம்‌ நூல்‌ படைத்த நோக்கத்தைக்‌ கூறுகிறார்‌. 
“நீரின்மேற்‌ குமிழி பித்த நீணில வாழ்விதெல்லாம்‌; 
சர்பெறு முயிர்போனாலும்‌ சதையாமலுண்மை நாடி” 
வாழவேண்டுவதன்‌ அவசியத்தை வலியுறுத்தவே அரிச்சந்திர 
விலரசங்கள்‌ தோன்றின. 


28 


“அப்பர்‌ பர்மாவை ஆங்கிலேயர்‌ பிடித்துக்‌ கொண்டது சில 
பேப்பர்க்காரர்கள்‌ நியாயமல்ல என்று சொல்லி வந்தமையால்‌, 
ஏன்‌ கருத்தின்படி அந்நாட்டை ஆங்கிலேயர்‌ பிடித்தது நியாயமே 
யென்று இப்புத்தகத்தை எழுதி நிரூபித்தேன்‌?**? என்று, அப்பர்‌ 
பர்மா யுத்த விலாசம்‌ என்ற தமது நூலைத்‌ தாம்‌ படைத்த தன்‌ 
நோக்கத்தைக்‌ குறிப்பிடுறொர்‌ நூலாரிரியர்‌ ஜே. பிராஞ்சீஸ்‌ 
என்பவர்‌. 

“வழுதினாட்‌ டரசன்போற்றும்‌ வாதவு ரடிகள்‌ ர்த்தி 
மொழிதிரு வருள்விலாச முகமலர்ந்‌ தன்பால்‌ தாளும்‌ 
எழுதினோர்‌ படித்தோர்‌ கேட்டோர்‌ இம்மையில்‌ செல்வ 

மோங்கி 
பழுதில்வா னின்பம்‌ துய்த்துப்‌ பரகதி மறுமை 
சேர்வார்‌” * 
என்று மாணிக்கவாசக சுவாமிகன்‌ விலாசம்‌ பாடிய ஆசிரியர்‌ தாம்‌ 
அந்நூலைப்‌ பாடியதன்‌ பயனைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
பொருண்மை 

விலாச இலக்கியங்கள்‌ எந்த நோக்குடன்‌ படைக்கப்பட்டன 
என்பதை முன்னர்க்‌ கண்டோம்‌. அப்படிப்பட்ட அந்த இலக்கியங்‌ 
கள்‌ எத்தகைய உயர்ந்த கருத்துக்களையெல்லாம்‌ எடுத்தியம்பி 
யுள்ளன என்பதை இங்குக்‌ காண்போம்‌. 


27. சங்கர விலாசம்‌ சிதம்பரநாத கவி, பாயிரம்‌ , 

28. அரிச்சந்திர விலாசம்‌. இரங்கப்‌ பிள்ளை. 

29. அப்பர்‌ பர்மாயுத்த விலாசம்‌. ஜே. பிராஞ்‌€ஸ்‌ . 

30, மாணிக்கவாசக சுவாமி விலாசம்‌, நூற்பயன்‌, குப்பு 
. சாமிக்‌ கிராமணியார்‌, சென்னை. ்‌ 


240 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்ளை: 


விலாச இலக்கியங்கள்‌ உணர்த்தும்‌ கருத்துகளை ஆராயுமுன்பு 
ஓர்‌ உண்மையினையும்‌ இங்குக்‌ குறிப்பிட்டாக வேண்டும்‌. பெரும்‌ 
பாலான இறு பிரபந்தங்கள்‌ அரசன்‌, மதவாதி போன்றோரைத்‌ 
திருப்திப்படுத்தும்‌ நோக்கில்தான்‌ படைக்கப்பட்டுள்ளன. அதனால்‌ 
தான்‌ அவ்வகை இலக்கியங்களில்‌ மித மிஞ்சிய இன்பச்‌ சுவையினை 
யும்‌ பக்திச்‌ சுவையினையும்‌ காண்‌ முடிகிறது. பொருள்‌ தரும்‌ 
வள்ளலை மகிழ்ச்சிப்படுத்துவது ஒன்றுதான்‌ அங்கு முக்கிய 
நோக்கம்‌. பாடும்‌ புலவனின்‌ உள்ளத்து உணர்ச்சிகளுக்கு அங்கு 
எள்ளளவும்‌ இடமில்லை. சிறு பிரபந்தங்களைப்‌ படைத்த புலவர்‌ 
களில்‌ எவரும்‌ புரட்சிகரமான கருத்துகளைக்‌ கொண்டிருந்த 
தாகவும்‌ தெரியவில்லை. அவர்களது சிந்தனை, கற்பனை வளம்‌, 
சொல்லாற்றல்‌ எல்லாம்‌ சில தனிமனிதர்களை மகிழ்ச்சிப்‌ படுத்து 
வதற்கே பயன்பட்டுள்ளது. 

விலாச இலக்கியங்களில்‌ பல அப்போக்கிற்கு முற்றிலும்‌ மாறு 
பட்டதாகக்‌ காணப்படுகின்றன புராண, இதிகாசங்களை மைய 
மாகக்‌ கொண்டு எழுதப்பட்ட விலாசங்களும்கூட சமுதாயக்‌ கண்‌ 
ணோட்டத்துடன்‌ பலருக்கும்‌ வழிகாட்டும்‌ பாங்கனைப்‌ பெற்ற 
தாகவே காணப்படுகின்றன. 

தனிப்பட்ட எந்த அரசனையோ மதவாதியையோ மகிழ்ச்சிப்‌ 
படுத்த வேண்டுமென்பதற்காக எந்த விலாசமும்‌ பாடப்பட்ட 
தாகத்‌ தெரியவில்லை. சில நன்மனிதர்களின்‌ வேண்டுகோளுக் 
கிணங்கிச்‌ சில விலாசங்கள்‌ பாடப்பட்டுள்ளன. அப்படிப்‌ பாடப்‌ 
பட்ட விலாசங்களிலும்‌ கூட உலகிற்குத்‌ தேவையான உண்மை 
களே உணர்த்தப்பட்டுள்ளல. 

தானப்பன்‌ என்பவர்மீது இராமச்சந்திரக்‌ கவிராயர்‌ ஒரு 
விலாசம்‌ பாடியுள்ளார்‌. அதற்குத்‌ தானப்ப விலாசம்‌ என்று அவர்‌ 
பெயர்‌ சூட்டவில்லை. அப்படியொரு நிபந்தனை ஏற்பட்டிருந்‌ 
தால்‌ ஒருவேளை அவர்‌ அதைத்‌ தவிர்த்தும்‌ இருக்கக்‌ கூடும்‌ 
ஆனால்‌ அவர்‌ பாடிய நூல்‌ சகுந்தலைவீலாசம்‌ ஆகும்‌. 

“நீதன்‌ - வணிக குலப்‌ பிரக்கி யாதன்‌ 
அதிக வனப்பிர சாதன்‌ 
சிவபர தத்துவ போதன்‌ 
தானப்பன்‌ மீது 
சகுந்தலை விலாசமதை யுலாசமாச்‌ சொல்லவே? * 


31. சகுந்தலை விலாசம்‌, ராமச்சந்திரக்‌ வி i 
தோடயம்‌, (1845). ன வதய ட 


விலாசம்‌ 241 


என்று தோடையத்தில்‌ தானப்பனைப்‌ பற்றிச்‌ சொல்வதுடன்‌ சரி; 
எஞ்சிய நூல்‌ முழுதும்‌ பேசப்படுவது சகுந்தலையின்‌ கதையே”, 

பொருள்‌ தந்தவர்‌ மீது அவரின்‌ பெருமைகளையே நூலாக 
இயற்றும்‌ சிறு பிரபந்த மரபினின்றும்‌ மாறுபட்டு, பொருள்‌ 
தந்தவரைப்‌ பெயருக்காக மட்டும்‌ குறிப்பிட்டுவிட்டு அவர்மீதில்‌ 
வேறோர்‌ கதையைக்‌ கூறி உலகை நெறிப்படுத்தும்‌ கொள்கை 
விலாச இலக்கியங்களால்‌ அறியக்‌ கிடக்கிறது 

புராண இதிகாசக்‌ தலைவர்களின்‌ பெயர்களில்‌ விலாசங்கள்‌ 
பாடப்பட்டுள்ளனவே யன்றித்‌ தனிமனிதர்‌ எவர்‌ பெயரையும்‌ 
துதி செய்து பாடவில்லை. மாறாக, தவறு செய்து கெட்டழியும்‌ 
தனிமனிதர்களைக்‌ கதைத்‌ தலைவர்களாகப்‌ படைத்து அவர்கள்‌ 
திருத்தி நல்வாழ்வு வாழும்‌ பாங்கினையே காட்டியுள்ளார்கள்‌, 
இதுவும்‌ விலாச இலக்கியம்‌ காட்டும்‌ கொள்கையாகும்‌. 


கனி மனிதனைப்‌ பற்றிச்‌ சிந்திப்பதற்குப்‌ பதிலாகச்‌ சமு 
தரயத்தைப்‌ பற்றி நன்கு சந்தித்துள்ள திறம்‌ விலாச இலக்கியங்‌ 
களில்‌ வெளிப்படுகிறது. சமுதாயச்‌ சந்தையில்‌ தாம்‌ கண்ட 
தியர்களையெல்லாம்‌ துணிவோடு சாடிய தன்மையினையும்‌ 
விலாச இலக்கியங்களில்‌ காண்கிறோம்‌. இறைவனைப்‌ பற்றிப்‌ 
பாடும்‌ போதிலும்‌, சமூகக்‌ கேடர்களைச்‌ சாடும்‌ போதிலும்‌ சுய 
சிந்தனையும்‌ உரிமையுணர்வும்‌ உடையவர்களாகவே விலாச 
இலக்கியப்‌ புலவர்கள்‌ விளங்கியுள்ளனர்‌. லெ விதி விலக்குகள்‌ 
இங்கும்‌ இருக்கக்‌ கூடும்‌, 

இனி அவ்விலக்கியங்கள்‌ உணர்த்தும்‌ கருத்துகளைத்‌ தனித்‌ 
தனியாக நோக்குவோம்‌. 


நாட்டுப்பற்று 


சி.பி. 1877இல்‌ தோன்றிய நூல்‌ பிரதாப சந்திரவிலாசம்‌. ஆங்கி 
லேயர்‌ ஆட்டு நம்மை ஆட்டிப்‌ படைத்த நேரம்‌ அது. அக்கால 
கட்டத்தில்‌ தோன்றிய இவ்விலாசம்‌ பரத்தையின்பாற்‌ சென்று 
கேடுறும்‌ ஒருவனின்‌ ழ்‌ நிலையை விளக்குவது போலத்‌ 
தோன்றினும்‌ அத்துடன்‌ நில்லாது நாட்டு மக்கள்‌ மனத்தில்‌ 
உரிமையுணர்வினையும்‌, ஒருமைப்பாட்டுணர்வினையும்‌ ஊட்டும்‌ 
வகையிலும்‌ சிறந்து நிற்கிறது. நாட்டுப்‌ பற்றில்லார்‌ நிலை 
யினையும்‌ நன்கு எடுத்துக்‌ காட்டுகிறது. 

இ.கொ,--[6 


242. குமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


“-அசைசேர்‌ தந்தை தாயர்‌ அன்புகூர்‌ மனைவிமக்கள்‌ 
நேசர்கள்‌ பலரோடின்னும்‌ நெருங்கி சுற்றத்தார்மேல்‌ 
பாசமுற்றிருத்த லிந்தப்‌ பாரினி லியற்கை யாகும்‌; 
தேசாபி மானமொன்றே தெய்வீக உணர்ச்சி யாகும்‌ 

என்ற பாடல்‌ நாட்டுப்பற்றின்‌ சிறப்பை நன்கு உணர்த்தவல்லது. 
தேசத்தின்‌ மீது காட்டும்‌ அன்பே தெய்வீகமானது என்ற புரட்சிக்‌ 
கருத்தைப்‌ புகட்டும்‌ இந்நூலே தமிழ்நாட்டில்‌ விடுதலைக்குக்‌ குரல்‌ 
கொடுத்த முதல்‌ நூல்‌ எனலாம்‌. இவ்விலாசம்‌ நடிக்கப்பட்ட 
காலம்‌ பாரதியார்‌ பிறப்பதற்கு முந்திய காலம்‌ என்பதும்‌ 
சிந்தித்தற்குரியது. 

“இமைய வரை முதலா யிலங்கை வரை யிலுள்ள 

இந்துக்க ளெல்லோரு மண்ணே 
தமையொரே ஜாதியாத்‌ தகைமையுடனே யெண்ணுந்‌ 
கன்மை மறந்தாரே யண்ணே! 
ஒருமைப்பா டென்னுமோர்‌ உசிதவழக்கம்‌ தன்னை 
ஒருக்காலு மறியாரே அண்ணே 
பெருமை குலைந்ததனாற்‌ புறத்தார்க்குக்‌ கீழ்ப்பட்ட 
பேதமை யறியீரோ அண்ணே:**? 
என்ற பாடல்‌ வரிகள்‌ இன்றைக்கும்‌ நாம்‌ படித்துணர வேண்டிய 
இன்றியமையாச்‌ றெப்பினவாம்‌. 
.... நாடு எக்கேடு கெட்டால்‌ நமக்கென்ன என்று நினைக்கும்‌ 
போலிகளின்‌ நிலையினை, 
“ஏதுக்கு நமக்கதெல்லாம்‌ எப்படிஎதுபோனாலும்‌ 
£  குதுபொய்‌ களவால்‌ உண்டாந்‌ துயரறப்‌ பொருளைத்‌ தேடி 
ஆதர முடனே நம்மை யடுத்தவர்‌ தம்மைக்‌ காத்து 
இதற வாழ்வ இன்மேல்‌ சர்திருத்தங்‌ களருண்டே?'?* 
என்று கூறிக்‌ கேலி செய்கிறார்‌. இவ்வகையில்‌ இவ்‌ விலாசம்‌ தனிச்‌ 
சிறப்புடன்‌ திகழ்திற ப. 


பொய்யர்களைச்‌ சாடுதல்‌ 
தகுதியும்‌ திறனும்‌ உடையோர்‌ உயர்ந்த நிலையினை யடை 
"வதும்‌ அ%ஃதில்லார்‌ தாழ்வதும்‌ தான்‌ உலகியற்கை. ஆனால்‌ சில 
32. சகுந்தலை விலாசம்‌, திண்டிவனம்‌ ராமசாமி ராசு 
அங்‌. 1, களம்‌. 1,ப. 6. 


33 சகுந்தலை விலாசம்‌, திண்டிவனம்‌ ராமசாமி ராசு 
34 சகுந்தலை விலாசம்‌, திண்டிவனம்‌ ராமசாமி ராசு 


விலாசம்‌ 243. 


சமயங்களில்‌ இயல்பிற்கு மாறான நிகழ்ச்சிகளும்கூட நடந்து விடுவ 
துண்டு. அதனைக்‌ காணும்‌ நல்ல உள்ளம்‌ துடிக்கத்தானே 
செய்யும்‌? அந்நிலையினையே 'பஞ்‌ லட்சண இரு ஓழகவிலரச'த்தில்‌ 
காண்டுறோம்‌. உண்மையான புலமையில்லாப்‌ போலிப்‌ புலவரின்‌ 
நிலையினையும்‌, நம்முடைய பலவீனங்களைத்‌ தனக்குச்‌ சாதக 
மாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ சோதிடனின்‌ நிலையினையும்‌ 
ஆசிரியர்‌ நன்கு எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. 


ட மெய்யுணர்வில்‌ 
ஏடாய்ந்து சொல்லறியான்‌ எனலாம்‌ அறிந்தவன்போல்‌ 
தாடாமை பேசித்‌ தனைப்புகழ்ந்து--நீடு தமிழ்‌ 
கல்லாத மூடர்களைக்‌ கற்றுயர்ந்த சேடனென்றும்‌ 
பொல்லாரை நல்லதர்‌ம புத்ரனென்றும்‌- இல்லாளுக்‌ 
கஞ்சி விழிப்பாரை அதிவீர சூரனென்றும்‌ 


மெய்யணுவி லாமல்‌ மிகப்புளுகி??5 


நாட்டை ஏமாற்றித்‌ இரிவோரைக்‌ கவிச்‌ சாட்டையால்‌ சாடு 
கின்றார்‌. சோதிடனை நிலையினை. 


தொன்றுதொட்டுச்‌ 

சோதிடத்தி லார்க்குந்‌ துணிந்தமனப்‌ பற்றுதலுண்‌ 

டாதலினால்‌ நாமு மதைப்பகர்ந்துஃதீதனைய 

காலத்தைத்‌ தன்ளுவதே காரியமென்‌ றெண்ணிமிக 

மேலதாய்ப்‌ பேசி வெளிப்பகட்டாய்‌- நூல்முறையில்‌ 

சார்ந்த பலகணித சாஸ்த்ரமதி லொன்றேனு 

மோர்ந்தறியா னெல்லா முணர்ந்தவன்போல்‌?? 38 
நடிப்பதாகக்‌ கூறி ஏளனம்‌ கெய்டறார்‌. 


புரட்சிக்குரல்‌ 


நாட்டையாளும்‌ ஒருவன்‌ கேட்டை விளைவிப்போனாக 
இருந்த போதிலும்‌ எத்தனை பேர்‌ அவனை எதிர்க்கத்‌ துணி 
கின்றனர்‌? பெரும்ப ராலும்‌ ஆளு3வார்க்‌ கடற்‌ நடந்து அதன்‌ 
முலம்‌ தாம்‌ நினைப்பதைச்‌ சாதிப்பது தான்‌ பொதுவாக மக்களின்‌ 
மன நிலையாகும்‌. ஆனால்‌ அதை எதிர்க்கும்‌ புரட்சி உள்ளங்கள்‌ 
சிலவும்‌ ஆங்காங்கு காணப்படுவ துண்டு. அப்படிப்‌ பட்டவர்கள்‌ 

கட வம டட வனை தனைய பல்ப்‌ பட்டப்‌ 

35. பஞ்சலட்சண திருமுகவிலாசம்‌, வரி, 895. 
36. பஞ்சலட்சண இருமுக விலாசம்‌ வரி, 960-975 


244 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


எல்லோரும்‌ சொல்கிறார்கள்‌ என்பதற்காக எதையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌; தமக்குச்‌ சரியென்று எது பட்டதோ அதை 
மட்டுமே துணிந்து செய்வர்‌. 

அப்படிப்பட்ட ஒரு மனத்துணிவுடையோரால்‌ படைக்கப்‌ 
பட்டதுதான்‌ அய்யர்‌ பர்மா யுத்த விலாசம்‌ என்னும்‌ நூல்‌. கொடிய 
அரசன்‌ ஒருவன்‌ தன்னாட்டை ஆள்வதனினும்‌ ஆங்கிலேயர்‌ அதை 
ஆள்வதே இறந்தது என்பது ஆசிரியர்‌ கருத்து ஆனால்‌ பிறர்‌ அதை 
ஏற்கவில்லை; எனினும்‌ தான்‌ எண்ணியதை நிலை தாட்டுமாறு 
ஒரு விலாசத்தையும்‌ படைத்துவிட்டார்‌. 


“இனியும்‌ அவ்வரசன்‌ செய்துவந்த எல்லா வனியாயத்தையும்‌ 
யெழுதி முடிக்க வேண்டுமானால்‌ இச்‌ சரித்திரம்‌ நீளும்‌. ஆதலால்‌ 
சுருங்கச்‌ சொல்லல்‌ விளங்க வைத்த லென்பதைப்போல்‌ முடித்‌ 
இருப்பதாகக்‌ கண்டு கொள்ளக்கோருகிறேன்‌?*ூ” என்று முன்னுரை 
யில்‌ குறிப்பிடுகின்றார்‌ ஆசிரியர்‌. . 

இந்நூலில்‌ இவர்‌ வெறுப்புக்காளாகும்‌ அரசன்‌ சுய சிந்தனை 
யற்றவனாகவும்‌, தீயோர்‌ சொல்கேட்டு நாட்டு மக்களைத்‌ 
துன்புறுத்துபவனாகவுமே காணப்படுகிறான்‌. 


வறுமையின்‌ கொடுமை 
இன்மையின்‌ இன்னாதது யாதெனின்‌ இன்மையின்‌ 
இன்மையே இன்னா தது” 
என்று கூறுவார்‌ திருவள்ளுவர்‌. வறுமையைக்‌ காட்டிலும்‌ 
கொடியது வேறொன்றும்‌ இருக்கமூடியாது. மனிதனின்‌ நிலை 
மினையே மாற்றி அவன்‌ கற்ற கல்வி பெற்ற புகழ்‌ அனைத்தும்‌ 
பயன்படாது போமாறு செய்யும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தது பாழும்‌ 
வறுமைத்துயர்‌. உலக நாடுகளெல்லாம்‌ ஓயாது முயல்வது இவ்‌ 
வறுமைத்‌ துயரை ஒழிப்பதற்காகத்தான்‌. ஆனால்‌ நமது நாட்டை 
நிரந்தரமாகச்‌ சொந்தம்‌ கொண்டாடிக்கொண்டிருக்கும்‌ இதன்‌ 
சன்மையினை நாம்‌ நன்கு அறிவோம்‌. 
இன்று மட்டுந்தானா வறுமைத்‌ துயர்‌ இங்கு? இதற்கு 
முன்னரும்‌ இருந்துள்ளது. அக்காட்சிகளை நம்‌ மனக்‌ கண்ணில்‌ 
ப தியவைக்கும்‌ பணிசளை விலாச இலக்கியங்கள்‌ செய்துள்ளன. 


31. அப்பர்‌ பர்மா யத்த விலாசம்‌, ஜே. ,பிராஞ்சீஸ்‌, நூல்‌ 
முன்னுரை. 
38. திருக்குறள, நல்குரவு, 1041. 


விலாசம்‌ 245 


புலமையும்‌ வறுமையும்‌ என்றும்‌ உடன்‌ பிறப்புகளாமே! இதோ 
நிரம்பிய புலமையிருந்தும்‌ வீட்டில்‌ செல்வமின்மையால்‌ வாடும்‌ 
ஒரு புலவரின்‌ நிலை! 
சச மச்சு செல்வம்‌ 
இல்லா வறுமையினால்‌ இல்லாள்முன்‌ வாய்பேச 
செல்லாமல்‌ நெஞ்சம்‌ இயங்கேயே நல்லோர்கள்‌ 
கூடிசபைக்‌ சகேகமனங்‌ கூடாம லேவிரைந்து 
ஓடி ஒளித்தே உறுகணால்‌--வாடுவதால்‌ 
நாடுதொறும்‌ சென்று நடந்த லுத்துப்‌ பேர்கெட்டு 
மூடர்களைப்‌ பொல்லாத மூக்கர்களை-பாடுதமிழ்க்‌ 
யாரைச்‌ சார்ந்தோர்க்‌ கிடுக்கண்செய்‌ வோரைமிகத்‌ 
தீயாரை மாறாச்‌ சினத்தாரைஅபேயான 
சண்டாள ரைப்புரட்டுச்‌ சல்லியரை, யேழைமுகங்‌ 
சண்டிரங்கா லுத்தக்‌ கயவர்களை--கொண்டாடி 
காமனென்றும்‌ சோமனென்றும்‌ காண்டிபனென்‌ 
அம்பலத்தில்‌ 


+289 


வீமனென்றும்‌ மிக்க வீரனென்றும்‌... 
புகழ்ந்து போற்றவேண்டிய இழிநிலை ஏற்பட்டது கண்டு வருந்திப்‌ 
பாடுகிறார்‌ புலவர்‌. தகுதியில்லாப்‌ போலிப்‌ புலவர்‌ நிலையினை 
முன்னர்க்‌ கண்டேராம்‌; ஆனால்‌ தகுதி மிக்கிருந்தும்‌ வறுமைத்‌ 
துயரால்‌ தகாது செய்ய முற்படும்‌ புலவரின்‌ துன்பநிலை இது. 
புலவர்கள்‌ மட்டுந்தானா வறுமையில்‌ வாடினார்கள்‌? நாட்டு 
மக்கள்‌ பலர்‌ அல்லற்பட்டு ஆற்றாது துடித்த காட்சியைப்‌ பஞ்ச 
லக்ஷ்ணத்‌ திருமுக விலாசம்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது. 
““ஆனபரிக்‌ காற்றா தயலார்‌ மனைச்‌ சோற்றுப்‌ 
பானை திருடிப்‌ பசியாற்றி--மேனு தலிற்‌ 
கண்ணாடிப்‌ பூச்சுங்‌ கனத்தகிரு தாவொதுக்க 
விண்ணாணம்‌ பேரனவர்‌ மிச்சமே--திண்ணியதன்‌ 
தக்க வயிற்றைச்‌ சதமென்று நம்பி மற்றோர்‌ 
எக்கேடுற்‌ றாலுநமக்‌ கென்னவென்றே- மக்களுடன்‌ 
வேண்டுமனை யாளனையும்‌ விட்டோடிப்‌ பஞ்சத்துக்‌ 
காண்டி புகுந்தா ரனேகரே-—தேண்டியதன்‌ 
மெல்லியரை மாரியம்மை வேடமெடுத்‌ தாடவிட்டு 
வல்லபறை தானடித்து வாழ்த்தியே'**௦ 


39. எழுநகரத்தார்‌ பெயரில்‌ பாடிய இருமூக விலாசம்‌, 
முத்‌ தப்ப செட்டியார்‌. 
40. பஞ்சலட்சண திருமுகவிலாசம்‌, வுரி210--217, 


246 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பலர்‌ பிழைப்பு நடத்தினராம்‌. வறுமைத்‌ துயருக்கு ஆற்றாது 
எப்படியெல்லாம்‌ புதுப்புது வேடமெடுத்துக்‌ குறுக்கு வழிகளிலும்‌ 
கூட வாழத்தலைப்பட்டுள்ளனர்‌ என்பதை இவ்விலாசம்‌ பட்டியல்‌ 
போட்டுக்‌ காட்டுகிறது. அத்துயர்‌ மாற்றப்பட வேண்டுவதன்‌ 
அவசியத்தையே இவ்விலாசங்கள்‌ வலியுறுத்துகின்றன. 


பரத்தமையின்‌ இழிவு 

ஆழ்ந்து கற்ற அறிஞருங்‌ கூடத்‌ தாழ்ந்துவிடச்‌ செய்யும்‌ 
தவறான வழிகளில்‌ பரத்தமையும்‌ ஓன்று. தீய மாதர்‌ வழிச்‌ 
சிந்தையைச்‌ செலுத்தியோர்‌ அனைத்தையும்‌ இழந்து அல்லற்பட்ட 
செய்திகளைத்தான்‌ புராணங்களிலும்‌ படித்தோம்‌. வரலாறுகளி 
லும்‌ உணர்ந்தோம்‌; வாழ்விலுங்‌ காண்கிறோம்‌. இருவள்ளுவர்‌ 
காலந்தொடங்கிப்‌ பல சான்றோர்களும்‌ இத்தீய தன்மைகளைச்‌ 
சாடியே வந்துள்ளனர்‌. அதிலும்‌ “ஒருவனுக்கு ஒரு தாரம்‌” என்ற 
உயர்‌ கொள்கையுடைய நம்‌ நாட்டு ஆடவர்‌ அத்தீய வழிகளில்‌ 
செல்வது தம்‌ பண்பாட்டிற்கே தேடித்‌ தரும்‌ களங்கமாகும்‌. இத்‌ 
நிலையினை மாற்ற வேண்டுமென்பதில்‌ விலாச இலக்கியங்கள்‌ 
அக்கறை காட்டியுள்ளன. 


“படித்கதோ நீதி நீயும்‌ பழகினோ ரெல்லாம்‌ நல்லார்‌; 
பிடித்ததோ நல்ல றத்தை; பேசிய தெல்லாம்‌ உண்மை 
அடுத்துப்பின்‌ மதிம யங்கி யக்ரெம வேசையர்க்குக்‌ 
கொடுத்துனைக்‌ கெடுத்த பாவி குலமெலா மழிந்‌ 

இடாதேர?*3 


என்‌ தன்‌ மகனை நினைந்து வருந்துசன்றாள்‌ ஒரு தாய்‌. நல்ல 
மனிதர்களுங்கூட சூழ்நிலைகளால்‌ எப்படிக்‌ கெட்டுப்‌ போகின்‌ 
றார்கள்‌ என்பதை இப்பாடல்‌ நமக்கு உணர்த்துகிறது. 


தன்‌ மனைவியிடம்‌ அடைய முடியாத இன்பத்தைப்‌ பரத்தை 
யரிடம்‌ சென்று அடைந்துவிடுவது போன்ற தவறான எண்ணத்‌ 
துடன்தான்‌ பலர்‌ இத்‌ தவற்றைச்‌ செய்ய முற்படுகின்றனர்‌. 
ஆனால்‌, அவர்கள்‌ விலை கொடுத்துப்‌ பெறுவது வெந்துயர்களை 
யல்லவா! மனந்‌ திருந்திய அம்மனிதனுக்குப்‌ பின்புதான்‌ அள்‌ 
விரண்டு நிலைகளுக்கு மிடையே யுள்ள வேறுபாடு தெரியவரு 
கிறது. அந்நிலையினை, 


41. பிரதாப சந்திர விலாசம்‌, அம்‌. 9, களம்‌, 1, 


விலாசம்‌ 247 


*“வேசையர்‌ வலையிற்‌ பட்டே வெந்துயர்‌ அடைதலுக்கும்‌ 
ஆசைகொள்‌ மனைவியோடு அடையுமானந்தத்‌ திற்கும்‌ 
பேசொணா வகையி லென்றும்‌ பேதமுண்‌ டென்னும்‌ 

வார்த்தை 
நேசரு மினிமேல்‌ காண்பர்‌ நெஞ்செலாம்‌ குளிரத்‌ 
தானே:?*? 

என்று குறிப்பிடுகிறார்‌ ஆசிரியர்‌. மனைவியோடு மனமொத்து 

இன்பம்‌ நுகர்ந்து வாழ்ன்றபோது தான்‌ நெஞ்சமும்‌ குளிரும்‌ 

என்ற குறிப்பையும்‌ நயம்படக்‌ காட்டுகிறார்‌. 


அமைச்சரியல்பு 

நாட்டு மக்கட்கு நலம்‌ பயக்கும்‌ வழிகளை ஆய்ந்து கூறி 
அரசனை நன்னெறிப்படுத்துதலே நல்லமைச்சர்களின்‌ தலையாய 
கடமைகள்‌. அவர்கள்‌ கூறும்‌ நன்னெறிகளை ஏற்றுச்‌ செயல்பட 
அரசன்‌ விரும்ப வில்லையெனின்‌, எது என்னவாயினும்‌ சரி; நம்‌ 
வாழ்வு நன்கு நடந்தால்‌ போதும்‌ என்று அவ்வமைச்சர்கள்‌ வாளா 
வீருக்க மாட்டார்கள்‌. நன்றறியா மன்னனையும்‌ அந்நாட்டையும்‌ 
விட்டு வேற்று நாட்டிற்குச்‌ செல்லவே அவர்கள்‌ முற்படுவர்‌. 
அப்படிச்‌ செல்ல முற்பட்ட நான்கு அமைச்சர்களுக்கு ஏற்பட்ட 
துன்ப அனுபவங்களையும்‌, தங்கள்‌ அறிவுக்‌ கூர்மையால்‌ எப்படி 
அவர்கள்‌ பிறர்‌ போற்றும்‌ பெருமை பெற்றனர்‌ என்பதனையும்‌ 
விளக்குவதே நாலுமந்திர்‌ விலாசம்‌ என்ற இலக்கியம்‌. 

“அறு சாத்திரம்‌ வேதம்‌ நான்கையும்‌ ஆய்ந்துணர்ந்த 

நல்லோர்‌ - இந்த 
ஆதரையிலுள மந்திரிகளிலிவ ர.றிவின்‌ மிக்க வல்லோர்‌ 
சாருங்காரிய மனைத்தையும்‌ மன்னவர்க்குச்‌ சாற்றமிக 
வல்லோர்‌ - நீதி 
சாகா விற்பன்ன £ர்த்தியும்‌, நன்னெறிதழைக்கும்பேத 
மில்லாம்‌”?*$ 
என்று இவ்வமைச்சர்களை அறிமுகம்‌ செய்து வைக்கின்றார்‌ 
அசிரியர்‌. மத்திரிகளின்‌ நடத்தையினை அறியா ஒருவனுக்கு 
அவர்கள்‌ எப்படிப்பட்டவர்கள்‌ என்பதனை, 

“மந்திரிமார்‌ நடத்தை மடையனே சொல்லக்‌ கேளாய்‌ 
சுந்தர சத்ய8ர்த்தி சுமந்திரன்‌ அவர்கள்‌ செய்கை 
முந்திநீ அறிந்தி லாயோ?...'?** 

என்று சான்றுகளுடன்‌ விளக்குகிறார்‌. 


42. பிரதாபசந்திர விலாசம்‌ அங்‌, 12, களம்‌4 
43. நாலுமந்திரிகள்‌ விலாசம்‌, திருமூர்த்தி நயினார்‌, ப. 19 
44. நாலுமந்திரிகள்‌ விலாசம்‌ ய்‌ 34 


248 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


ஆணவத்தின்‌ இழிவு 

எத்துணைதான்‌ ஒருவர்‌ கற்றிருந்தாலும்‌, எவ்வளவுதான்‌ 
பேரும்‌ புகழும்‌ பெற்றிருந்தாலும்‌ தான்‌? என்ற அகந்தை 
அவருள்ளத்தில்‌ அரும்புதல்‌ தவறு. அது அரும்பிவிட்டால்‌ பின்னர்‌ 
அவரைப்‌ பிறர்‌ கெடுக்க வேண்டிய அவசியமில்லை; தனது வீழ்ச்சிக்‌ 
குரிய வழிகளைத்‌ தானே அமைத்துக்‌ கொள்வார்‌. ஆணவத்தால்‌ 
அழிந்தோர்‌ பட்டியலைத்தான்‌ புராண இதிகாசங்கள்‌ நமக்கு 
எடுத்துக்காட்டுகின்றன. அன்றாட வாழ்விலுங்கூட ஆணவத்தால்‌ 
அடாது செய்து படாதபாடு படுபவர்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டு 
தான்‌ இருக்கின்றோம்‌. 

முனிவர்கள்‌ முக்காலமும்‌ உணரக்‌ கூடியவர்கள்‌; தவ வளிமை 
யால்‌ எதனையும்‌ சாதிக்கக்‌ கூடியவர்கள்‌. அவர்களிடம்‌ ஆணவம்‌ 
இருக்கலாமா? இருந்தால்‌ எத்துணைக்‌ கேடுகளைப்‌ பயக்கும்‌ என்‌ 
பதனை எடுத்துக்‌ காட்டுகிறது தாருகாவன விலாசம்‌. தாங்கள்‌ 
அனைத்தையும்‌ அறிவோம்‌ என்ற அகந்தையினால்‌ அல்லல்‌ பல 
வற்றை அனுபவித்த அம்முனிவர்களுக்கு இறுதியில்‌ இறைவன்‌ 
மீறுவதாக அமைந்த பாடல்‌ சிந்தனைச்‌ குரியது. . 

**ஓங்கு தாருகாவனத்தில்‌ உற்ற மாதவரே வாழி! 


நீங்க ளாணவங்‌ கொண்டிங்கே நெடுந்தவம்‌ செய்த 
தாலே 


நாங்கள்வந்‌ தழித்தோம்‌; தரயநற்பதம்‌ பெறுவ 
தானால்‌ 
தீங்கில்மெய்ஞ்‌ ஞானயோகஞ்‌ செய்துபின்‌ வருகுவீரே?'*5 
என்ற பாடலில்‌ கூறப்பட்டுள்ள உண்மை உலகோர்‌ அனைவரும்‌ 
உய்த்துணர வேண்டியதாகும்‌. இதே உண்மையினையே நுஷ்ண 
விலாசம்‌, இரணியவிலாசம்‌ போன்றவை எடுத்துக்‌ காட்டுகின்றன. 


உலகைப்‌ பற்றிய வருணனைகளையும்‌ அதன்‌ தன்மைகளையும்‌ 
பூகோள விலாசம்‌ அண்டகோன விலாசம்‌ போன்ற நூல்கள்‌ 
எடுத்தியம்யுநின்‌ றன. இறைவனிடத்துக்‌ காட்டவேண்டி௰ பக்தி 
யினைப்‌ பற்றியும்‌, இறைவனின்‌ பெருமைகள்‌ பற்றியும்‌ சங்கா 
விலாசம்‌ பம்பாவையார்‌ விலாசம்‌, மாணிக்க ௬வாமிகள விலாசம்‌ 
போன்ற நூல்கள்‌ விரிவாக விளக்குகின்றன. சித்தாந்தக்‌ கருத்து 
களைத்‌ தெனிவாக எடுத்துக்‌ காட்டுகிறது ஆறாதா॥ விலாசம்‌. 


43. தாருகாவன விலாசம்‌, இருஎவ்ஷர்‌ இராமச்சந்திரக்‌ 
சவிராயர்‌, ப. 182, டு 


விலாசம்‌ 240 


உண்மை பேசுவதன்‌ உயர்வை அரிச்சந்திர புராணங்கள்‌ பேசு 
இன்றன. வறுமையில்‌ வாடிய போதிலும்‌ பொருளுக்காக அலையும்‌ 
தன்மை கூடாது என்பதனை வீளக்கும்‌ குசேல விலரசம்‌. தருமத்தி 
வாழ்வு தனைச்‌ சூது கவ்வினாலும்‌ முடிவில்‌ தருமமே வெல்லும்‌ 
என்று நுட்பத்தை உணர்த்துகின்றன. மகாபாரத விலாசம்‌ 
காதலின்‌ தன்மையினையும்‌, காதல்‌ வயப்பட்ட தலைவனின்‌ மன 
நிலையினையும்‌ சுவைபடச்‌ சொல்லுகின்றன சந்திர விலாசம்‌ 
சமுத்தி வீலாசம்‌, பூதர விலாசம்‌, பவனி விலாசம்‌ போன்ற இலக்‌ 
கியங்கள்‌. இப்படி அனைத்து விலாசங்களுமே கருத்துக்‌ கருவூலங்‌ 
களாகத்‌ திகழ்வதனைக்‌ காண்கின்றோம்‌. 
வடிவமைப்பு 

இலக்யெக்‌ கட்டுக்‌ கோப்புகளில்‌ அதற்கு அமைய வேண்டிய 
வடிவமைப்பு பெரிதும்‌ வேண்டப்படுவதாகும்‌, அவ்விலக்கியத்தின்‌ 
சிறப்பிற்கும்‌ கூட வடிவமைப்புத்‌ துணை செய்கிறது. பிற இற்றிலக்‌ 
கியங்களைப்‌ போன்ற வரையறுக்கப்பட்ட வடிவமைப்பு விலாய 
இலக்கியங்கள்‌ அனைத்திற்கும்‌ யொதுவாகப்‌ பொருந்துமாறு 
அமையவில்லை எனினும்‌ உணர்த்தும்‌ கதைகளுக்கும்‌, கருத்து 
களுக்கும்‌ ஏற்ற வடிவமைப்பை நாம்‌ அங்குக்‌ காணமுடிறெது. 

நாடகப்‌ பாங்கில்‌ அமைந்த விலாசங்களிலெல்லாம்‌ பொது 
வான வடிவமைப்பைக்‌ காண்கிறோம்‌, காப்பு, தேடையம்‌, 
கட்டியங்காரன்‌ வரவு, பின்னர்‌ கதைத்‌ தலைவன்‌ வரவு பின்னர்‌ 
பிற பாத்திரங்களின்‌ அறிமுகம்‌ என்ற அமைப்பில்தான்‌ பல 
விலாசங்கள்‌ அமைந்துள்ளன. ஒரு சல விலாசங்கவில்‌ கட்டியங்‌ 
காரன்‌ வரவு இல்லை. பல்வேறு வகையான இசைப்‌ பாடல்களும்‌, 
சற்தங்களும்‌, கவிதை நயமிக்க உரையாடல்களும்‌ விலாசங்களைச்‌ 
செழுமைப்படுத்துகின்றன. சில விலாசங்களில்‌ பாடல்களிலும்‌, 
உரையாடல்களிலும்‌ வடசொற்கள்‌ விரவி வந்துள்ளன. ஆங்கிலம்‌ 
போன்ற பிற சொற்களும்‌ பேசும்‌ பாத்திரங்களின்‌ தன்மைகளுக்‌ 
கேற்பக்‌ கையாளுப்பட்டுள்ளன. 

ஒருலெ விலாசங்கள்‌ அங்கம்‌, கனம்‌ என்ற பிரிவுகளுடன்‌ 
மேனாட்டு நாடக அமைப்பு முறையில்‌ அமைத்துள்ளன. படலம்‌ 
என்றும்‌, பிரிவு என்றும்‌ கூடப்‌ பகுக்கப்பட்டு நிகழ்ச்சிகள்‌ முறைப்‌ 
படுத்தப்பட்டுள்ள பாங்கும்‌ போற்றுதழ்குரியது. 

கதை மாந்தர்கள்‌ தோன்றிப்‌ பேசவேண்டிய அவசியமில்லாத, 
நிகழ்ச்சிசளைத்‌ தொகுத்துக்‌ கூறவேண்டிய முறையில்‌ நூலை 


250 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


அமைக்க முற்படும்‌ போது அதற்‌ சேற்றாற்‌ போன்று கலிவெண்‌ 
பாக்களையும்‌, பிற பாவகைகளையும்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. 

காதல்‌ மன நிலையினைப்‌ புலப்படுத்து மாற்றான்‌ கவிஞர்கள்‌ 
தங்கள்‌ கருத்து நலத்தையும்‌ கற்பனை வளத்தையும்‌ காட்ட 
முற்படும்‌ அவசியம்‌ ஏற்பட்ட இடங்களில்‌ பல்வேறு வகையான 
அணி நயங்களைக்‌ காட்டி, சிலேடை, மடக்க, இரிபு போன்ற 
சொல்‌ விளையாட்டுகளின்‌ மூலம்‌ தம்‌ ஆற்றலைப்‌ புலப்படுத்தி 
யுள்ளனர்‌. 

இவ்வாறு கூறும்‌ கருத்துகளுக்கேற்பவும்‌, பாத்திரங்களுக்‌ 
கேற்பவும்‌, கதையமைப்புகளுக்‌ கேற்பவும்‌ வடிவ அமைப்புகளைப்‌ 
பெற்று விலாச இலக்கியங்கள்‌ சிறந்த விளங்குகின்றன. 


வெளியீட்டு முறைகள்‌ 

ஒரு இலக்கியம்‌ எவ்வளவு தான்‌ உயர்ந்த கருத்துகளைத்‌ 
தன்னகத்தே கொண்டிருந்தாலும்‌, அதை வெளியிடும்‌ முறைகள்‌ 
நன்கு அமைந்திருந்தால்தான்‌ அக்கருத்துகளாலாய பயன்‌ 
விளையும்‌. சிறந்த நுட்பங்களைச்‌ சொல்வோருங்கூட சொல்‌ 
லாற்றல்‌ இன்மையால்‌ பலரால்‌ வி௫ம்பப்படாது போவதுண்டு. 
பேச்சுக்கள்‌ தற்காலிகமானவை; அதற்கே வெளியீட்டு முறை 
சிறப்பாக அமையவேண்டு மென்றால்‌ காலந்தோறும்‌ நிலை 
இருக்க வேண்டிய இலக்கியங்களுக்கு அது எவ்வளவு இன்றியமை 
யாதது என்பது சொல்லாமலேயே பெறப்படும்‌. பலரும்‌ விரும்பி 
ஒரு இலக்கியத்தைக்‌ கற்க வேண்டுமென்றால்‌ அது கற்பவர்‌ 
மனங்கவருமாறு அமையவேண்டும்‌. அப்படி அமைவதில்‌ அதன்‌ 
வெளியீட்டு முறைகள்‌ சிறப்பிடம்‌ பெறுகின்றன. 

விலாச இலக்கியங்கள்‌ கருத்துக்களால்‌ எப்படிச்‌ சிறப்புற்று 
நிற்கன்றனவோ அது போன்று வெளியிட்டு முறைகளிலும்‌ சிறந்து 
நிற்கின்றன. அந்‌ நூல்களின்‌ சிறப்பிற்கே அதன்‌ வெளியீட்டு 
முறைகள்‌ தான்‌ பெரிதும்‌ காரணமாகும்‌. பல்வேறு வகையான 
இசைப்‌ பாடல்களாலும்‌, சந்த விருத்தங்களாலும்‌ படிப்பவரை 
ஈர்த்துவிடும்‌ ஆற்றல்‌ பல விலாசங்களுக்குண்டு; சலேடைகளையும்‌. 
மடக்கு, திரிபு போன்ற சொல்லணிகளையும்‌ அவர்கள்‌ பயன்‌ 
படுத்தி யுள்ள பாங்கு வியத்தற்குரியது. பழமொழிகள்‌, உவமை, 
உருவகங்களையும்‌ ஏற்ற இடங்களில்‌ கையாண்டுள்ளனர்‌. 
சான்றுகளைக்‌ காட்ட வேண்டுமெனில்‌ அனைத்து நூல்களி 
லிருந்தும்‌ காட்டமுடியும்‌, விரிவஞ்சிச்‌ சில சான்றுகள்‌ மட்டும்‌ 
கீழே காட்டப்படுகிறது. ்‌ 


விலாசம்‌ 251 


முதல்‌ மடக்கு 
தனமே முத்தம்‌ பொரிந்தசந்‌ 
தனமே தரியேன்‌ சயனமுநூ 
தனமே யானதன்றில்சே 
தனமே யெனவும்‌ நினைப்பேனோ:'** 


“தனமே புடைத்துப்‌ பால்பழமோ 
தனமே வெறுத்துச்‌ சந்திரவ 
தனமே வாடி, கயவருக்கும்வந்‌ 
தனமே செய்தேன்‌ மதன்கணைவி 
தனமே கொந்த மணம்‌ பெறுசந்‌ 
தனமே யணியே மனக்கருள்‌ வேன்‌ 
றனமே மருதூர்க்‌ கதிகதுரைத்‌ 
தனமே லவர்க்குச்‌ சொல்வாயே:*** 


இடை மடக்கு 
**அவிரும்‌ மதி நாடகத்தின்‌ மயில்‌ 
அமரும்‌ மதி நாடகங்காட்டும்‌ 
மணிசேர்த்‌ தண்டத்‌ தடுக்கும்‌எயில்‌ 
அது போய்த்‌ தண்டத்‌ தடுக்கும்‌ முடில்‌'?** 
“எனது சரியுங்‌ கருங்கூந்த 
லினின்மஞ்‌ சரியுமோகசுவை 
யெல்லாஞ்‌ சரியும்‌ படியாயென்‌ 
னிடம்வா சரியுஞ்‌ செய்துபின்னும்‌”** 


கடை மடக்கு 


““வருத்த--வருமங்‌ கரும்பிறையே 
மறவான்‌வருமங்‌ கரும்‌ பிறையே 
மரு--வெப்பகலும்படி முயலே”? 
மயல்‌--வெறுப்பகலும்‌ படி முயலே*, 6 


46. சமுத்திர விலாசம்‌, பாடல்‌. 25. 

47. பூதர விலாசம்‌, மலையிடம்‌ தலைவி கூறுதல்‌. 

48. சமுத்திர விலாசம்‌, பாடல்‌. 27. 

49. பூதர விலாசம்‌, மலையிடம்‌ தலைவி இரங்கிக்‌ கூறுதல்‌, 
50. சந்திர விலாசம்‌, சந்திரன்‌-- தலைவி சிலேடை, 


252 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
**சடமே அசைக்கும்‌ போ தாவே 
சம்போ லிருக்கம்‌ போதாவே 
தனிக்க விதித்தான்‌ போதாவே 
தமியேற்‌ இதுவும்‌ போதாவே''** 
கடைத்‌ ரிபு 


* “தனை நடுவின்‌ முந்தானை 


தனிலே ஏறி வத்தானை 
சகியா மோகம்‌ தந்தாளை 
தடுத்தேன்‌ இலையே குந்தாலை 


25562 


கு பொன்னன்‌ 


மலைவில்லான்‌ ஓர்குழையான்‌ மாது வரைக்‌ காக்க 
மலைவில்லான்‌ வெள்ளி மலையான்‌ மெலிய திருக்‌ 
கண்டங்‌ கறுத்தான்‌ கருதுமடி யார்வினையைக்‌ 
கண்டங்‌ கறுக்குங்‌ சருணையான்‌'*** 


என்ற பாடலில்‌ அமைந்துள்ள சிலேடை நயம்‌ சுவைத்து மகிழுதற்‌ 


குரியது. 
சந்தம்‌ 


“நீடிக்கய மோடித்தனி 
சாடிக்கய தனின்மா 
நீலப்புய னீவிக்கிரி 
போலப்புய வமரர்‌ 
வாடித்துள வீறித்துவி 
சேடித்துள களிறூர்‌ 
மாலற்புத வேலப்படி 
மான்மெச்சிய நிலவே! 


என்ற பாடலில்‌ காணப்படும்‌ சந்தம்‌ கற்போர்‌ மனங்‌ கவரும்‌ 
தன்மை வாய்ந்தது. 


**குன்றின்மேல்‌ மிதித்து வீரர்‌ மண்டைவீழ எற்றியே 
கொண்டல்மேல்‌ உழக்கிவீதி கொண்டுபோரின்‌ 
முட்டியே 


சமுத்திர விலாசம்‌, பாடல்‌. 51 
சமுத்திர விலாசம்‌, பாடல்‌. 47. 
பூகோள விலாசம்‌, 3 4-- கண்ணிகள்‌. 


சந்திர விலாசம்‌, தலைவி நிலவிடம்‌ பேசுதல்‌, 


விலாசம்‌ 253 


வென்றபாய்‌ பரிக்குள்‌ ஏறி நின்றவீர பத்திரன்‌ 
வெங்கடேசு ரெட்டராச சிங்கம்‌...” 
என்ற பாடலில்‌ மெல்லோசை அமைந்துள்ள பாங்கும்‌, 
“பட்ட வத்தனச்‌ செருக்கர்‌ பட்ட வத்தம்‌ எய்தவே 
பற்றெ றிக்க எற்றி உச்‌ பற்றறக்குமைக்கமேல்‌ 
விட்ட மெய்ப்ப ரிக்குள்‌ வட்ட இட்ட௨க்கி ரத்தி 
னான்‌??56 
என்ற பாடலில்‌ வல்லோசை அமைந்துள்ள பாங்கும்‌ படித்து மகிழு 
தற்குரியது. 
உவமைகள்‌ 
எண்ணற்ற உவமைகளைக்‌ கையாண்டு தம்‌ எண்ணத்தை 
வெளிப்படுத்தியிருக்கும்‌ பாங்கு விலாச இலக்கியப்‌ படைப்பாளர்‌ 
களின்‌ திறனை அறிதற்குத்‌ தக்க சான்றுகள்‌. 
**தமிழுக்குதவி நிதிபோலத்‌ தானே வளரும்‌ 
சலநிதியே' 57 
**சோமன்முன்‌ மின்‌ மினிபோல்‌: * 55 
““சோதிமுன்‌ சொரிகின்ற பனி?” 
“கற்பகத்‌ தருவைச்‌ சார்ந்தோர்‌ சாஞ்சிரங்காயைக்‌ 
கேட்கும்‌ 
அற்பமாஞ்‌ செய்கைபோல*6௦ 
போன்ற பல இடங்கள்‌ 
பழமொழி முதலியன 
“சுய புத்தியும்‌ இல்லே; சொல்புத்தியும்‌ இல்லே?” என்ற பழ 
மொழி, 
“தமக்குந்‌ தெரியா தொருவர்‌ சாற்றினுங்‌ கேளா 
ரெனுஞ்சொல்‌ 
தெய்வமே--ஓகோ தெய்வமே 
எமக்குத்தானுண்டானதோ வென்றே யோசிக்கன்றேன்‌ 
தெய்வமே--ஓகோ வெய்ஃமே” 53 
என்று எடுத்தாளப்பட்டுள்ளது. 


55. சமுத்திர விலாசம்‌, பாடல்‌ 36, 
56. சமுத்திர விலாசம்‌, பாடல்‌. 31. 
57. சமுத்திர விலாசம்‌, பாடல்‌. 29. 
58. 59 அப்பர்‌ பர்மா விலாசம்‌. 
60. குசேல விலாசம்‌. 

61. குசேல விலாசம்‌. 


354 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


*திட்டாதாயின்‌ வெட்டென மற்‌ என்று ஒளவையார்‌ வாக்கு, 


“வட்டமா நிலத்தோ ரென்றன்‌ மைந்தர்காள்‌ கட்டா 
தாயின்‌ 
வெட்டென மறவென்றிங்கு விளம்புறுமொழி 
நினைத்து 
மட்டிலாப்‌ பிடிவாதத்தில்‌ மனத்தினைச்‌ 
செலுத்தாதீர்கள்‌; 
கட்டியே யணைத்தோர்‌ முத்தங்‌ களிப்புடன்‌ றருகின்‌ 
றேனே! 62 
என்ற பாடலில்‌ அழகுறக்‌ கையாளப்பட்டுள்ளது. 


*-இரைகட லோடியும்‌ அரியதிரவியம்‌ தேடென்று 
உரைத்‌ திருக்கின்றார்‌ உலகர்‌ உயர்தரு 
மென்பதியே'?££ 


"களிக்க வுனைக்கண்டு சேவிக்க வந்ததற்குக்‌ 
கனத்த செல்வத்தினையே தந்தாய்‌ 
குளிக்கப்‌ போய்ச்‌ சேற்றைத்தான ள்ளிப்‌ பூசிக்‌ 
கொள்ளும்‌ 
கொள்கைபோல்‌ ஸ்ரீகிருஷ்ணணே? 0௯ 
போன்ற பலவிடங்களைக்‌ குசேல விலாசம்‌ முழுவதுங்‌ காண்‌ 
கிறோம்‌. 


நிறைவுரை 

சிறு பிரபந்தங்களில்‌ ஒன்றாக வைத்துப்‌ போற்றப்படும்‌ 
விலாசம்‌ இலக்கியங்கள்‌ அரசன்‌, மதவாதி போன்ற தனி மனித 
வழிபாட்டிலக்கியங்களாக விளங்காமல்‌ சமுதாயத்தைப்‌ பிரதி 
பலித்துக்‌ காட்டும்‌ பாங்குடைய இலக்ெங்களாகத்‌ திகழ்கன்றன, 
சிலரிடம்‌ பெரும்‌ பொருளுக்காகத்‌ தம்‌ சிந்தனைகளை அடகு 
வைத்து, அதன்‌ அடையாளமாகப்‌ படைக்கப்பட்ட நூல்கள்‌ இவை 
யல்ல; தவறு செய்பவர்கள்‌ எவராயிருப்பினும்‌ அவர்களைச்‌ 
சாடும்‌ திறமும்‌, தீயோர்‌ திருந்தி நல்வாழ்வு வாழ வழி காட்டும்‌ 
உரமும்‌ அமைந்தோரால்‌ படைக்கப்பட்ட இலக்கியங்கள்‌ இவை 
ல்‌ வ ப ர அதக கலக்‌ 

62. குசேல விலாசம்‌ 


63. குசேல விலாசம்‌ 
04. குசேல விசாலம்‌ 


255 


விலாசம்‌ 


கருத்து தலமும்‌, கற்பனை வளமும்‌, அணி நயங்களும்‌ 
அமையப்‌ பெற்ற இவ்விலாச இலக்கியங்கள்‌ இன்னும்‌ முழுமை 
யான அறிமுகத்தைப்‌ பெறவில்லை என்றே எண்ணத்‌ தோன்று 
கிறது. இவ்விலக்யெங்களைக்‌ காட்டிலும்‌ துதியிற்‌ குறைந்த பல 
இலக்கியங்கள்‌ அன்றாடம்‌ நம்‌ நாவரங்குகளில்‌ நடமிட்டு வரும்‌ 
போது [ இவ்விலக்யெங்கள்‌ ஏன்‌ திரைமறைவில்‌ உறங்குகின்றன 
என்பது புரியவில்லை. இவைகளை முழுமையாக ஆராயப்‌ புகின்‌ 
பல அரிய செய்திகள்‌ வெளிப்படலாம்‌. 

அடிக்குறிப்புகளில்‌, ஆசிரியர்‌, நூற்பெயர்‌ பதிப்பித்த ஊர்‌, 
பதிப்பகம்‌, ஆண்டு, முதலியன பற்றிய செய்கதிள்‌ அறிய இயலாத 
விடங்களின்‌ அவை விடப்பட்டுள்ளன. 


விலாச: இலக்கியங்கள்‌ 


நற்பெயர்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ 

1. அரிச்சந்திர விலாசம்‌ அரங்கப்‌ பின்ளைக்‌ கவிராயர்‌ 
2. ௮, _ இரங்கப்‌ பிள்ளைக்‌ கவிராயர்‌ 
3. _ ,, லம _ பரசுராமக்‌ கவிராயர்‌. 

4. ன ஸ்‌ _ முத்துசாமிப்‌ பிள்ளை. 

5, உல்ல ண்‌ 2 _ வேங்கடராம உபாத்தியார்‌. 
6. அருணாசல மகத்துவம்‌ 


என்னும்‌ வெள்ளாள 

மகாராசன்‌ விலாசம்‌ 
7. அப்பர்பர்மாயுத்த விலாசம்‌ -- ஜே. பிராஞ்சீஸ்‌. 
8. அண்ட கோள விலாசம்‌ - முத்து வேங்கடசுப்பையர்‌ 
9. ஆதாம்‌ ஏவாள்‌ விலாசம்‌ -- இராஜேந்திரம்‌ பிள்ளை. 
0. ஆதாமேவாளின்‌ விலாசம்‌ 

அல்லது பேரின்ப லீலா சிங்‌ 


காரி - _ இயாக்கோபு சாமுவேல்‌ 
11. ஆறாதார விலாசம்‌ கன்னிப்‌ புத்தூர்‌ வேலாயுத 
» முதலியார்‌. 
12. இரணிய விலாசம்‌ _ இராமச்சந்திரக்‌ கவிராயர்‌ 
15 டை _ குமார சுவாமி உபாத்தியார்‌ 


14. இரணியன்‌ விலாசம்‌ என்‌ 

னும்‌ பிரகலாதன்‌ விலாசம்‌ _ அரங்கநாதக்‌ கவிராயர்‌. 
15. இரத்தினாகர விலாசம்‌ ன ட ஸ்‌ 
16. எழுநகரத்தாற்‌ பெயராற்‌ 


பாடிய திருமுகவிலாசம்‌ _ முத்தப்ப செட்டியார்‌ 
17. கிருஷ்ண விலாசம்‌ — மணியன்‌ ம 
ச்‌ சச விலாசம்‌ _ கண்ணய்ய நாயுடு. 
. குசவை விலாசம்‌ ௮ சேஷாத்திரி அய்யங்கார்‌. 
20. கோபிகா விலாசம்‌ த்தது னு ன்ற 
21. சந்திர விலாசம்‌ மாம்பழக்‌ கவிச்சிங்க நாவலர்‌ 


22. சகுந்தலை விலாசம்‌ _ இராமச்‌ சந்திரக்‌ கவிராயர்‌. 


சங்கர விலாசம்‌ 

சகுந்தலை விலாசம்‌ 
சமுத்திர விலாசம்‌ 

சத்திய பாஷா அரிச்சந்திர 
விலாசம்‌ 


சாத்விக பிரம்ம வித்யா 
விலாசம்‌ 

சாரங்கதார விலாசம்‌ 
சித்திராங்கி விலாசம்‌ 
சித்திராங்கதை விலாசம்‌ 
சிவகங்கைத்திருமுகவிலாசம்‌ 
சித்திராங்கதை விலாசம்‌ 
சிறுத்‌ தொண்ட'நாயகனார்‌ 
விலசாம்‌ 

சுப்பராய விலாசம்‌ 
சுப்பிரமணிய விலாசம்‌ 
சுந்தரர்‌ விலாசம்‌ 

சுமதி விலாசம்‌ 
சுகுணவிலாசம்‌ 

சோலை விலாசம்‌ 

சோழ விலாசம்‌ 
டம்பாச்சாரி விலாசம்‌ 
தாருகாவன விலாசம்‌ 
திருநீலகண்ட. நாயனார்‌ 
விலாசம்‌ 

தேசிங்கு ராசன்‌ விலாசம்‌ 
தேசிங்கு ராஜ விலாசம்‌ 
நச்சுப்‌ பொய்கை விலாசம்‌ 
சோலை விலாசம்‌ 

நாலு மந்திரி விலாசம்‌ 
தளவிலாசம்‌, 

நளவிலாசம்‌ 

நளச்‌ சக்கரவர்த்தி விலாசம்‌ 
பவனி விலாசம்‌ 
பஞ்சலட்சண திருமுக விலா 
சம்‌ 

பாண்டிய கேளீ விலாசம்‌ 
பாவராக தாள சிங்காராதி 
அமிநயதர்ப்பண விலாசம்‌ 
பிரதாப சந்திர விலாசம்‌ 
பிரகலாத விலாசம்‌ 

பூக விலாசம்‌ 

பூகோள விலாசம்‌ 
பூம்பாவையார்‌ விலாசம்‌ 
மகாபாரத வில £ சம்‌ 
சூதாடல்‌, துகலுரிதல்‌ 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


4 இதுர்பரநாதக்‌ கவிராயர்‌. 
_ லஷ்மி அம்மாள்‌ 
_ கடிகை முத்துப்‌ புலவர்‌ 


_ அப்பாவுப்‌ பிள்ளை. 
_ முத்துசாமிப்‌ பிள்ளை. 


_ தருமலிங்கக்‌ கவிராயர்‌. 
_ அப்பாவுப்‌ பிள்ளை 


_ பரசுராமக்‌ கவிராயர்‌. 


௯ ஆழ்வாரப்பப்‌ பிள்ளை, 

_ அப்பாவுப்‌ பிள்ளை. 

_ காரி விசுவநாத முதலியார்‌ 
- இராமச்சந்திரக்‌ கவிராயர்‌. 


எ வெங்கடாசலம்‌ பிள்ளை. 
- மதுரை முத்துக்‌ கவிராயர்‌ 
_ முத்துக்‌ கவிராயர்‌. 


- திருமூர்த்தி நயினார்‌. 
௯ சபாபதி முதலியார்‌. 
எ தாமோதர முதலியார்‌. 


௯ சராவணமுத்துப்‌ பிள்ளை. 
 வில்லியப்ப பிள்ளை, 


_ நாராயணர்‌ கவி 


உபி வி. ராமசுவாமிராக. 
-- அரங்கநாதக்‌ கவிராயர்‌. 
- பொன்னுங்கூடக்‌ கவிராய. 
- மருகுரார்‌ அபத்தாரனார்‌ 
௭ சீர்காழி - வாணனார்‌. 


- இராமானுஜ சுவாமிகள்‌ 


விலாசம்‌ 


60. 
61. 


மகாபாரத விலாசம்‌ அர்ச்‌ 
சுனன்‌ தபசு ள்‌ ட்‌ 
மகாபாரத விலாசம்‌ வில்‌ -- இராமானுஜ சுவாமிகள்‌ 
வளைத்து மாலையிடுதல்‌ து 

மகாபாரத நச்சுப்பொய்கை -- வைரக்கண்‌ வேலாயுதப்‌ 
விலாசம்‌ புலவர்‌. 

மதனசுந்தர பிரசாதன 
சந்தான விலாசம்‌ 


_ நாராயணசுவாமி பிள்ளை 
மங்கள வல்லி விலாசம்‌ வ 

மங்களாம்பிகை திருவருள்‌ - ஐ. சண்முகம்‌ பிள்ளை 
விலாசம்‌ 

மன்மத விலாசம்‌ . தாண்டவராய முதலியார்‌. 
மாணிக்கவாசக சுவாமிகள்‌ 

விலாசம்‌ 


_ குப்புசாமிக்‌ கிராமணி. 
மார்க்கண்டேயர்‌ விலாசம்‌ -- வெங்கடராம உபாத்தியாயர்‌ 
முத்துப்‌ பாலாண்டித்‌ == 

தேவர்‌ பேரில்‌ திருமுக 

விலாசம்‌ 

முத்தையன்‌ விலாசம்‌ — 

மோகனாங்கி விலாசம்‌ _ சுப்பிரமணிய பண்டிதர்‌. 
யயாத்‌ விலாசம்‌ _ ராமச்சந்திரக்‌ கவிராயர்‌. 


— சுப்புராம ஐயர்‌. 


ருக்குமாங்கக விலாசம்‌ கதிர்வேலக்‌ கவிராயர்‌. 
வல்லாள மகாராஜன்‌ 
விலாசம்‌ 

வீரகுமார விலாசம்‌ 
விவேக விர்த்தி விலாசம்‌ 
வேனுவன லிங்க விலாசம்‌ 


பையனூர்‌ வரதராசப்பிள்ளை 


ஆய்விற்குத்‌ துணைசெய்த நூல்கள்‌ 


1. 
2. 


3. 


பிரபழ்த மரபியல்‌. 

சதுர்‌ அகராதி ௯ வீரமாமுனிவர்‌. 

பிரபந்தத்‌ திரட்டு, பதிப்பாசிரியர்‌, டாக்டர்‌ அன்னி தாமசு, 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை - 20, 

தமிழ்‌ நாடகம்‌ ஓர்‌ ஆய்வு, டாக்டர்‌ ஏ. என்‌. பெருமாள்‌, 
தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, சென்னை-20. 

தமிழ்‌ நாடக வரலாறு, டாக்டர்‌ சக்திப்‌ பெருமாள்‌, 
வஞ்சிக்கோ பதிப்பகம்‌, மதுரை 18, 

தமிழ்‌ நாடகத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌, டாக்டர்‌ 

ஏ. என்‌. பெருமாள்‌, அணியகம்‌, சென்னை-30. 

கழகத்‌ தமிழ்‌ அகராதி, சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை. 


இ.கொ17 


258 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை, 5 ஆம்‌ பகுதி, உலகத்‌ தமிழா 
ராய்ச்சி நிறுவனம்‌. சென்னை. 
பூதர விலராம்‌, மதுரை, ஹரிசமய திவாகர முத்திய சாலை, 
திருமுக விலாசம்‌, சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை. 
பூம்பாவையார்‌ விலாசம்‌, சீர்காழி வாணணார்‌ 
சங்கர விலாசம்‌, திருவேங்கடேசுவரன்‌ கீழ்க்‌ கலை 
ஆராய்ச்சிக்‌ கழகம்‌, திருப்பதி. 
பிரதாப சந்திர விலாசம்‌, பி வி. இராமசுவாமிராசு. 
அரிச்சந்திர விலாசம்‌, முத்துசாமிப்‌ பிள்ளை. 
அரிச்சந்திர விலாசம்‌, இரங்கப்பிள்ளை. 
பூகோள விலாசம்‌, மருதூர்‌ அபத்தாரனார்‌. 
அப்பர்‌ பர்மாயுத்த விலாசம்‌, ஜே. பிராஞ்சீஸ்‌. 
மாணிக்கவாசக சுவாமிகள்‌ விலாசம்‌, குப்புசாமிக்‌ 
கிராமணியார்‌. 
சகுந்தலை விலாசம்‌, இராமசந்திரக்‌ கவிராயர்‌. 
பஞ்சலட்சண திருமுகவிலாசம்‌, வில்லியப்ப பிள்ளை. 
திருக்குறள்‌, பரிமேலழகர்‌ உரை. 
எழுதகரத்தார்‌ பெயராற்‌ பாடிய திருமுக விலாசம்‌, 
முத்தப்ப செட்டியார்‌. 
நாலு மந்திரிகள்‌ விலாசம்‌, திருமூர்த்தி நயினார்‌. 
தாருகாவன விலாசம்‌, திருஎவ்வூர்‌ இராமச்சந்திரக்‌ கவிராயர்‌ 
சந்திர விலாசம்‌, மாம்பழக்‌ கவிச்‌ சிங்கக்‌ கவிராயர்‌, 
சமுத்திர விலாசம்‌, கடிகைமுத்துப்‌ புலவர்‌. 
குசேல விலாசம்‌, சேஷாத்திரி ஐயங்கார்‌. 


மெய்க்‌ கீர்த்தி 
பூ. சுப்பிரமணியம்‌ 


1. கல்வெட்டு 


**நல்லார்‌ ஒருவர்க்குச்‌ செய்தஉபகாரம்‌ 
கல்மேல்‌ எழுத்துப்‌ போல்‌ காணுமே”? 


என்றார்‌ ஒளவையார்‌.” தமிழர்கள்‌ நல்ல செய்திகளைக்‌ கல்லில்‌ 
வெட்டி வைத்தார்கள்‌. காரணம்‌ அவை என்றும்‌ திலைத்திருக்க 


வேண்டும்‌ என்பதே, 
“*செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டுவித்துக்‌ கொள்ல்க”** 
செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டிப்‌ பரிப்பித்துக்‌ 


கெவ்ள்கர்‌ ப்‌ 


மூதுரை, பா. 2. ஒளவையார்‌ (சென்னை கழகம்‌ 1972.) 
கல்வெட்டியல்‌, நால்வர்‌, தமிழ்‌ நாடு அரசு. தொல்‌ 
பொருள்‌ ஆய்வுத்துறை, (சென்னை-—28_1972) 

3, ப 


1. 
2. 


பக்‌125. 
கல்வெட்டியல்‌,( நால்வர்‌, தமிழ்‌ நாடு தொல்‌ பொருள்‌ 
ஆய்வுத்துறை, (சென்னை--28-1972) 


பக்‌, த 


260 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


““சந்திராதித்தவரை செல்வதாகச்‌ செய்து கொடுத்தேன்‌ 
கல்வெட்டிக்‌ கொடுத்தேன்‌?** 
என மன்னர்களே இசைவு வழங்கித்‌ தம்‌ ஆணைகளைக்‌ கல்லில்‌ 
வெட்டச்‌ செய்துள்ளனர்‌. 
“அக, இப்படி உடையார்‌ ஸ்ரீராஜராஜதேவர்‌ திருவாய்‌ 
மொழிந்தருளினபடி கல்லில்‌ வெட்டியது?'* 
**இருவாய்க்‌ கேழ்விப்படி கல்லில்‌ வெட்டியது?" 
இவ்வாறு கல்லில்‌ வெட்டியவர்களும்‌ உறுதிப்படுத்தியுள்ளனர்‌. 
2, கல்லில்‌ பொறிக்கப்பட்ட செய்திகள்‌ 
அரசு ஆணைகளும்‌ கொடைகளும்‌ கற்களில்‌ பொறிக்கப்‌ 
பெற்றன. அறச்‌ செயல்களும்‌ மறச்‌ செயல்களும்‌ அவற்றில்‌ 
காணப்பேறுகின்‌ றன. 
சான்றுகள்‌ 

1. “காத்தணோர்‌ மர்யாதையால்‌ தொண்ணாூ ற்றுஐவர்‌ 
சட்டர்க்குச்‌ சரலையும்‌ செய்தான்‌ ஸ்ரீ கேர்க்‌ 
கருநந்தடக்களன்‌,”?* 

உ “படாரிக்கு நவகண்டங்குடுத்து, குன்றகத்தலை அறுத்துப்‌ 
பிடலிகைமேல்‌ வைத்தானுக்கு...தொறுப்பட்டிநிலம்‌ 
குடுத்தார்கள்‌?* 

3. 1*தாரிப்பெருமான்‌ தன்‌ உரையில்‌ அம்பூமாள எவ்விப்‌ 

பத்திரம்‌ 

உருவி எதிரே சென்று பட்டான்‌.??* 
கொடைகளும்‌ அறச்‌ செயல்களும்‌ மன்னர்களால்‌ செய்யப்‌ பெற்‌ 
றவை மட்டுமல்ல. அரச மகளிரும்‌ செய்துள்ளனர்‌. அரசு 


4. குலசேகர பாண்டியன்‌ கல்வெட்டு--புதுக்கோட்டை. கல்‌ 
வெட்டு எண்‌, 246 

5. முதலாம்‌ இராசராசன்‌ கல்வெட்டு. தென்னிந்தியக்‌ கல்‌ 
வெட்டு- தொகுதி. 2 பகுதி. 3. எண்‌. 6 பக்தி. 5. 

6. தென்னிந்தியக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதி 2, பகுதி. 1. எண்‌. 
20 பத்தி. 16. 

7: பார்த்திவசேகரச்‌ செப்பேடுகள்‌--கல்வெட்டு (ஒர்‌ அறி 
முகம்‌) எண்‌. 5. பக்‌. 43. நடனகாரசநொதன்‌ & கு தாமோ, 
தரன்‌, தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை, (சென்னை 
28—1673) 

8. திருவான்மூர்‌ நடுகல்‌ எண்‌. 16, பக்‌. 67 ஹே நூல்‌ 

9, சின்னையன்பேட்டை. நடுகல்‌. எண்‌. 15 பக்‌. 60.டே நூல்‌ 


மெய்க்‌ கீர்த்தி 261 
அலுவலர்கள்‌ அளித்தவை பல, நகரப்‌ பெருமக்கள்‌ செய்தவை 
மிகப்‌ பல, குடிமக்கள்‌ கொடுத்தவை உண்டு, அவற்றுள்‌ மகளிர்‌ 
தீவை) அளி தியம்‌ உள்ளன. 


சான்றுகள்‌ 
1. **புகழ்த்‌ துணை விசையரயன்‌ தர்மம்‌ இது?'1௦ 
2. “*சோழநாட்டுச்‌ சோழனார்‌ உலகப்‌ பெருமானார்‌ 


s241T 


வைத்த திருவிளக்கு முதல்‌ 
3. “கீழ்‌ இரணிய முட்டத்துப்படும்‌...நரசிங்கமங்க 
லத்து சபையோம்‌...ஐட்டிக்‌ கொடுத்த பரிசாவது''12 
4. “ஸ்ரீ ராஜராஜீஸ்வரம்‌ உடையார்க்கு ஸ்ரீ காரியம்‌ 
செய்கின்ற பொய்கைநாடுகிழவன்‌ ஆதித்தன்‌ 
சூரியனான... வேளான்‌ எழுந்தருளுவித்தச்‌ 
செப்புப்‌ பிரஇமங்கள்‌???* 
5.  *“திருப்பதியம்‌ விண்ணப்பம்‌ செய்ய உடையார்‌ ஸ்ரீ 
ராஜராஜதேவர்‌ கொடுத்த பிடாரர்கள்‌: “44 
6. “வழி மல்லியூர்‌ இருக்கும்‌ வியாபாரி நந்தப்பய்யன்‌ 
மணவாட்டி சாமுண்டப்பை வைத்த திருநந்தா 
விளக்கு” ** * 
7. “குந்தவையார்‌ தாம்‌எழுந்தருளுவித்த 
திருமேனிகளுக்குக்‌ கொடுத்த பொன்‌''2 
இவை கற்களில்‌ வெட்டப்பட்டதோடு செப்பேடுகளிலும்‌ பொறிக்‌ 
கப்பெற்றுள்ளன. 
இச்செய்திகள்‌ அடங்கிய கல்வெட்டுக்களும்‌ செப்பேடுகளும்‌ 
தம்‌ நாட்டில்‌ பிராகிருதம்‌, வடமொழி, தமிழ்‌, தெலுங்கு, 
கன்னடம்‌ முதலிய பலமொழிகவில்‌ காணப்பெறுகின்றன. சில 
இருமொழிகள்‌ கலந்து எழுதப்பெற்றுள்ளன. தனியே தமிழில்‌ 
உள்ளவற்றில்‌ கூடக்‌ இரந்த எழுத்துக்களால்‌ ஆனவை பல. 
வடமொழிச்‌ சொற்கள்‌ கலந்தவை மிகப்‌ பல, பலசெய்யுள்‌ நடை 
யில்‌ அமைந்துள்ளன. சில உரைநடையில்‌ உள்ளன; சில கலந்தும்‌ 
காணப்பெறுகின்றன. 
10. எபிரொபியா ;இண்டிகா- தொகுதி 8 எண்‌. 29 பக்‌. 296 
11. தெ. இ, க. தொகுதி--12 எண்‌. 48-பக்‌. 18 


12. 5 ௮ 3அபகுதி. 3 எண்‌. 106, பக்‌. 293 
13. ல _ 2_பகுதி, 2 எண்‌. 88 

14, க _ பகுதி, 3 எண்‌. 05. பக்‌. 259 
15. ல்‌ _ ரபுகூ இ, எண்‌, 67. பக்‌. 09 


16. ன ௬ பகுதி, 1 எண்‌, 7, பத்‌, 77 


262 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


2. பழமைவாய்ந்த கல்வெட்டு 
“இதுவரை டைத்துள்ள தமிழ்ச்‌ சாசனங்களில்‌ 
பழமையானது செஞ்சிக்கு அடுத்த திருநாதர்‌ குன்றில்‌ 
உள்ள சாசனம்‌ என்று இன்றைய ஆராய்ச்சியாளர்‌ 
கூறுகின்றனர்‌.” 
திருநாதர்‌ குன்ற கல்வெட்டு 
**ஐம்பத்‌ தேழு அனசனம்‌ நோற்ற 
சந்திர நந்தி ஆசிரிகர்‌ 
நிச்திகை'*18 
“வட்டெழுத்துக்‌ கல்வெட்டுகளில்‌ இதுவே தொன்மை 
யானதாகக்‌ கருதப்பட்டது. இப்போது இதற்கும்‌ 
காலத்தால்‌ முற்பட்ட பலவெட்டெமுத்துக்‌ கல்‌ 
வெட்டுகள்‌ இிடைத்துள்ளன 29 
என்பர்‌ நடன காநொதன்‌ அவர்கள்‌ 
அவர்‌ ௫.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டு, இரண்டாம்‌ தாற்றாண்டு கல்‌ 
வெட்டுகளாக மீனாட்சிபுரம்‌ கல்வெட்டு சித்தன்னவாசல்‌ 
கல்வெட்டு” களைக்‌ காட்டுகிறார்‌. 
இக்கல்வெட்டுமுறை பல்லவர்‌ காலத்தில்தான்‌ விரிவடைந்‌ 
துள்ளது. அவர்கள்‌ கற்கோயில்சளை மிகுதியாகக்‌ கட்டினார்கள்‌, 
அக்கோயில்களில்‌ எல்லாச்‌ செய்திகளையும்‌ பொறிக்கும்‌ வாய்ப்பு 
அவர்களுக்கு உண்டாயிற்று. 
பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ இக்கல்வெட்டுமுறை இலக்கிய 
நடையில்‌ ஒழுங்கு படுத்தப்பட்டது. இவ்‌ ஒழுங்குமுறை முதலாம்‌ 
இராசராசன்‌ கல்வெட்டில்‌ காணமுடிறெது. இவ்‌ ஓழுங்குமுறைக்‌ 
கல்வெட்டுகளின்‌ அமைப்பை ஏழு பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
அவை. 
1. மங்கலச்சொல்‌. 
2. மெய்க்கீர்த்தி 
3. பட்டப்பெயர்‌, இயற்பெயர்கள்‌. 
-4. கல்வெட்டின்‌ ஆண்டு. 
17. தென்‌ இந்திய தமிழ்ச்‌ சாசனங்கள்‌ - வ. கங்கையா 
நாடார்‌ (சென்னை. 67 கழகம்‌ 'ஆராய்ச்சியுரை,) பக்‌, 12 
18. கல்வெட்டு (ஓர்‌ அறிமுகம) பக்‌. 62 (குறிப்பு 7இன்‌ நூல்‌ 
19, 2௩ இரண்டாம்‌ பகுதி பக்‌. 28 ( ன்‌ ) 
20. ச 5 பக்‌. 28 ( ன்‌ 3 
21 21... ப்‌] ்க்31 ( 4 டட 


மெய்க்‌ கீர்த்தி 263 
5. ஆணை அல்லது அறச்செயல்களாகிய செய்திகள்‌. 
6. எழுதி அமைத்தவர்‌, யொறித்தவர்‌ யெயர்கள்‌. 
7. காட்புநிலை 
என்பனவாகும்‌, 
இவ்‌ வமைப்புடைய கல்வெட்டுக்களை அவற்றில்‌ காணும்‌ 
பொருள்‌ அடிப்படையிலும்‌ ஏழுவசைப்‌ படுத்தலாம்‌. அவை பின்‌ 
வருமாறு. 
1. கொடைக்‌ கல்வெட்டுக்கள்‌. 
2, இலக்கியக்‌ கல்வெட்டுக்கள்‌. 
3. வரலாற்றுக்‌ கல்வெட்டுக்கள்‌. 
4. சமயக்‌ கல்வெட்டுக்கள்‌. 
3. வாழ்க்கைக்‌ கல்வெட்டுக்கள்‌. 
6. அரசியல்‌ கல்வெட்டுக்கள்‌. 
7. போலிக்‌ கல்வெட்டுக்கள்‌. 
“சாசனச்‌ செய்யுள்களை மெய்ச்கீர்த்திகள்‌, மெய்க்கீர்த்திகள்‌ 
தவிர்த்த பிற செய்யுள்கள்‌ என இரண்டாக வகுக்கலாம்‌? 
“ பொதுவாகச்‌ சாசனங்களே தனி இலக்கியப்‌ பண்பு உடையன. 
ஆயினும்‌ சிறப்பாக, அச்சாசனங்களில்‌ வரும்‌ மெய்க்‌ கீர்த்தி 
கள்‌ எல்லாம்‌ இலக்கிய வளம்‌ பொருந்தியனவாய்‌, இலக்கண 
அமைதிபெற்று விளங்குகின்றன. ?** 
அவ்வளங்களையும்‌ அமைஇகளையும்‌ காட்ட விழைவதே இக்கட்டு 
ரையின்‌ முயற்சியாகும்‌. 
4. மெய்க்கீர்த்தி - சொல்‌ 
“வேந்தன்‌ மெய்ப்புகழ்‌ எல்லாம்‌ சொல்லியும்‌: :** 
என்பது இலக்கணத்‌ தொடர்‌, மன்னனது உண்மையான புகழை 
எடுத்துக்‌ கூறுவது மெய்க்கீர்த்தி என்பது பொருள்‌. 
““மெய்ப்புகழ்‌ என்றது மெய்ப்புகழுக்குக்‌ காரணமாகிய குணம்‌ 
செய்கைகளை. இது காரிய ஆகுபெயர்‌. 5 
என்பது உரை. 


22. ஆ. வேலுப்பிள்ளை (சாசனமும்‌ தமிழும்‌), இலங்கைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்பேராதனை 1971, பல்‌, 234. 
2 நூல்‌ குறிப்பு 17--இல்‌- ப. 18 
பன்னிரு பாட்டியல்‌, நூற்பா, 197, (சென்‌ ட்‌ 
ப வெளியீடு 1970). ட்‌ 1 த த்த 
 பன்னிருபாட்டியல்‌ நூற்பா உறை, (சென்னை 
வெளியீடு) ரு கழக 


264 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
“மெய்ப்பெயர்‌ மருங்கின்‌ வைத்தனர்‌ வழியே” ௪6 
மெய்ப்பெயராவன - பாட்டுடைத்‌ தலைவர்‌ பெரும்‌ 
தாடும்‌ ஊரும்‌ முதலியனவாம்‌? £ 
என்பன ஓப்புதோக்கத்‌ தக்கன. 
புறநானூறும்‌ பதிற்றுப்பத்தும்‌ பத்துப்‌ பாட்டும்‌ அரசர்தம்‌ 
புகழ்பாடும்‌ மரபில்‌ தோன்றியனவே களவழி நாற்பதும்‌ நந்திக்‌ 
கலம்பகமும்‌, பாண்டிக்‌ கோவையும்‌ முத்தொள்ளாயிரமும்‌ 
பிற்கால இலக்கியங்களாக இம்மரபில்‌ தோன்றியனவாகும்‌. 
மெய்ப்புகழ்‌ பாடும்‌ மரபீல்‌ பாடப்‌ பெற்றுக்‌ கல்வெட்டுகளில்‌ 
அமைந்த பகுதிகள்‌ மட்டும்‌ பிற்காலத்தே அர்த்தநாரி வடிவில்‌ 
பெயர்‌ பெற்றுவிட்டன. தமிழ்ச்சொல்‌ ஒன்றும்‌ வடசொல்‌ ஒன்று 
மாகக்‌ கலந்து அமைந்தது இத்தொடர்‌. இத்தொடர்‌ தமிழ்க்‌ கல்‌ 
வெட்டுப்‌ பகுதிகளில்‌ காணக்கூடவில்லை. பாட்டியல்‌ நூல்களே 
இத்தொடரை அறிமுகப்படுத்துகன்றன. அவை மெய்க்கீர்த்தி 
மாலை என்ற ஒரு இலக்கியம்‌ இருந்ததையும்‌ எடுத்துக்‌ காட்டு 
கின்றன. 
“கீர்த்தி என்ற வடசொல்‌ பல்லவர்காலத்திலேயே 
தமிழ்மொழியில்‌ பெருவழக்காட இருக்க வேண்டும்‌,''** 
5. மெய்க்‌8ர்த்‌இ - தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 
தமிழில்‌ தோன்றிய கல்வெட்டுக்கள்‌ மெய்க்‌சர்த இகளாகவே 
தோறினன்‌ என்று கூறுவது பொருந்தும்‌. 
“காட்சி கால்கோள்‌ நீர்ப்படை நடுகல்‌ 
சீர்த்தகு சிறப்பில்‌ பெரும்படை வாழ்த்தல்‌'*29 
**கற்கோள்‌ நிலையே கல்நீர்ப்‌ படுத்தல்‌ 
கல்‌ நடு கல்லே கல்முறைப்‌ பழிச்சல்‌'**௦ 
““அவன்பெயர்க்‌ கல்மிசைப்‌ பொறித்துக்‌ 
கவின்பெறக்‌ கல்நாட்‌ டின்று”? 17 
என்பன தமிழ்‌ இலக்கணம்‌, இவை 


26. தொல்காப்பியம்‌, பொருள்‌--87. (சென்னை, கழகப்‌ 
பதிப்பு, 1973) 

27. நச்சர்‌ உரை. i த்‌ ஷூ 

28. நால்‌ குறிப்பு 22 இல்‌--பக்‌ 236 

29. தொல்காப்பியம்‌ நச்சர்‌ உறை. பொருள்‌$0. 
(சென்னை, கழகம்‌, 1973) 

30. புறப்பொருள்‌ வெண்பாமாலை, சூத்‌. 10, உ.வே. சா. 
பதிப்பு, (சென்னை-34) 

31. புறப்பொருள்‌ வெண்பாமாலை, கொளு. 251. உ வே.சா, 
பதிப்பு (சென்னை-34) ப்‌ 


மெய்க்‌ கீர்த்தி 265 


“ழன்‌அட்ட வென்றி மறவோன்‌ பெயர்‌ பொறித்துக்‌ 
கல்நட்டார்‌ கல்சூழ்‌ கடத்து?” 

“பீலி அணிந்து பெயர்‌ பொறித்து... 
காண்தக நாட்டினார்‌ கல்‌? 


எனப்‌ போரில்‌ பெரும்புகழ்‌ பெற்ற வீரனுக்கு நடுகல்‌ எடுக்கப்‌ 
பெற்றதற்குச்‌ சான்று வகுத்துக்‌ காட்டுகின்றன. இவ்வாறு நடப்‌ 
பெற்ற கற்களில்‌ அவ்‌ வீரர்தம்‌ பீடும்‌ பெயரும்‌ பொறிக்கப்‌ பெற்றி 
ருந்தன. இம்முறையினை 


“வில்‌ இடவீழ்ந்தோர்‌ - எழுத்துநடை.நடுகல்‌”* 94 


“*நிரைஇவண்‌ தந்து நடுகல்‌ ஆகிய 
வென்வேல்‌ விடலை? 5 


“அணிமயிற்‌ பிலி சூட்டிப்‌ பெயர்பொறித்து 

இனி நட்டனரே கல்லும்‌? 
என்பன போன்ற பல இலக்கிய அடிகளும்‌ உணர்த்துகின்றன. 
இவ்வாறு நடுகல்‌ பெறுவதைப்‌ பெரும்‌ புகழாகக்‌ கருதினர்‌. அந்‌ 
நடுகற்களைப்‌ பலரும்‌ காணும்‌ வழிகளில்‌ அமைத்தனர்‌. வழிபாடு 
செய்தனர்‌. 
சான்று 1. “நல்லிசைப்‌ பெயரோடு நட்ட 

கல்‌ ஏது கவலை.???7 


ப “பெயரே-இடம்‌ பிறர்கொளாச்‌ சிறுவழிப்‌ 

படஞ்செய்ப்‌ பந்தர்க்‌ கல்மிசையதுவே' 8 

3. **நல்லமர்க்‌ கடந்த நாணுடை மறவர்‌ 

பெயரும்‌ பீடும்‌ எழுதி அதர்தொறும்‌ 

பீலிகுட்டிய பிறங்குநிலை நடுகல்‌: 52 
இவற்றால்‌ கல்வெட்டுக்கள்‌. 


32. தொல்பொருள்‌. நச்சர்‌, 60மேற்கோள்‌. (நரல்‌ 29இல்‌) 

33. புறப்பொருள்வெண்பாமாலை மேற்படி 25]க்குச்சானறு 

34. அகநானுூரறு53 களிற்றுயானை நிரை (சென்னை, கழகும, 
1970) 

35. புறநானுறு 261. உ. வே. சாயதிப்பு, (சென்னை, 1971) 

36. ச 264, 2 5 ச 

37. மலைபடுகடாம்‌, வரி 388-89,, (, 1974) 
(பத்துப்பாட்டு) 

38. புறதானூறு--260 (நூல்‌ 35இல்‌) 

39, அகநானூறு--67 (நூல்‌ 34 இல்‌) 


266 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


1. தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முன்பே தோன்றியுள்ளன? 

2. முதன்‌ முதலில்‌ நடுகற்கள்‌ என்ற.. முறையில்தான்‌ 

தோன்றின? 

3. அவற்றில்‌ லீரர்தம்‌ பெயரும்‌ பீடும்‌ பொறிக்கப்‌ பெற்றன. 
என்பன தெளிவாகின்றன: இவ்வாறு நடுகற்களில்‌. பொறிக்கப்‌ 
பெற்ற வீரர்தம்‌ பெயரும்‌ பீடும்‌ முதலான புகழ்த்‌ தொடர்கள்‌ 
நீண்டு வளர்ந்தன. அவையே முன்பு கூறியதுபோல, கல்வெட்டுக்‌ 
கள்‌ ஒழுங்காக முறைப்படுத்தப்பெற்ற காலத்து. மெய்க்கீர்த்தி 
என்ற பெயரைப்‌ பெற்றன. 

பல்லவர்‌ காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ பல தமிழில்‌ காணப்பெறு 
கின்றன. அவற்றில்‌ மெய்க்கீர்த்தி போன்ற சிறப்புப்‌ பகுதி 
வடமொழியிலேயே உள்ளன. பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்தான்‌ 
இம்மெய்க்கீர்த்திகள்‌ சிறப்பாக அமைந்துள்ளன. அவற்றிலும்‌. 

“முதலாம்‌ இராசராசன்‌ காலத்திலிருந்துதான்‌ 
்‌ அரசனது போர்‌ வெற்றிகள்‌, ஆட்சிச்‌ சிறப்பு, கொடை 
முதலியவற்றைக்‌ கூறும்‌ மெய்க்கீர்த்திகள்‌ விரி 

வாகக்‌ கூறப்பட்டு வந்தன.?**? 

முதலாம்‌ இராசராசன்‌ தன்‌ பகை மன்னர்களாயெ சேரர்‌ மீது 
பாடப்‌ பெற்ற பதிற்றுப்‌ பத்தின்‌ பதிகங்களைக்‌ கண்டு அவ்வாறே 
முதன்‌ முதலில்‌ தனக்கும்‌ மெய்க்கீர்த்தி அமைத்துக்‌ கொண்டான்‌ 
என்று கொள்ளுவது பொருந்தும்‌. பிற சோழ மன்னர்‌ அதனைப்‌ 
பின்பற்றி மேலும்‌ விரிவடையச்‌ செய்துள்ளனர்‌. 


“பூமிநாட்டைப்‌ படையெடுத்துத்‌ தழீஇ 
உருள்பூங்‌ கடம்பின்‌ பெருவாயில்‌ தன்னனை 
நிலைச்‌ செருவி னால்தலை அறுத்து?” ** 


**இரட்டபாடி ஏழரை இலக்கமும்‌ 
ஐந்நீர்ப்‌ பழந்தவு பன்னீராயிரமும்‌ 
திண்திறல்‌ வென்றிக்‌ தண்டாற்‌ கொண்டு'?*2 
“மன்னிய பெரும்புகழ்‌ மறுவில்‌ வாய்மொழி 
இன்னிசை முரசின்‌ உதியஞ்‌ சேரலாதற்கு*£ 


40. நூல்‌--குறிப்பு 17இல்‌அபக்‌, 10 
41. பதிற்றுப்பத்து- 4இன்‌:பதிகம்‌, (சென்னை, கழகம்‌, 1968) 
42. முதலாம்‌ இராசராசன்‌" கல்வெட்டு தெ. இ.க.3--1,எண்‌;4 


43. பதிற்றுப்பத்து இரண்டாம்‌ பத்து-பதிகம்‌. நூல்‌ 41 இல்‌ 


மெய்க்‌ கீர்த்தி 267 


*எழில்வளர்‌ ஊழியுள்‌ எல்லா யாண்டும்‌ 
வ செழழியறை த்‌ தேசுகொள்‌ 
கோராசகேசரீவர்மரான்‌ உடையார்‌ ஸ்ரீ 
ராசராச தேவர்க்கு! *** 


போல்வன ஈண்டு ஒப்பு நோக்கத்தக்கன. போர்ச்‌ செய்திகள்‌ பல 
புறநானுரற்றில்‌ சுருக்கமாக அமைந்தன. அவையே பதிற்றுப்‌ 
பத்தில்‌ நீண்டு அமைந்துள்ளன. இத்தன்மைபோலவே முற்கால 
மெய்க£ர்த்திகள்‌ சுருக்கமாகவும்‌ பிற்கால மெய்க்கீர்த்திகள்‌ 
விரிந்தும்‌ அமைந்துள்ளன. 


6, மெய்க்கீர்த்த_-இலக்கயம்‌ 
**டுமய்க்கீர்த்தி என்பது ஒருவகைச்‌ இறுநால்‌; 
விருந்து என்னும்‌ வனப்பு வகையைச்‌ சார்ந்தது.'?** 
“சாசனச்‌ செய்யுள்களுள்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடத்‌ 
தக்க பகுதி மெய்க்கீர்த்தி என்னும்‌ இலக்கிய 
வகையாகும்‌. தமிழில்‌ உள்ள தொண்ணூற்றாறு 
வகைப்‌ பிரபந்தங்களுள்‌ மெய்க்கீர்த்தி என்பது 
ஒன்றாகும்‌.” 4 
“சாசனங்களில்‌ வரும்‌ மெய்க்கீர்த்திகள்‌ எல்லாம்‌ 
இலக்யெ வளம்‌ பொருந்தினவாய்‌ இலக்கண 
அமைதிபெற்று விளங்குகின்றன?” 47 
““மெய்க்கர்த்திமாலை ஒரு பிரபந்தம்‌, குலமுறையில்‌ 
செய்கு கீர்த்தியைக்‌ கூறுவது? £5 
“மன்னரது உண்மைச்‌ கீர்த்தியைத்‌ தொடுப்பது 
மெய்க்‌ கீர்த்தியாம்‌?* *9 
என்னும்‌ கூற்றுக்கள்‌ தமிழில்‌ காணும்‌ மெய்க்சீர்த்திகள்‌ இறந்த 
இலக்கியங்களே என்ற கருத்துக்குத்‌ துணை நிற்கின்றன. 


44. குறிப்பு-12இல்‌ 

45. கலைக்களஞ்சியம்‌--எட்டு-.-489 

46. தூல்‌ 2/இல-பக்கம்‌ 234 

47. நூல்‌ பிதுல்‌ஃபக்‌, 18 

43. தமிழமொழி அகராதிஅநா. கதிரைவேற்பிள்ளை டில்லி 16 
ஏசியன ஏழிகேஷனல்‌ சர்வீஸஸ்‌ 980) 

49. வெணபாபபாட்டியல்‌ உரை. பக்‌, 52 (சென்னை, கழகம்‌, 


1909] 


268 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


7. மெய்க்‌8ர்த்திஇலக்கணம்‌ 

மன்னனின்‌ உண்மைப்‌ புகழைப்‌ பாடுவது மெய்க்கீர்த்தி. 
முடிவில்‌ அவன்‌ வரலாறு அமைய வேண்டும்‌. பேரரசியாகிய 
துணைவியுடன்‌ வாழ்க என்று உரைத்தல்‌ வேண்டும்‌. மன்னவன்‌ 
இயற்பெயரைச்‌ சுட்டுதல்‌ வேண்டும்‌. அவனுடைய ஆட்சி ஆண்டு 
கள்‌ வளர்க எனக்‌ கூறுதல்‌ வேண்டும்‌. 


இக்கருத்துக்கள்‌ அடங்கிய இவ்‌ விலக்கயத்தினை அளவடி 
யால்‌ இயற்றுதல்‌ வேண்டும்‌. அசிரியர்‌ விரவிய சொற்சிரடிகளால்‌ 
அமைவதும்‌ உண்டு. பெரும்‌ பான்மை அகவல்‌ ஓசையால்‌ 
அமையும்‌. துள்ளல்‌ ஓசை வருவதும்‌ உண்டு. இரண்டு அடிகள்‌ 
ஒரு தொடையாய்‌ அமைதல்‌ சிறப்பு. இம்மெய்க்‌ இர்த்தியின்‌ 
இறுதி உரைநடையாய்‌ முடிவதும்‌ உண்டு. இவையே பாட்டியல்‌ 
இலக்கணங்களும்‌ அவற்றின்‌ உரைகளும்‌ தரும்‌ விளக்கம்‌, £0 


8. கொள்கைகள்‌--உண்மைப்‌ புகழ்‌ 
புகழ்‌ விரும்பிப்‌ பாடுவது இயல்பு. பரிசில்‌ வேண்டிப்‌ பாடு 
வதும்‌ மரபு. எதிலும்‌ பாடும்‌ புலவர்களின்‌ கற்பனைத்‌ இறம்‌ 
இடம்பெற்றுவிடும்‌. இதனால்‌ உள்ளது விரித்தும்‌ இல்லது 
புனைந்தும்‌ பாடுதல்‌ மரபாய்‌ அமைந்துவிடும்‌. இந்த மரபை 
மறுத்து எழுந்ததனால்‌ இவ்விலக்கியம்‌ மெய்க்கீர்த்தி எனப்‌ 
பட்டது. மெய்‌ என்னும்‌ அடைமொழி பெற்றது, இவ்விலக்கியங்‌ 
கள்‌ இதற்கு எடுத்துக்‌ காட்டாய்‌ அமைகன்‌ றன, 
1. “காந்தளூர்ச்‌ சாலைச்‌ கலமறுத்தருளி?? 51 
“£வேலைகெமு காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்து*? £2 
“கன்னிப்‌ போர்‌ செய்தருளிக்‌ காந்தளூர்ச்‌ சாலை கல 
மறுத்து”, 55 
“வேங்கை நாடும்‌ கங்க பாடியும்‌ 
துளம்ப பாடியும்‌ தடிகை பாடியும்‌ 
குடமலை நாடும்‌ சொல்லமும்‌ கலிங்கமும்‌... 
இண்திறல்‌ வென்றித்‌ தண்டாற்‌ கொண்ட? 64 
ப தட்‌ ப பககக ககன்‌ க 
50. வெண்பாப்பாட்டியல்‌ பன்னிருபாட்டியல்‌ 197 சென்னை, 
கழகம்‌ 1970 ட 
51: முதலாம்‌ இராசராசன்மெய்க்கர்த்தி தெ. இ. க, 3-1-4 


52. முதலாம்‌ இராசாதிராசன்‌ ன்‌ 3--1--28 
53. பராந்தக பாண்டியன்‌ * 55 5 


94. முதலாம்‌ இராசராசன்‌ (1 az lm 


மெய்க்‌ சீர்த்தி 265 
“குச்சரரும்‌ ஆரியரும்‌ கோசலரும்‌ கொங்கணரும்‌ 
அருமணரும்‌ சோனகரும்‌ அவந்தியரும்‌ முதலாய 


இருதிலமா முடிவேந்தர்‌ இறைஞ்சிநின்று திறை 
காட்ட” ச்ச 


என்பன போன்ற செய்திகள்‌ தன்மை நவிற்சியாகவே அமைக்சப்‌ 
பெற்றுள்ளன. 


தரதையாகிய எறிவலி கங்கை கொண்ட சோழனைப்‌ 
யொங்கிகல்‌ இருமுடிச்‌ சோழன்‌ என்றும்‌ 
இன்‌ இருத்‌ தம்பியர்‌ தம்முள்‌ மூம்முடிச்‌ சோழனைப்‌ 
சோழ பாண்டியன்‌ என்றும்‌” £6 
இவற்றுள்‌ பேரரசன்‌ பலநாடுகளை வென்றான்‌. அந்த நாடுகளில்‌ 
தன்‌ சிறிய தங்கை, தம்பியர்‌, மக்கள்‌, பெயரர்‌ ஆகியோரை 
மன்னர்களாக நியமித்தான்‌. சிறப்புப்‌ பெயர்களையும்‌ சூட்டினான்‌ 
என்பன போன்ற செய்திகள்‌ தொகுத்துக்‌ கூறப்பெற்றுள்ளன. 
3. இதே செயல்‌ முதலாம்‌ இராசாதிராசன்‌ மெய்க்கர்த்இயில்‌ 
*“தன்‌ சிறிய தாதையையும்‌ திருத்தமையனையும்‌ 
குறிகொள்‌ தன்‌இளங்‌ கோக்களையும்‌ 
நெறியுணர்‌ தன்திருப்‌ புதல்வர்‌ தம்மையும்‌ 
அன்றெழில்‌ வானவன்‌, வில்லவண்மீனவன்‌, 
கங்கன்‌, அலங்கையர்க்‌ இறைவன்‌ 
பொலங்கழல்‌ பல்லவன்‌ கன்னகுச்சியர்‌ காவலன்‌ 
எனப்‌ பொன்னணிச்‌ சுடர்மணி மகுடம்‌ சூட்டி!” 57 
என நிரல்நிறை முறையால்‌ உணர்த்தப்படுகிறது; மிகைப்படுத்தப்‌ 
பெறவில்லை. 
4. ““மானாபரணன்‌ பசுந்தலை பொருகளத்து அறிந்து 
வார்‌ அளவிய கழல்‌ வீர கேரளளை 
முனைவயிற்‌ பிடித்து”? 58 
வ சுந்துறபரண்டியன்‌ 
கொற்றவெண்‌ குடையும்‌ கற்றைவெண்‌ கவரியும்‌ 
சிங்கா தனமும்‌ வெங்களத்து இழந்துதன்‌ 
முடிவிழத்‌ தலைவிரித்து அடிதளர்ந்து ஓடத்‌ 
தொல்லை முல்லையூர்த்‌ துரத்தி” 55 
55. சுந்தரபாண்டியன்‌ மெய்க்கீர்த்தி, புதுக்கோட்டைக்‌ கல்‌ 


வெட்டு--250. 
56. இரண்டாம்‌ இராசேந்திரன்‌ ,, தெ. இ.க. 347129 
37. முதல்‌ இராசாதிராசன்‌ 5 ர 3—1—28 


58. முதல்‌ இராசாதிராசன்‌ ச 55 3—1—28 
59. 


55 25 5» த 


55 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


என்பனபோன்று பதினான்கு இடங்களில்‌ முதலாம்‌ இராசாதி 
ராசன்‌ நிகழ்த்திய போர்கள்‌ அவன்‌ மெய்க்கர்த்தியுள்‌ தொகுத்துக்‌ 
காட்டப்படுகின்றன. இவையாவும்‌ பொருகளச்‌ செய்திகளை 
உள்ளவாறு படம்பிடித்துக்‌ காட்டியனவாகும்‌. 


$5. வீரசலாமேகன்‌, தன்‌ கன்னகுச்‌ி நாட்டினும்‌ ஈழநாடு 
சிறந்தது என்று கருதி, தன்‌ உறவினரோடு சென்று முடி 
சூடினான்‌. அவன்‌ இராசாதிராசனொடு போர்‌ செய்து 
தோற்று ஒட, இராசாதிராசன்‌ அவன்‌ காதலியையும்‌ தமக்‌ 
கையையும்‌ பிடித்து வைத்துக்‌ கொண்டும்‌ அவன்‌ தாயின்‌ 
மூக்கை அரிந்தும்‌ அவமானப்படுத்தினான்‌. 

“அங்கு அவமானம்‌ நீங்குதற்காக 
மட்டும்‌ வந்து வாள்தொழில்‌ புரிந்து 
வெங்களத்து உலத்தஅச்‌ சிங்களத்து அரசன்‌ 
பொன்‌்அணி முடியும்‌?” 

இராசாதிராசன்‌ கவர்ந்தான்‌ £ என்னும்‌ செய்தி மன்னர்களுக்‌ 

குமிய இயல்பினை உள்ளவாறு எடுத்துக்‌ காட்டுறெது, 

6. வீரராசேந்திரன்‌, விக்ரெம சோழன்‌, குலசேகர பாண்டியன்‌, 
சுந்தரபாண்டியன்‌ போன்ற பல மன்னர்களின்‌ மெய்க்கீர்த்தி 
களிலும்‌ இவை போன்ற போர்ச்‌ செயல்கள்‌ பல உள்ளவாறு 
எடுத்துக்‌ காட்டப்படுகன்றன, 

7. மெய்க்கீர்த்திகள்‌ உண்மைப்‌ புகழையே கூறுகின்றன என்‌ 
பதற்கு மெய்க்கீர்த்திகள்‌ வளர்ந்துள்ள செய்தியைச்‌ சிறந்த 
எடுத்துச்‌ காட்டாகக்‌ கூற முடியும்‌. 
சான்று : முதலாம்‌ இராசேந்திர சோழனின்‌ கல்வெட்டு மிக 

நீண்ட செய்தியை உடையது. ஆனால்‌. 

“ஸ்வஸ்திஸ்ரீ 

கோப்பரகேசரி வர்மரான உடையார்‌ 
ஸ்ரீராஜேந்திர சோழ தேவர்க்கு யாண்டு 
மூன்றாவது வரை”? 83 என்றே தொடங்குகிறது. 

மிகச்‌ சிறிய கல்வெட்டுச்‌ செய்திகளை உடைய இச்சோழனுடைய 

கல்வெட்டுகளிலும்‌ இதுபோன்ற தொடக்கமே காணப்பெறுறெது. 

ஆனால்‌ இவனுடைய பத்தொன்பதாம்‌ இருபதாம்‌ ஆண்டு 


60. முதல்‌ இராசாதிராசன்‌ மெய்க்கீர்த்தி, தெ.இ.க, 3-128 
61. முதல்‌ இராசேந்திரன்‌ மெய்க்கீர்த்தி, தெ, இ. க, 2-1-7 


மெய்க்‌ கீர்த்தி : 271 


கல்வெட்டுக்களில்‌ முப்பத்தைந்து வரி அளவு நீண்ட மெய்க்கீர்த்தி 
அமைந்துள்ளது. இவை இடைக்காலங்களில்‌ பெற்ற வெற்றி 
களையும்‌ செய்த சிறப்புச்‌ செயல்களையும்‌ குறித்துத்‌ தோன்றியன. 
இல்லது புனைதலாக இருப்பின்‌ பிற கல்வெட்டுக்களிலும்‌ கூறப்‌ 
பெற்றிருக்கலாம்‌. 


8. மன்னர்கள்‌ ஆட்சியில்‌ மக்கள்‌ நலமே பெரிதும்‌ போற்றப்‌ 
பெற்றன? மன்னவன்‌ மக்களுக்காக இறைவனை வணங்கினான்‌ ; 
பகை மன்னர்‌ பணிந்தனர்‌; பிற மன்னர்‌ அளித்த திறைப்‌ 
பொருள்கள்‌ குவிந்தன; போர்க்களத்திலிருந்து கவர்ந்து வந்த 
பெரும்‌ பொருள்கள்‌ குவிக்கப்‌ பெற்றன; அவை மக்களுக்கு வாரி 
வழங்கப்‌ பெற்றன - என்பன போன்ற அரசு முறைச்‌ செய்திகளும்‌ 
மெய்க்கர்த்திகளில்‌ உள்ளவாறு கூறப்பெறுவதைக்‌ காணலாம்‌. 


சான்று 
1. ““குவலயத்து உயிர்களைப்‌ பெற்றகாயினும்‌ பேணி? 2 
2. “அம்மையும்‌ அப்பனுமாய்‌ அனைத்துயிர்க்கும்‌ 
இம்மைப்‌ பயனும்‌ மறுமைக்கு உறுதியும்‌ 
மேம்பட. நல்கி வீற்றிருந்‌ தருளிய'* £2 


3. “மன்பதை புரக்க மணிமுடி புனைந்து 
சங்கர சரண பங்கயம்‌ சூடி... 
சிவநெறி ஓங்க சிவார்ச்சனை புரிந்து? 6* 


4. “பிள்ளை பிறைச்‌ சடைக்கணிந்த பினாகபாணி 
எம்பெருமானை உள்ளத்தில்‌ இனிதிருவி 
உலகம்‌ காக்கின்ற நாளில்‌: 65 

5. **கொங்கர்‌ கலிங்கர்‌ கோசலர்‌ மாளுவர்‌ஃ 
பல்லவர்‌ முதலிய பார்த்திவர்‌ எல்லாம்‌ 
உறைவிடம்‌ அருள்‌என்று ஒருவர்முன்‌ ஓருவர்‌ 
முறை முறை கடவ:*** 


62. வீரராசேந்திரன்‌ மெய்க்கீர்த்தி, த.இ.க, 3-30 
63 பராக்கிரம பாண்டியன்‌ ,, திருவாங்கூர்‌ கல்வெட்டு, 
1—2—91—95 


64. க திருவாங்கூர்‌ கல்வெட்டு. 

1—2—91—95 

65. நூல்‌ குறிப்பு 18இல்‌--பக்கம்‌ 8 

66. சுந்தரபாண்டியன்‌ மெய்க்கீர்த்தி அ புதுக்கோட்டைக்‌ 
கல்வெட்டு--250, 


272 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


““அறைகமல்‌ அரசர்தன்‌ அடிநிழல்‌ ஒதுங்க 
கலி ஒதுங்க முறைசெய்து*6£ 

“ட வெண்குடை மீமீசைநிற்ப 
கருங்கலி ஒளித்துவன்‌ பிலத்திடை கடெப்ப?**8 

ஆங்கு அவரது ஆரமும்‌ அவர்குல தனமும்‌ 
சங்கும்‌ தொங்கலும்‌ தாரையும்‌ பேரியும்‌... 
பாய்பரித்‌ தொகையொடும்‌ பறித்து'* 


மன்னர்கள்‌ முத்தமிழ்‌ வளர்த்தனர்‌; பிறவாெயெ அனைத்துக்‌ 
கலைகளுக்கும்‌ ஆதரவு அளித்தனர்‌. தாங்களும்‌ பல கலை 
களையும்‌ உணர்ந்‌ இருந்தனர்‌ என்பனவும்‌ உண்மைப்‌ புகழ்களாகவே 
கூறப்பெறுகின்‌ றன. 


சான்று. 1. **இன்னமு தாகிய இயலிசை நாடகம்‌ 


10. 


மன்னி வளர மணிமுடி. சூடி”??? 
“மூவகைத்‌ தமிழும்‌ முறைமையில்‌ விளங்க?*?* 


ன பன்‌ 


“தென்கலை வடகலை தெளிவறத்‌ தெரிந்து?! ** 
ந தட. தென்மதுரா புரஞ்‌ செய்தும்‌ 
அங்சுதனில்‌ அருந்தமிழ்‌ நற்சங்கம்‌ 
இரிஇத்‌ தமிழ்‌ வளர்த்தும்‌!*?* 
கலகம்‌ விளைவித்த பகைவர்களை அடக்க, அழிக்கப்‌ பகைவர்‌ 
களுக்குப்‌ பலகொடுமைகள்‌ செய்யப்பட்ட செய்திகள்‌ இக்‌ 


காலத்து வெறுக்கத்‌ தக்கனவாயினும்‌ அக்காலப்‌ போர்முறை 


களில்‌ இலக்கணம்‌ வசுக்கப்பட்டவையே. இலக்கெங்களும்‌ 
சான்று பகர்கின்றன , 


சான்று. 1, “வழூநெடுவாளாம்‌ வயப்பெரும்‌ புரவியும்‌ 


தொடிநெடுந்‌ தோளுமே துணைஎனச்‌ சென்று 
சேரனும்‌ தானையும்‌ செருகளத்து ஒழிய' £7 


67. வீரராசேந்திரன்‌ மெய்க்கீர்த்தி, த.இ.க. 3-150 


68. விக்கிரம சோழன்‌ ல்‌ 55 2-358 

69. வீரராசேந்திரன்‌ i 5 3150 

70. குலசேகரபாண்டியன்‌ ,, புதுக்கோட்டை கல்வெட்டு 
246 

71. சுந்தரபாண்டியன்‌ ட த —250 


72. குறிப்பு--54இல்‌ 
73. குறிப்பு--18 இல்‌ பக்‌. 8 


“74. சுந்தரபாண்டியன்‌ மெய்க்கீர்த்திகுறிப்பு 71 இல்‌ 


மெய்ச்‌ கீர்த்தி 273 


2. “அவன்‌ சிரத்தினை அறுத்து 
அவன்‌ ஒருமகள்‌ ஆதிய இருகயன்‌ தேவி 
நாகலை என்னும்‌ தோகையஞ்‌ சாயலை 
முகத்தொடு இக்கு வேறாக்கி??? 
9. கொள்கைகள்‌--வரலாறு 
மெய்க்கீர்த்தி இலக்கணம்‌ கூறும்‌ மெய்ப்புகழ்‌, துணைவி, 
இயற்பெயர்‌, ஆண்டு ஆ௫யவை தனித்தனி கூறுபாடுகளாகக்‌ 
காணப்பெற்றாலும்‌ அனைத்தும்‌ வரலாற்றுக்குத்‌ துணை புரி 
வனவே, 
1. வென்ற நாடுகள்‌ முறைப்படுத்‌ தப்படுகின்றன. 
வெற்றி பெற்றவர்கள்‌ திறை பெறுகின்றனர்‌... 
3. பல சிற்றரசர்கள்‌ நியமிக்கப்‌ பெறுகின்றனர்‌. 
4. அவர்கள்‌ பெரும்பாலும்‌ வெற்றிபெற்ற பேரரசர்களின்‌ 
சுற்றத்தவராகவே அமைகின்றனர்‌. 
5. சிற்றரசர்களும்‌ பட்டப்பெயர்‌ கொடுத்துச்‌ சிறப்பிக்க 
பெறுகின்றனர்‌. 
6. பேரரசர்தம்மக்களே அரசுரிமை பெறுகின்றனர்‌. 
7. தந்தை வென்ற நாடுகளில்‌ மீண்டும்‌ படை. எடுக்கின்றனர்‌ 
8. உரிமையால்‌ வந்து, பொருது நாடு பெறுபவர்களும்‌ 
சுட்டப்படுகின்றனர்‌. 
9. தோற்ற மன்னர்கள்‌, நேர்ந்த அவமானத்தைப்‌ போக்கிக்‌ 
கொள்ள மீண்டும்‌ படை எடுக்கின்றனர்‌. 

10. மன்னர்கள்‌ ஆறில்‌ ஒரு கடமை வரி பெறுகின்றனர்‌. 

11. போரில்‌ கவர்பொருள்களும்‌ திறைப்‌ பொருள்களும்‌ வரிப்‌ 
பொருள்களும்‌ நாட்டின்‌ செல்வமிகுதியை ஏற்படுத்து 
கின்றன. 

மெய்க்கீர்த்திகளில்‌ காணப்பெறும்‌ இத்தகைய செய்திகள்‌ முழு 
மையும்‌ அவர்‌ வரலாறு கூறுவனவாகும்‌. 
சான்று. (சிலவற்றிற்கு - பல கூறப்பெற்றவை) 


75. வீரராசேந்திரன்‌ மெய்க்கீர்த்தி, குறிப்பு 69 இல்‌ 
இ கோ.ு18 


274: தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


1, “காதலர்‌ காதலர்‌ தம்முள்‌ மேதகு 
கதிராங்கனைகழல்‌ மதுராந்தகனை 
வெல்படைச்‌ சோழ வல்லபன்‌ என்றும்‌ .. 
பருமணிச்‌ சுடர்மணி மகுடம்‌ சூட்டி?” 

1. “பொன்னி யாடை. நன்னிலப்‌ பாவை 
தனிமையும்‌ தவிரப்‌ புனிதத்‌ திருமணி 
மகுடம்‌ முறைமையிற்‌ குடி??"? 

3. சந்க்கி 

பழியொடு வாழ்வதில்‌ சரவறுசால நன்றென்று 


௧7228 


ஏவமுற்று...யாவரும்‌ அறிய எழுதிய கடி.தம்‌ 


4. பகைத்து எதிர்‌ மூன்றாம்‌ விசையினும்‌ 
என்று எதிர்பொருது” 


10. கொள்கைகள்‌--துணைவி 

“பன்னிரு பாட்டியல்‌ கூறும்‌ சில அமிசங்கள்‌ இதில்‌ இல்லை. 
இதற்குப்‌ பின்‌ தோன்றிய மெய்க்கீர்‌.த்திகளிலும்‌ இல்லை. அரசி 
யுடன்‌ வாழ வேண்டும்‌ எனவும்‌ நீண்ட. காலம்‌ வாழவேண்டும்‌ 
எனவும்‌ வாழ்த்தும்‌ பகுதிகளை இம்மெய்க்கீர்த்திகளில்‌ காணக்‌ 
கூடவில்லை”? என்பார்‌ ஆ. வேலுப்பிள்ளை அவர்கள்‌. 

ஆனால்‌ குலோத்துங்க சோழன்‌ மெய்க்கீர்த்திகளில்‌ மன்னர்‌ 
தேவியர்‌ மூவருடன்‌ வீற்றிருக்கும்‌ காட்டு கூறப்‌ பெறுகிறது ௮ம்‌ 
மூவருள்‌. 

1. தியாகவல்லி உலகுடையாள்‌--சிவனிடத்து உமை வீற்றி 

ட ருப்பதென வீற்றிருக்கிறாள்‌. 
2. ஏழிசை வல்லபி எழுலகமுடையாள்‌--உமையுடன்‌ சங்கை 
வீற்றிருப்பதென காட்சி தருகிறாள்‌. 
3. உலகமுடையாள்‌--இிருமால்‌ ஆகத்துப்‌ பிரியாது என்றும்‌ 
ர திருமகள்‌ இருப்பதுபோல இருக்கிறாள்‌ 

மேலும்‌, இவர்களுடன்‌ வீரசிம்மாசனத்து வீற்றிருந்து அருளிய 
கோ இராசகேசரிவர்மரான, திமிபுவனச்சக்கரவர்த்திகன்‌ என்றும்‌ 
போற்றப்‌ பெறுகிறான்‌ மன்னன்‌.”" 

76. இரண்டாம்‌ இராசேந்திரன்‌ மெய்க்கீர்த்தி, தெஇக. 


3—1—29 
77. முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ,, ச 2-2 58 
78. வீரராசேந்திரன்‌ 3 க 31-50 
79. 5 ப 3—1—50 


80. நூல்‌ குறிப்பு 22இல்‌. பக்‌. 237 
81. முதற்‌ குலோத்துங்கன்‌ மெய்க்கீர்த்தி த.இ.க. 22-58 


மெய்ச்‌ சீர்த்தி 215 


குலோத்துங்கனின்‌ மகன்‌ விக்ர சோழனின்‌ மெய்க்கீர்த்தி 
யிலும்‌ இவ்வாறே போற்றப்‌ பெறுகிறது. 
“முல்லை வாள்நகை முக்கோக்‌ கிழானடி 
உமையொடும்‌ சங்கரன்‌ இமையத்து இருந்தானெனப்‌ 
பொருந்தி இனி திருப்ப 
அங்கு அவன்‌ மடுழும்‌ கங்கைஒப்‌ பாயெ... 
திரிபுவனம்‌ முழுதுடையாள்‌ இவன்திரு உளத்து 
அருள்முழுது உடையாள்‌ என அமைந்து இனிது இருப்ப*? 
“உலக முழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்‌ கருளிய 
கோமாறபன்மரான திரிபுவனச்‌ சக்கர வர்த்இகள்‌!*55 
“உலகமுழுதுடையாளுடனே 
இலகு கருணை இரண்டு உருவென்ன 
அம்மையும்‌ அப்பனுமாய்‌...வீற்றிருந்தருளிய- 
பராக்ரெம பாண்டிய தேவர்‌”? 54 
“வீரசிம்மா சனத்து உலசமுழமுதுடையாரொடும்‌ 
வீற்றிருந்‌ தருளி மாப்புகழ்‌ மனுவுடன்‌ வளர்த்கு**“* 
“ இரைலோக்கிய முழுதுடையாளொடும்‌ 
வீற்றிருந்தருளிய...சிரிவீர பாண்டியதேவர்‌**86 
இவ்வாறு பல மெய்க்கீர்த்திகளில்‌ கூறப்பெறும்‌ இச்செய்திகள்‌ 
அவளுடன்‌ வாழ்கெனச்‌ சொல்லும்‌ இலக்கணத்திற்கு உரியனவே 
யாகும்‌. 


இயற்பெயரும்‌ ஆண்டும்‌ 

கல்வெட்டில்‌ கூறப்பெறும்‌ அறம்‌ முதலிய செய்திகள்‌ 
மன்னவனைச்‌ சார்ந்து இருந்தாலும்‌ மற்றையவர்‌ செய்தனவாக 
இருந்தாலும்‌ அச்செய்தி நிகழும்‌ ஆண்டை அக்கல்வெட்டில்‌ 
குறிப்பது வழக்கமாகவே இருந்து வந்துள்ளது. அவ்வாண்டு 
பெரும்பாலான  மெய்க்கீர்த்திகவில்‌ அக்கால, அந்நாட்டு 
மன்னனது ஆட்ரியாண்டாகவே உள்ளது. 


82. விக்கிரமசோழன்‌ மெய்க்கீர்த்தி, இ. க. ,, 23-28 


83. சுந்தரபாண்டியன்‌ ] குறிப்பு 71 இல்‌ 

84, பராக்ரெமபாண்டியன்‌ 55 63இல்‌ 

85. அதிராசேந்திரன்‌ உதெ.இ,.க. 3-பக்‌ [15 

86. வீரபாண்டியன்‌ உயாண்டியார்வரலாறு-பக்‌ 212 


டி. வி. சதாசிவ பண்டாரத்தார்‌ (சென்னை கழகம்‌ 
1968) - 


276 குமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


அண்டும்‌ இயற்பெயரும்‌ கூறும்‌ முறையில்‌, முதலில்‌ அவ்‌ 
ஆண்டின்‌ இறப்பும்‌ பெருமையும்‌ கூறப்பெறுகிறது. அதனை 
அடுத்து மன்னனின்‌ இறப்புப்‌ பெயருடன்‌ கூடிய இயற்பெயர்‌ 
உரைக்சப்படுகிறது. இறுதியாக அக்கல்வெட்டின்‌ ஆண்டு 
மன்னனின்‌ ஆட்சி ஆண்டாகக்‌ கூறப்பெறுகிறது. இம்முறைக்குச்‌ 
சான்று, 
1. “தன்‌-—எழில்‌ வளர்‌ ஊழியுள்‌ எல்லா யாண்டும்‌ 
தொழுதகை விளங்கும்‌ யாண்டே 
செழியரைக்‌ தேசுகொள்‌ ஸ்ரீ கோ ராஜகேசரி 
பன்மரான ஸ்ரீ ராஜ இராஜதேவர்க்கு யாண்டு 
29ஆவது??** 
2. “கோ இராசகேசரி வன்மரான திரிபுவனச்‌ சக்கர 
வர்த்திகள்‌ ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்க்கு 
யாண்டு பதினஞ்சாவது***8 


3. *கோச்சடைய பன்மரரன திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி 
கள்‌ ஸ்ரீ குலசேகர தேவர்க்கு யாண்டு 3.ஆவது”** 
4. “கோ இராசகேசரி வன்மரான உடையார்‌ ஸ்ரீ குலோத்‌ 


துங்க சோழதேவர்க்கு யாண்டு அஞ்சாவது" 90 
3௨ கோப்பர கேசரிவன்மரான உடையார்‌ ஸ்ரீ ராஜேந்‌ 
திர தேவர்க்கு யாண்டு நாலாவது? 


இச்சான்றுகளிலிருந்து கிடைக்கும்‌ பிற செய்திகள்‌. 
ம்‌... சோழர்கள்‌ தம்‌ இயற்பெயருக்கு முன்‌ இராசகேசரி, பரகேசரி 
என்னும்‌ பட்டப்பெயரை முறையே மாறி மாறி வைத்துக்‌ 
ட கொண்டனர்‌. 
2. இதே போல பாண்டிய மன்னர்கள்‌ சடையவர்மன்‌, 
மாறவர்மன்‌ என்ற பட்டங்களை ஏற்றனர்‌. ்‌ 
3. மன்னர்கள்‌ பரந்த நிலப்பரப்பை வென்று பேரரசர்களான 
பிறகு இரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ என்ற சிறப்பினையும்‌ 
பெற்றார்கள்‌. 


- 87, முதலாம்‌ இராசராசன்‌ மெய்க்சர்த்‌த--தெ.இ.ச. 


3—1—4 
68. முதலாம்‌“ குலேத்துங்கன்‌ டி 3 போகி 
89. குலசேகர பாண்டியன்‌ ர்‌ புதுக்கோட்டை கல்‌. 
எண்‌. 246 
90. முதலாம்‌ குலோத்துங்கன்‌ ,, தெ.இ.க.3--பக்‌ 141. 


91. இரண்டாம்‌ இராசேந்திரன்‌ ,, ந வ 


மெய்க்‌ சீர்த்தி 277 


4. அதே மன்னர்கள்‌ தொடக்க ஆட்ட ஆண்டுகளில்‌ அச்சிறப்புப்‌ 
பெயர்‌ இன்றியே;தங்கள்‌ பெயரைப்‌ பொறித்துள்ளனர்‌. 


அடியும்‌ கொடையும்‌__உரைஈடையும்‌ 
அனைத்து மெய்க்கர்த்தகளுமே அகவல்‌ ஓசை அமைந்த 
அளவடியால்‌ யாக்கப்‌ பெற்றுள்ளன என்பது தெளிவு. 
“பொன்னிமையப்‌ பொருப்பதனில்‌ 
கன்னிமையில்‌ கயல்‌எழுதியும்‌”* 
““நரற்கடலைக்‌ கரைகண்டு 
நோன்பகடா யிரம்‌ வழங்கியும்‌! * 
“காயல்பாய்‌ கடல்போலக்‌ 
குளம்பலவின்‌ கரையுயரியும்‌' *ூ2 
“*செம்முரசின்‌ முகில்முழங்கச்‌ சலையகன்று விசும்படையத்‌ 
கயலிரண்டு நெடுஞ்கெரக்‌ கவைரையில்‌ விளையாட? 
இவை பாண்டியர்‌ மெய்க்கீர்த்திகள்‌. துள்ளல்‌ ஒசையால்‌ ஆனவை 
புலவர்‌ மரபு வழிக்‌ கூறப்‌ பெற்றுள்ளன. எனவே இவை மிகை 
படக்‌ கூறப்பெற்றனவே. 
““அறைகழல்‌ அரையர்தன்‌ இடிநிழல்‌ ஒதுங்க 
உறைபிலத்து உடைகலி ஒதுங்க முறைசெய்து” * 
“வடகடல்‌ என்ன வகுத்தவத்‌ தானையை 
கடகளிறு ஒன்றால்‌ கலக்கி அடல்பறி:* 
**ஏந்தெழில்‌ உவகையொடு இருமடங்கு பொலிய 
போத்தப்‌ போர்க்களம்‌ புகுந்து காந்தையில்‌” *?* 
என்பனபோன்று இரண்டடித்‌ தொடையாய்‌ எதுகைத்‌ தொடை 
அமைந்த பகுதிகள்‌ மெய்க்கீர்த்தகளில்‌ உள்ளன. எனினும்‌ மிகச்‌ 
சிலவே. பெரும்பாலான அடிகள்‌ தொடை விகற்பங்களாகவே 
ஒவ்வோரடியிலும்‌ விளங்குகின்றன. 
“முதலி யான மதுவணன்‌ ஓட 
விரித்த தலையொடு விக்கலன்‌ ஓட 


92. பராந்தக வீரநாராயணன்‌ மெயகீக்ர்த்திநூல்‌ 18 இல்‌ 
பக்‌, 6 


93. சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ மெய்க்கீர்த்தி 
பாண்டியர்‌ வரலாறு-பக்‌. 218. மூ. வி. சதாவெ 
பண்டாரத்தார்‌ (சென்னை கழகம்‌ 1938) 


94. வீரராசேந்திரன்‌ மெய்க்கர்த்திகள்‌ தெ.இ ௧. 31-30 


278 தமிழ்‌ இலக்யெச்‌ கொள்கை 


செருத்தொழில்‌ அழிந்து சிங்கணன்‌ ஓட... 
ஆகவ மல்லனும்‌ அவர்க்குமுன்‌ ஓட...””?” 

என்பன சிறப்பாக அமைந்த இயைபுத்‌ தொடைகள்‌. ஈரடித்‌ 

'தொடையாகவும்‌ அமைந்து உள்ளன. 
அனைத்து மெய்க்கீர்த்திகளிலும்‌ இறுதி அடிகளான இயற்‌ 

பெயரும்‌ ஆண்டும்‌ கூறப்பெறும்‌ அடிகள்‌ உரைநடையாகவே 

அமைகின்றன. இயற்பெயரும்‌ ஆண்டும்‌ என்ற பகுதியில்‌ சாட்டிய 
காட்டுகள்‌ அனைத்தும்‌ இக்கருத்தினை வலியுறு த்துவனவாகும்‌. 
சில சிறப்புச்‌ செய்திகள்‌ 

1. மெய்க்சர்த்திகள்‌ தொடங்குவதற்கு முன்‌ மங்கலச்‌ சொல்‌ 
ஒன்று அமைகிறது. அது ஸ்வஸ்தி ஸ்ரீ அல்லது சுபமஸ்து 
என்ற சொல்லாகவே காணப்பெறுகறது. 

2. இம்மங்கலச்‌ சொல்‌ பாண்டியர்‌ மெய்க்கீர்த்திகளில்‌ காணப்‌ 

பெறவில்லை. 

3, நாட்டில்‌ செல்வம்‌ செழிக்கிறது நாளும்‌ அரசு வளர்கிறது. 
சொற்றிலம்‌ பெருகி ஒங்குறெது, இந்த மூன்று சிறப்புகளும்‌ 
முறையே 

திருமகளாகவும்‌, பெருநிலச்‌ செல்வியாகவும்‌ 
நாமகளாகவும்‌ உருவகிக்கப்படுகின்றன 

சான்று. 

“திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியும்‌ 
தனக்கே உரிமை பூண்டமை மனக்‌ கொள 
இருமகள்‌ ஒருதனி இருப்பக்‌ கலைமகள்‌ 
சொற்றிறம்‌ புணர்ந்த கற்பினள்‌ ஆகி 
விருப்பொரு நாவத்து இருப்ப: *?* 

4, மன்னர்களின்‌ வெற்றி சயமடந்தையாக உருவகிக்கப்படுகிறது 
குலோத்துங்கனின்‌ முதல்‌ வெற்றி புதுமணம்‌ புணர்ந்ததாகக்‌ 
கற்பிக்கப்படுநெது. 


5508 


இரு நிலமடந்தையும்‌ 
போர்ச்‌ சயப்‌ பாவையும்‌ சர்‌ தனிச்‌ செல்வியும்‌ 
தன்பெருந்‌ தேவியராட இன்புற???5 


95. வீரராசேந்திரன்‌ மெய்க்சீர்த்திக்‌ தெ. இ. ன்‌ 
96. முதலாம்‌ இராசராசன்‌, 
97. விக்கிரம சோழன்‌ ந்‌ ஞ்‌ 23-௮3-௯068 


95, முதலாம்‌ இராசேந்திரன்‌ , டி. 21-20 


மெய்க்‌ சீர்த்தி 27 


தேவியர்‌ மூவரும்‌ இராசேந்திரனை அடைந்து இன்புற்றனர்‌ என்ப 
தனால்‌ மன்னனுக்குப்‌ பெருமை ஊட்டப்பெறுகிறது. 
5 **வேங்கைநாடும்‌ கங்கபாடியும்‌ 

நுளம்பபாடியும்‌ தடிகை பாடியும்‌” 
என்று தொடக்க மெய்க்கீர்த்திகள்‌ அமைகின்றன. இவற்றுள்‌ 
நாடுகளின்‌ பெயர்கள்‌ மட்டுமே கூறப்படுகின்றன. 

₹“துடர்வன வேலிப்‌ படர்வனவாசியும்‌ 
சுள்ளிச்‌ சூழ்‌மதில்‌ கொள்ளிப்‌ பாக்கையும்‌:?*90 

என்பன நீண்ட அடைமொழிகளோடு நாடுகவின்‌ பெயர்களைக்‌ 
கூறுகின்றன. புனைந்து பாடும்‌ மரபு கலந்துவிடுகிறது 
பதினெட்டு மொழி மன்னரும்‌ திறை செலுத்தினர்‌ என்பதும்‌ 
மிகைபடக்‌ கூறுதலே. 


199 


6. இராசராசன்‌ சிங்களர்‌ ஈழமண்டலத்தை வெற்றி கொள்‌ 
கிறான்‌. அவன்‌ மகன்‌ இராசேந்திரன்‌ தெண்திரை ஈழமண்டலம்‌ 
முழுவதும்‌ கைப்பற்றுகிறான்‌. இதனால்‌ தந்த ஒருபகுதியையே 
வென்றான்‌ என்பது பெறப்படுகிறது. இதுபோலும்‌ செய்திகள்‌ 
பலப்பல. 

7. முதலாம்‌ இராசேந்திரனின்‌ மக்களுள்‌ முதலாம்‌ இராசாதி 
ராசனும்‌, இரண்டாம்‌ இராசேந்திரனும்‌ மூன்று (வகை மெய்க்‌ 
£ர்த்திகளைப்‌ பெற்றனர்‌. முதற்குலோத்துங்கனும்‌ மூன்று 
வகை மெய்க்கீர்த்திளைப்‌ பெற்றவன்‌. 

8. மெய்க்கீர்த்திகளில்‌ பின்னால்‌ போர்க்கள வருணனை 
களும்‌ இடம்‌ பெற்று விட்டன. ஆகவமல்லனின்‌ மக்கள்‌ இருவரும்‌ 
தங்கள்‌ சேனையை வடகடல்‌ என்ன வகுத்தனர்‌. வீரராசேந்திரன்‌ 
அச்சேனையைத்‌ தன்‌ கடகளிறு ஒன்றால்‌ கலக்கனொன்‌ என்பன 
வருணனைப்‌ பகுதிகளாகவே அமைகின்றன. 

9. கூடல்‌ சங்கமத்தில்‌ தோற்கிறான்‌ ஆகவமல்லன்‌. தன்‌ 
இழிவைப்‌ போக்கிக்‌ கொள்ள மீண்டும்‌ போருக்கு அழைக்கிறான்‌. 
அவ்‌ அழைப்பு வீரராசேந்திரனுக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. 

10. பிற்காலப்‌ பாண்டியர்‌ மெய்க்கர்த்திகளை நோக்க 
சோழர்‌ வலிகுன்ற, பாண்டியர்‌ தழைத்தோங்கெமை புலனர 
கிறது. 

99. முதலாம்‌ இராசராசன்‌ சமெய்க்கர்த்திகள்‌ தெ. இ. ௧” 


3—=1—4 
100 LE] இராசேந்திரன்‌ 98 EE] 2—1—20 


260 குமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


11. மெய்க்கீர்த்திகளைப்‌ பாடியவர்கள்‌ பெயர்‌ பெரும்பாலும்‌ 
அறியக்கூடவில்லை. வேள்விக்‌ குடிச்‌ சாசனத்‌ தமிழ்ப்‌ பிரசஸ்தி 
யைப்‌ பாடியவன்‌ ஏனாதி சாத்தஞ்சாத் தன்‌ என்பது மட்டும்‌ தெரி 
கிறது. 

12. சோழமன்னர்‌, நாயக்க மன்னர்‌ காலத்தில்‌ உரையாசிரியர்‌ 
பலர்‌ இருந்தனர்‌. அவர்தம்‌ தமிழ்நடை கற்றோர்‌ அறியும்‌ நடை. 
ஆனால்‌ அக்காலத்து மெய்ச்சர்த்திகள்‌ பேச்சுவழக்கு நடையில்‌ 
அமைந்துள்ளன. 

பேச்சுத்‌ தமிழுக்கும்‌ இலக்கெத்‌ தமிழுக்கும்‌ ஒற்றுமை 
காண்பது போல கல்வெட்டுத்‌ (மெய்க்கீர்த்தி) தமிழுக்கும்‌ இலக்‌ 
இயத்‌ தமிழுச்கும்‌ ஒற்றுமை உண்டு. 


(3. எனவே பேச்சு வழக்குத்‌ தமிழின்‌ இடைக்கால 
வரலாற்றை அறிய மெய்க்‌ ீர்த்திகள்‌ துணைபுரிகின்றன. 
கிணறும்‌ தொட்டியும்‌ சமைப்பித்தான்‌, பணிமகன்‌ நிசதம்‌, 
கண்ணீர்‌ அட்டுவார்‌, குசக்கல்‌ இடுவார்‌, சேதத்துக்கு, புதுக்‌ 
குப்புறம்‌, ஆட்டாண்டு, அரையர்‌ (அரசர்‌) தவ்வை, காதலர்‌ 
காதலர்‌ (பெயரர்‌) இருபத்து ஒருகால்‌, ஐந்தரவதின்‌ எதிரா 
மாண்டு, வெத்நுற, செருவிற்‌ கனவி, சடையோம்‌, 
இவை போன்ற பல சொற்கள்‌ வழக்காற்றில்‌ இருந்துள்ளன என்‌ 
பதை மெய்க்கீர்த்திகள்‌ உணர்த்துகின்றன. ்‌ 
ரட்டபாடி, ரெட்டபாடி, சோளமண்டலம்‌, 
சதுவேதிமங்கலம்‌, நவநெதிக்குப்பை, மயிபாலன்‌, 
இருமடிச்சோழன்‌, அமர்துடங்கெ, எனையன (இ) 
கோசலை சிங்கனை, அமர்ப்போர்ப்‌ பண்ணி, 
நித்திய சிந்தயனாகி, பழிப்பிரட்டராக, எரிமூட்டி, 
அஞ்சாவது, மூன்றாம்‌ விசையினும்‌, செம்பொன்மேய்ந்து 
திருவளர்பியரால்‌ செய்து சமைத்தருளி, சகாத்தம்‌, 
தியதி, தெசமி, இசபநாயிறு, சிரிவல்லவன்‌ 
குடுத்த, கணவதி குலகலைந்து, சிந்நாபின்னஞ்‌ செய்து, 
இவை பேச்சுநடையில்‌ இருந்தவை. அவ்வாறே மெய்க்கீர்த்தி 
களிலும்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


சிங்காதனம்‌, சிம்மாசனம்‌, சிம்ஹாஸனம்‌, ஆஹவமல்லன்‌, 
விக்கிரம பாஹ-, ராஜபரிச்சந்தம்‌, விஜயாபிஷேகம்‌, பரிபவம்‌ 
தீர்வது, இலங்கேசன்‌, வாசசம்‌, 


மெய்ச்‌ சேத்தி 281 


போன்ற மிகப்பலவாயெ வடமொழிச்‌ சொற்கள்‌ அமைந்துள்ளன. 
இவை காலச்‌ சூழ்நிலையில்‌ மொழி அமைப்பை உணர்த்துவன. 


தெந்நவர்‌, இந்திரநாரம்‌, தந்மாதேவியர்‌ வைய்‌ காசித்‌ 
தங்கள்‌, போன்ற சொற்கள்‌ எழுதுவோரால்‌ பிழைபட்டவை. 


மீய்மிசை, வைய்காசி, கணிய்‌ போன்ற சொற்களை நோக்க 


இகர, ஈகார்‌, ஐகாரங்களை அடுத்து யகர ஒற்று அமைத்தல்‌, அக்‌ 
கால வழக்காறு என்று கொள்ள முடிறெது. 

சடைமுடி ஓடு, கமண்டல வோடு, அக்ஷமாலை ஒடு 

முடிஒடு வளைஉடைத்து 


இவைபோன்று பல தொடர்களால்‌ உயிர்‌ முதலாகிய வேற்றுமை 
உருபுகள்‌ வருங்கால்‌ உடம்படுமெய்‌ இன்றி எழுதப்படுதல்‌ 
மரபாக இருந்ததை உணரமுடிகிறது. 
14.  ““ஒருகுடை நீழல்‌ இருநிலம்‌ குளிர 
மூவகைத்‌ தமிழும்‌ முறைமையில்‌ விளங்க 
நால்வகை வேதமும்‌ நவின்று உடன்வர 
ஐவகை வேள்வியும்‌ செய்வினை இயற்ற 
அறுவகைச்‌ சமயமும்‌ அழகுடன்‌ திகழ 
எழுவகைப்‌ பாடலும்‌ இயலுடன்‌ பரவ 
எண்திசை அளவும்‌ சக்கரம்‌ செல்ல??*0% 
“ஒன்று மொழிந்து இரண்டு ஓம்பி *** 
“ஒருதன்மை இருபிறப்பில்‌ முச்செந்த 
நால்வேதத்து அருமர பில்‌ ஐவேள்வி, ஆறுஅங்கத்து'?*08 
என்பன போன்ற எண்‌ அலங்காரப்‌ பகுதிகள்‌ பல மெய்க்ர்த்தி 
களில்‌ அமைந்துள்ளன. இவையும்‌ ஓரளவு “மெய்க்கீர்த்தி” என்ற 
அடைமொழிப்‌ பெயருக்கு அப்பாற்பட்டு நிற்கும்‌ மரபுடையன 
வாகி விடுகின்றன. 


15. மெய்க்கீர்த்திகளின்‌ தொடக்கத்தைப்‌ பார்த்து அது எந்த 
மன்னனுடையது என்பதை அறிய முடிறெது, காரணம்‌ ஒருவர்‌ 
பெற்ற மெய்க்கீர்த்தியையே அவர்தம்‌ செயல்கள்‌ அனைத்திலும்‌ 
கையாள்வது வழக்காடி உள்ளதே. 


101. சுந்தரபாண்டியன்‌ மெய்க்கீர்த்திகள்‌ புதுக்கோட்டை. 
கல்‌. 250 

102. வீரநாராயணன்‌ பக்‌ 6 நூல்‌ இல்‌ 

103. வீரபாண்டியன்‌ யக்‌ 18. 


282 குமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


16. பழைய எழுத்து வரிவடிவங்களை அறிய உதவுவன இக்‌ 
கல்வெட்டுக்களே.: ஓலைச்சுவடிகள்‌ இருப்பினும்‌ அவை மிகப்‌ 
பழைய காலத்து எழுத்துக்களை உடையனவல்ல. 


முடிவுரை 
1. கல்வெட்டுக்கள்‌ மெய்க்கீர்தீதிகளாகவே தோன்றின. 
2. அவை தொல்காப்பிய காலத்துக்கும்‌ முந்தியவை, 
3. நடுசல்‌ வழக்கே வளர்ந்து மெய்க்கீர்த்தி நிலையை 
அடைத்தது. 
4. மெய்க்ீர்த்திகளுக்கு இலக்கணம்‌ வகுக்கப்பட்டுள்ளது. 
5 மெய்க்கீர்த்திகளும்‌ சிறந்த இலக்கியங்களே. 
6. அவை தன்மை நவிற்சியாகவே அமைக்கப்‌ பெற்றன. 
7. அவற்றுள்‌ மன்னர்‌ இயல்பு. வெற்றி, நாடு, போர்‌ போன்‌ 
றவை மிகைப்படுத்தப்படாமல்‌ காணப்படுகின்றன. 
8. ஒரு மன்னனுக்கு ஓரு மெய்க்கர்த்தியே உண்டு. பலவிடத்தும்‌ 
அதுவே பயன்படுத்தப்பட்டது. 
9. இரண்டு, மூன்று மெய்க்கீர்த்திகளைப்‌ பெற்ற மன்னர்களும்‌ 
உண்டு. 
10. பல்லவர்‌ மெய்க்கீர்த்தகள்‌ வடமொழியில்‌ மட்டுமே உள்ளன. 
11. தமிழ்‌ மெய்க்கீர்த்திகள்‌ பேச்சுத்‌ தாரிநின்‌ வரலாற்றை 
அறியத்‌ துணைபுரிகின்றன. 
12. அவையே பழைய வரிவடிவ ஆராய்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படுவன. 
13. புகழ்பாடும்‌ மரபும்‌ சில மெய்க்‌ர்த்திகளில்‌ வளர்ந்து காணப்‌ 
படுகிறது. 
இவற்றால்‌ மெய்க்கீர்த்திகளில்‌ காணும்‌ செய்திகள்‌ அனைத்‌ 
தும்‌ நம்‌ முன்னோர்களுடைய உண்மை வரலாறுகளை உணர்த்‌ 
தும்‌ பழைய வெளியீடுகளே என்பதை அறிகிறோம்‌. 


* தெ. இ. ௧-௪ தென்னிந்தியத்‌ கல்வெட்டுத்‌ தொகுதி, 


மெய்க்‌ கீர்த்தி 


கிடைத்த மெய்க்கர்த்திகளும்‌ அவற்றின்‌ தொடக்கமும்‌ 


ஒக ஐ ஒலு 


அரசர்‌ 
முதலாம்‌ இராசராசன்‌ 


முதலாம்‌ இரசேந்திரன்‌ 
இராசாதிராசன்‌ 


இரண்டாம்‌ இராசேந்திரன்‌ 
வீரராசேந்திரன்‌ 


அதிராசேந்திரன்‌ 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


விக்கிரம சோழன்‌. 


இரண்‌... ரம்‌ குலோத்துங்‌ 
கன்‌ 


இரண்டாம்‌ இராசராசன்‌ 


இரண்டாம்‌ இராசாதிராசன்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


மூன்றாம்‌ இராசராசன்‌. 
மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 


முதலாம்‌ சடையவர்மன்‌ 
குலசேகர பாண்டியன்‌ 
முதலாம்‌ மாறவர்மன்‌ 
சுந்தர பாண்டியன்‌ 
இரண்டாம்‌ சடையவர்மன்‌ 
குலசேகர பாண்டியன்‌ 
இரண்டாம்‌ மாறவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 
முதலாம்‌ சடையவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ 
சடையவர்மன்‌ வீர 
பாண்டியன்‌ 

முதலாம்‌ மாறவர்மன்‌ 
குலசேகரபாண்டியன்‌ 
மாறவர்மன்‌ 
விக்ரெபாண்டியன்‌ 


மெய்க்‌ 8ர்க்தி தொடக்கம்‌ 
திருமகள்‌ போல 


283 


காந்தளூர்சாலைகலமறுத்‌ தருளிய 
திருமன்னி வளர பூர்வ தேசமும்‌ 


இங்களேர்‌ தருகன்‌ திங்களேர்‌ 


பெறவளர்‌ திருக்கொடியொடு 
திருமாது புவியெனும்‌ திருமகள்‌ 
மருவியஇரட்டபடிஏழரை இலக்கம்‌ 
திருவளர்‌ திரள்‌ புயத்து வீரமே 


துணையாக 
திங்களேர்‌ மலர்ந்து 
திருமன்னி விளங்கும்‌ 
புகழ்மாது விளங்க 
புகழ்சூழ்ந்த - புணரி 
பூமேலரிவையும்‌ 
பூமாதுபுணர 
பூமாலை மிடை ந்து 
பூமன்னுபதுமம்‌ 
பூமருவிய புவிஏழும்‌ 
பூமேவு திருமகள்‌. 
பூமருவிய பொழில்‌எழும்‌ 
பூமருவிய திருமாதும்‌, 
கடல்‌ சூழ்ந்த பாரேமும்‌. 
புயல்பெருக வளம்பெருக 
புயல்வாய்த்து. 
சீர்மன்னி இருநான்கு 
சீர்மன்னுமலர்‌ மகளுள்‌ 
பூமியும்‌ திருவும்‌ 
பூமருவிய திருமடந்தை. 
பூவின்‌ கிழத்தி. 


பூமருவிய திருமடந்தையும்‌ 
சோணாடு கொண்டருளிய 
தலவ னிதை. 
புமலர்த்திருவும்‌ 
பூமலர்வளர்‌ திகழ்‌, 
திருமகள்வளர்‌ 
கொங்கீழம்கொண்டு. 
தேர்போல விளங்கும்‌, 


திருமகள்‌ செயமகள்‌ 
திருமலர்‌ மாது. 


யசோதர காவியம்‌ 


தா. வே. வீராசாமி 


தமிழில்‌ குறுங்காப்பியங்களாக யசோதச காவியம்‌, நாக 
குமார காவியம்‌, உதயணகுமார. காவியம்‌ ஆகியவை உள்ளன. 
இவற்றில்‌ யசோதா காவியத்தைப்‌ பயிலும்‌ வழக்கு அருகயே: 
உள்ளது. எனினும்‌ இதனுடைய காப்பிய நலம்‌ இதற்கெனத்‌ 
தனிதலம்‌ பெற்றுள்ளதாகக்‌ காண முடிகிறது. இதனை ஐஞ்சிறு 
காப்பியங்களுள்‌ ஒன்று எனக்‌ கூறப்‌ பெறினும்‌ அவ்வழக்கைத்‌ 
தமிழ்‌ இலக்கிய வரலாறுடைர்‌ மு. அருணாசலம்‌ ஏற்கவில்லை 
நூல்‌ வரலாறு 

யசோதர காவியத்தின்‌ ஆரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை” 
ஸ்ரீவாதராஜ முனிவரால்‌ வடமொழியில்‌ இக்காவியம்‌ படைக்கப்‌ 
பெற்றுள்ளது அவரே இதனைத்‌ தமிழில்‌ பாடியிருத்தல்‌ கூடும்‌ 
என இந்நூலைப்‌ பதிப்பித்த இில்லையம்பூர்‌ வேங்கடராம 


1. மூ அருணாசலம்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 13-ஆம்‌ நூற்‌ 
றூண்டு. காந்தி வித்தியாலயம்‌, திருச்சிற்றம்பலம்‌, காசி 
வித்தியாலயம்‌ 1970. பக்‌. 372, 


யசோதர காவியம்‌ 285 


ஐயங்கார்‌ குறிப்பர்‌” இதற்கு அடிப்படையாக அவர்‌ கூறும்‌ 
காரணம்‌, வடமொழியில்‌ நாககுமார காவியம்‌ பாடிய மல்லி 
சேனரே அதனைத்‌ தமிழிலும்‌ பாடியுள்ளதேயாகும்‌. யசோ 
தரனை அசோக மன்னனின்‌ மகனாகக்‌ கொண்டு இந்தூல்‌ வட 
மொழியில்‌ தோன்றிய காலத்தை 2192 ஆண்டுக்கு முற்பட்ட 
தாகக்‌ கூறுவர்‌. 


“ஜைன கஇிரந்தாவளி” என்ற தூலின்படி (பச்‌ 332) திகம்பர 
மாணிக்ய சூரி என்பவர்‌ யசோதர காவியத்தை இயற்றியிருத்தல்‌ 
கூடும்‌ என மேற்கண்ட நூலில்‌ ஒருவர்‌ சுட்டி எழுதியுள்ளார்‌. 
எனினும்‌ இது பற்றிய உண்மை தெளிவாகத்‌ தெரியவில்லை. 


தமிழில்‌ இக்காவியம்‌ இயற்றியவர்‌ பெயர்‌ தெரியவில்லை 
எனத்‌ “தமிழ்‌ இலக்கியம்‌” என்ற நூலில்‌ பூர்ணலிங்கம்‌ பிள்ளை 
குறிப்பிட்டுள்ளார்‌. வடமொழியில்‌ 296 சுலோகங்கள்‌ இருந்தன 
என அவருடைய நூலால்‌ அறிவதுடன்‌ இந்நூலின்‌ காலம்‌ இ, பி 
1025 எனவும்‌ அறிய முடிகிறது £ 


“தமிழ்க்‌ காப்பியங்கள்‌” பற்றிய நூலில்‌ இக்காவியத்தின்‌ உட்‌ 
பொருள்‌ பற்றிய செய்தியைத்‌ தவிர வேறு செய்திகளை அறிய 
இயலவில்லை தமிழிலுள்ள பிறநூல்களில்‌ யசோதரன்‌ போன்‌ 
றோர்‌ வரலாறு காணப்பெறவில்லை இதனால்‌ இதன்‌ செல்‌ 
வாக்கு அருகிய நிலையில்‌ இருந்தது என்பதை நன்குணர 
முடிகிறது. வடமொழியில்‌ இவ்வரலாறு பல ஆசிரியர்களால்‌ 
எடுத்தாளப்‌ பெற்றுள்ளது என்பர்‌. இதனால்‌ இதன்‌ வரவு புதிய 
வரவு என்பதும்‌ இதன்‌ பொருள்‌ நலம்‌ தமிழ்ப்‌ பண்டைய அக 
நெறியோடு ஒத்துப்‌ போகாததால்‌ இதன்‌ வழக்கு எவ்வகையிலும்‌ 
மற்ற இலக்கிய ஆரியர்களை ஈர்க்கவில்லை எனவும்‌ கொள்ள 
மடிகிறது. 


சமண சமயத்தில்‌ மகாபுராணத்தை அடுத்து நிற்பது உத்தர 
புராணம்‌. அதனை ஜீனசேனரின்‌ மாணவராம்‌ குணபத்திரர்‌ 
படைத்தார்‌. இப்புராணத்தில்‌ யசோதரன்‌ கதை நிகழ்ச்சி கூறப்‌ 


2. யசோதர காவியம்‌, தில்லையம்பூர்‌ வேங்கடராம ஐயங்‌ 
கார்‌ பதிப்பு, (கபாலி அச்சுக்‌ கூடம்‌ சென்னை 1908) Vii 

3. M.S. Purkallngam Pillat Tamil Litteretore, Munnir 
Pallam The Bipliotheca 1929) PP. 145-147, 

4. கி. வா. ஜகந்நாதன்‌, தமிழ்க்‌ காப்பியங்கள்‌, (சென்னை 
ஸர்வகலாசாலை, 1940) பக்‌, 126. 


286- தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பெறுகிறது. இதன்படியுள்ள நிகழ்ச்சிகள்‌ தமிழில்‌ கூறப்‌ பெற 
வில்லை என இக்காவித்திற்கு உரை எழுதிய ஓளவை. சு. துரை 
சாமிப்பிள்ளை கூறுவர்‌.” 
உத்தரபுராணத்தில்‌ உள்ள கதையைப்‌ பலர்‌ பற்பல நூலாக 
வெளியிட்டுள்ளனர்‌. *யசஸ்‌ திலகம்‌” என்ற பெயரில்‌ சோமதேவ 
சூரி என்பவர்‌ ஒரு நூல்‌ எழுதியுள்ளார்‌. அதன்‌ நடை சம்பு நடை 
யாகும்‌. “யசோதர காவியம்‌” என்ற பெயரில்‌ ஹரிபத்திரரும்‌, 
புட்பதந்தரும்‌ வடமொழியில்‌ எழுதியுள்ளனர்‌. இவற்றின்‌ 
காலத்தை வடமொழி இலக்கிய வாணர்கள்‌ இ பி பத்தாம்‌ 
நாற்றாண்டு என வரையறை செய்வர்‌. இத்தகைய நிகழ்ச்சிகளைக்‌ 
காணும்‌ போது தமிழில்‌ யசோதர காவியம்‌ இந்த நூற்றாண்டை 
ஒட்டியோ அல்லது பின்னரோ வெளிவந்திருத்தல்‌ டும்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌. தமிழில்‌ சமணக்‌ காப்பியங்கள்‌ எழுந்து ஓரளவு 
வளர்ச்சி பெற்ற காலத்தை ஒட்டி இது அமைந்திருப்பதால்‌ 
இன்றைய நிலையில்‌ இதனை ஓத்துக்‌ கொள்ளலாம்‌. 
புட்பதந்தர்‌ எழுதிய யசோதா சரிதத்தின்‌ நிகழ்ச்சிகளை 
ஓட்டியே இத்தமிழ்க்‌ காப்பியம்‌ உருவாகி இருக்கும்‌ எனச்‌ சிலர்‌ 
கருதுகின்றனர்‌. அதற்குச்‌ சான்றாக வித்துவான்‌ சண்முகம்‌ 
பிள்ளையவர்களிடமிருந்த சுவடியில்‌, 
புட்பதந்தன்‌ சொன்ன பொருள்சேர்‌ கதைதன்னைத்‌ 
திட்பமாய்ச்‌ செந்தமிழிற்‌ செப்பினான்‌--நட்புடையார்‌ 
நண்ணா ரிவரென்ன நாடாச்‌ கொடைக்கையார்‌ 
வெண்ணாவலூருடையார்‌ வேள்‌. 
என்ற பாட்டுள்ளது. *யொருள்‌ சேர்‌ கதை” என்பது யசோதர 
காவியத்தைத்‌ தெளிவாகச்‌ சுட்டவில்லை என மறுப்பாரு முளர்‌. 
எனினும்‌ தொண்டை மண்டலத்தைச்‌ சேர்ந்த சிற்றூர்களிலுள்ள 
மக்களிடையே இத்தொடர்‌ யசோதர காவியத்தைச்‌ சட்டி 
நிற்கிறது என்ற நம்பிக்கையே பரவியுள்ளது. இதனால்‌, கொங்கு 
வேள்‌, சமணகாப்பியமான பெருங்கதையை இயற்றியது போன்று 
வெண்ணாவலூர்‌ வேள்‌ மற்றொரு சமணக்‌ குறுங்‌ காப்பியமாம்‌ 
இதனை இயற்றினார்‌ எனலாம்‌, 
*யசஸ்‌இலகம்‌” என்னும்‌ வடமொழி நூலின்படி காணுவது 
பின்‌ வருமாறு : மாரிதத்தன்‌ எனும்‌ மன்னன்‌ சண்டமாரி எனும்‌ 


5. ஒளவை. சு. துரைசாமிப்பிள்ளை உரை, யசோதரகாவியம்‌ 
(சென்னை கழகம்‌, 1944) பக்‌. 10. 


யசோதர காவியம்‌ 2877 


குலதெய்வத்திற்கு இரட்டை உயிர்ப்பலியிடும்போது அவ்வகையில்‌ 
மனித இரட்டையரையும்‌ பலியிட எவலரை ஏவினான்‌. துறவு 
பூண்ட சிறுவன்‌ சிறுமியை ஏவலர்‌ கொண்டு வந்ததைக்‌ 
கண்டான்‌ முன்னர்த்தன்‌ தங்கைக்குப்‌ பிறந்த இரட்டையர்கள்‌ 
அவர்களோ எனக்‌ கேட்டான்‌. அவர்கள்‌ சமண அறம்‌, பிறவி 
நிலை கூறிவரும்‌ போது அரசனின்‌ ஐயம்‌ உறுதிப்பட்டது. 
அதனால்‌ மனம்‌ திருந்திய மன்னன்‌ துறவு மேற்கொண்டான்‌. 
ஆனால்‌, தமிழ்க்‌ குறுங்‌ காப்பியம்‌ அபயருச, அபயமதி எனும்‌ 
இரட்டையரை மாரிதத்தனின்‌ தங்கை மக்களாகச்‌ கூறவில்லை. 


உத்தரபுராணல்‌ கூறும்‌ முறைப்படி வேறு வகைப்பட்ட கதை 
கிடைக்கிறது. யசோதர மன்னன்‌ தன்‌ தலைமுடி நரைத்தது 
கண்டு துறவு பூணத்‌ துணிந்தான்‌. ஒரு நாளிரவு தன்‌ மனைவி 
காவற்காரக்‌ கூனனுடன்‌ கள்ள உறவு கொண்டதைக்‌ கண்டான்‌. 
அதனால்‌ அவன்‌ கொண்ட துறவுணர்வு வலிவுபெற்றது. அந்‌ 
நிகழ்ச்சியைத்‌ தக்கனவாகத்‌ தன்‌ தாயிடம்‌ கூற அவள்‌ அவனிடம்‌ 
துறவி வேடம்‌ தாங்கிக்‌ குலதெய்வத்திற்கு உயிர்ப்பலியிட 
வேண்டுகிறாள்‌. அவனோ அதற்கஞ்சி மாவினால்‌ செய்த கோழிப்‌ 
பலியிட்டான்‌. அதனால்‌ அவனும்‌ அவன்‌ தாயும்‌ பல பிறப்புப்‌ 
பிறந்து துன்புற்றனர்‌. இறுதியில்‌ முனிவர்‌ அறவுரை கேட்டு. 
மனித இரட்டையராகப்‌ பிறந்தனர்‌. அவர்களால்‌ மாரிதத்தன்‌ 
சமண்‌ அறம்‌ உணர்ந்தான்‌. 

தமிழ்‌ நூலிலே யசோதரனின்‌ தந்தையாம்‌ அசோகன்‌, தன்‌ 
தலைமயிர்‌ நரைக்கக்‌ கண்டு துறவு பூண்டான்‌. இச்‌ செய்தி, 
தயரதன்‌ தன்னரசை இராமனுக்கு அளிக்க நினைத்ததற்கு நரை 
முடி கண்ட நிகழ்ச்சியுடன்‌ ஒத்திருப்பது உய்த்துணரத்‌ தச்கதாம்‌' , 

தமிழ்‌ நூலிலே யசோதரன்‌ தாய்‌ சந்திரமதி மனைவி அமீழ்‌ 
தமதி யானைப்‌ பாகனுடன்‌ கள்ள உறவு கொண்டாள்‌. யசோதர: 
னும்‌ சந்திறமதியும்‌ பல பிறவியற்று இறுதியில்‌ அபயருசி, அபயமதி 
எனும்‌ இரட்டையராகி, யசோதரன்‌ மகனாம்‌ யசோதமதிக்குப்‌ 
பிறந்தனர்‌, 


6. தீங்கழை இராவணன்‌ செய்க தீமை நான்‌ 
ஆங்கொரு நரையதாய்‌ அணுதிற்‌ றாமெனப்‌ 
பாங்கில்‌ வந்திடு நரை படிமக்‌ கண்ணடி 
ஆங்கதிர்‌ கண்டனன்‌ அவனி காவலன்‌. 
கம்பராமாயணம்‌, அயோத்தியா காண்டம்‌, 1, மந்திரப்‌ 
படலம்‌, 1400 பி, (அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
1959) பக்‌. 7. 


288 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


வடமொழிக்‌ கதையில்‌ மட்டும்‌ வேறு சில நிகழ்ச்சிகள்‌ 
உள்ளன, கள்ள உறவு கொண்ட. விலாசவதி, இலக்குமி ஆகியோர்‌ 
கதைகள்‌ அமிழ்‌்தமதியின்‌ கதைபோன்று அமைந்துள்ளன. 

கொலை செய்த பாவத்தால்‌ வணிகன்‌ ஒருவன்‌ தன்‌ 
வீட்டிலேயே பன்றியாய்ப்‌ பிறந்தான்‌. அவன்‌ சிரார்த்தத்திற்குப்‌ 
பன்றியாம்‌ அவனையே அவன்‌ வீட்டுச்‌ சமையலாள்‌ கொன்றான்‌” 
பின்‌ அவ்வணிகன்‌ தன்வீட்டில்‌ நாயாய்ப்‌ பிறந்தான்‌. எனினும்‌ 
தன்னைக்‌ கொன்ற சமையலாளைக்‌ கடிக்கவில்லை, அந்தல்‌ 
வினையால்‌ தன்‌ மகனின்‌ மகளாய்ப்‌ பிறந்து, தன்‌ மகனையும்‌ 
மருமகளையும்‌ அழைக்கும்‌ முறைச்‌ சொல்‌ அறியாது மூங்கையாய்‌ 
இருந்தான்‌. பின்‌ சைன முனிவரிடம்‌ அறம்‌ கேட்டான்‌. 


சுசங்கதை என்பவள்‌ முன்பிறப்பில்‌ தன்‌ தோழிக்குக்‌ 
காமக்கள்‌ அருத்தியதால்‌ பல விலங்குப்‌ பிறவியுற்றுச்‌ சண்டாளப்‌ 
பெண்ணாகப்‌ பிறந்து காட்டில்‌ சமண முனிவரிடம்‌ அறங்கேட்டு 
மறுபிறப்பில்‌ கோசல அரசன்‌ மனைவியானான்‌. பெண்‌ பேயால்‌ 
அவனிமிடருந்து பிரிந்து காட்டில்‌ முனிவர்பால்‌ சமண அறங்‌ 
கேட்டிருந்தாள்‌. அரசன்‌ பின்னர்‌ உண்மையை உணர்ந்து 
அவளைத்‌ தேடிக்‌ கண்டபின்னர்த்‌ தானும்‌ அறங்கேட்டு 
உய்ந்தான்‌. 

இவ்வாறு கள்ள உறவு, கொலை, கள்ளுணல்‌, போன்ற 
தீவினைகளால்‌ எழும்‌ துன்பங்களைச்‌ சுட்டும்‌ கதைகளை 
விரிக்காமல்‌ முழுதும்‌ நீக்கிய போக்கில்‌ தமிழ்க்‌ காப்பியத்தில்‌ 
(அத்தகையன இல்லாநிலையில்‌) கதைப்போச்கு நேரிய நெறியில்‌ 
செல்லவேண்டும்‌ என்று கருதும்‌ ஆசிரியர்‌ கொள்கை புலனா 
கின்றது. 
அமிர்தபதிஅமிர்தமதி 

யாப்பருங்கல விருத்தியுரைகாரர்‌ *அமிர்தபதி” என்ற நூலின்‌ 
பெயரைக்‌ குறிப்பிடுகிறார்‌. இதன்‌ முதற்பாட்டு வண்ணத்தால்‌ 
வந்துள்ளது என்பார்‌. இதனைக்‌ காப்பியம்‌ என்பர்‌. வையாபுரிப்‌ 
பிள்ளை, அமிர்தபதி என்பது அமிர்தமதி ஆகும்‌ என்பார்‌. இது 
ஒரு சமணக்‌ காவியம்‌. வடமொழிச்‌ சார்புடையது. இப்பெயரை 
ஆராயின்‌ சோமதேவர்‌ செய்த யாசஸ்‌ திலகத்தில்‌ வரும்‌ 


7. எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை, காவியகாலம்‌. (சென்னை, 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌ 1957,) பக்‌, 334-5, 


யசோதர காவியம்‌ 935 


அமிர்தமதி எனலாம்‌. அக்காப்பியத்‌ - தலைவியாம்‌ அமிர்த 
மதியையே இது சுட்டும்‌ என்பார்‌.” 

இக்கருத்தைத்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு கூறும்‌ 
மு. அருணாசலம்‌ மறுத்துள்ளார்‌. அமிர்தமதியின்‌ சதை கூற 
யசோதர காவியம்‌ தனியே உள்ளது. அதன்‌ கதைப்போக்கு மிக்க 
கீழ்த்தரமானது. அக்‌ கதாநாயகியின்‌ கதை முன்னமே புனையப்‌ 
பெற்றிருந்தது என்று கருதுவது பொருத்தமாகாது. இதிகாசங்‌ 
களைத்‌ தவிர மற்றைய வரலாறுகளை ஒருவர்‌ பாடியிருந்தால்‌ 
பின்னால்‌ வேறொருவர்‌ பாடுவது வழக்கமில்லை. அமிர்தபதி, 
இந்தாணைியோடெொத்த சிறப்புடைய காவியமாய்‌ இருக்கவேண்டு 
மானால்‌ அமிர்தமதியின்‌ கதையாய்‌ இருக்க முடியாது என்பர்‌. 

இக்காரணங்களை மற்ற புராணங்களேோடு ஒப்பிடும்போது 
அவற்றின்‌ தரமும்‌ பல ஆசிரியர்கள்‌ ஓரே கதையைப்‌ பாடி 
யுள்ளமையும்‌ கொண்டு இம்மறுப்பை ஏற்கமுடியாநிலை ஏற்படு 
இறது. எனினும்‌ அமிர்தபதி முழுதும்‌ கிடைக்காதவரை இது 
பற்றிய கருத்தில்‌ ஒரு முடிவுக்கு வராமல்‌ தனியாக அமைத்துக்‌ 
கொள்ளல்‌ நிறைவு தரும்‌. 
நூல்‌ பற்றிய கருத்துக்கள்‌ 

இக்காவியம்‌ பற்றித்‌ தமிழ்‌ வரலாறுடையார்‌ பல கருத்துக்‌ 
களைக்‌ கூறியுள்ளார்‌. (1) இதன்‌ கதையை ஏதேனும்‌ ஒரு பிறவி 
வரலாற்றுக்‌ குறிப்பாகக்‌ கருத வேண்டுமேயன்றி இதைக்‌ கதை 
சென்று கருதவியலாது, (2) இதில்‌ கதைப்‌ போக்கே இல்லை. 
இதைக்‌ காவியம்‌ என்று சொல்வது சொல்லுக்குச்‌ செய்கிற 
அபசாரம்‌. (3) சைனக்‌ காவியங்கள்‌ கரவியத கட்டுக்கோப்புச்‌ 
சிறிதும்‌ உடையன அல்ல. ஆனால்‌ ஒவ்வொன்றும்‌ ஏதோ கதை 
உடையனவாய்‌ விளங்குசன்றன. யசோதர காவியமோ எந்தக்‌ 
கதைப்‌ பண்பும்‌ இல்லாத ஒரு விரித்திரப்‌ படைப்பாக உள்ளது. 
இத்தகைய இலக்கியப்‌ படைப்புக்களே பிற்காலக்‌ காவிய 
வளர்ச்சியையும்‌ தரத்தையும்‌ முறைந்துவிட்டன. (4) யசோதர 
னுடைய கதை சைன மக்களுக்கு மிகவும்‌ உவப்பான ஓரு கதை 
போலும்‌, (3) இந்நூல்‌ முன்பிருந்த பெருங்காப்பியங்களை ஒத்த 
செம்மையான நடை உடையதன்று, (6) இவ்வாசிரியர்‌ இசையைப்‌ 


7. எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை, காவியகாலம்‌ தமிழ்‌ புத்த 
காலயம்‌ (சென்னை 1957) பக்‌. 334-35. 

8. மு. அருணாசலம்‌ தமிழ்‌ இலக்யெ வரலாறு, 10-ஆம்‌ 
காந்தி வித்தியாலயம்‌, திருச்சிற்றம்பலம்‌, 1972) பக்‌, 522 

இ. கொஅ19 . 


20 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்ளை 


பழித்திருப்பது ஒருகாலத்திலும்‌ மக்கள்‌ ஒப்புக்‌ கொள்ளக்‌ கூடிய 
தன்று, (7) பெண்ணினத்தைக்‌ குறித்து இவர்‌ கூறும்‌ கருத்து 
தமிழிலும்‌ மக்களிடையிலும்‌ சைனத்தால்‌ விளைந்த பெருங்கேடு 
என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. (8) கதைப்போக்கும்‌ சம்பவங்‌ 
களும்‌ மிகவும்‌ ீழ்த்தரமானவை எனக்‌ கூறித்தம்‌ முடிவாகத்‌ தமிழ்‌ 
இலக்கிய வரலாறுடையார்‌ இவர்‌ (காப்பிய ஆசிரியர்‌) என்‌ இக்‌ 
கதையைப்‌ பாடவேண்டும்‌? எனக்‌ கேட்கிறார்‌. 


மேலும்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு எழுதும்‌ ஆசிரியர்‌ யசோ தரன்‌ 
கதை சைன மக்களுக்கு மிகவும்‌ உவப்பான ஒரு சதையபோலும்‌. 
வடமொழியில்‌ மிகப்‌ பலர்‌ இக்சதையைப்‌ பாடியிருப்பது இதற்குச்‌ 
சான்றாகும்‌. தருத்தக்கத்தேவர்‌ பாடிய நரிவிருத்தம்‌ 48-ஆம்‌ 
பாடலில்‌ சுட்டப்பட்ட வரலாறு யசோதா காவியத்துக்‌ சதாநாய 
கனான யசோதரமன்னன்‌, அவன்‌ தாய்‌ சந்திரமதி ஆகிய இருவர்‌ 
வரலாறு (எனப்‌ பதிப்பாசிரியர்‌ மு. இராகவையங்கார்‌ குறிப்பை 
எடுத்துரைக்கிறார்‌, தருமோபதேசம்‌ காதில்‌ விழுந்த விலங்கு 
களும்‌ அறிவில்லா திருந்தபோதிலும்‌ கூடப்‌ புண்ணியம்‌ பெறும்‌, 
மேல்‌ நிலைபெறும்‌. மேலும்‌ இதைத்‌ தொடர்ந்து கூறும்போது, 
கீழ்த்தரமான காமத்தைக்‌ கூறும்‌ கதைகள்‌ தமிழ்நாட்டில்‌ பல. 
*(எனினும்‌ காமத்தால்‌ கொடும்‌ பாவம்‌ செய்தவனும்‌ இறைவ 
னுடைய பெருங்கருணையினால்‌ ஆட்கொள்ளப்‌ பெற்றான்‌ 
என்பதே அவ்வகைக்‌ கதைகளின்‌ முடிவாக இருக்கும்‌.) 


இத்தாூலாசிரியர்‌ சந்தாமணிக்‌ கருத்துக்களையும்‌ தொடர்‌ 
களையும்‌ பல இடங்களில்‌ எடுத்தமைத்திருக்கிறார்‌. 


இந்நாற்‌ பாடல்களையும்‌ கருத்துக்களையும்‌ பின்‌ வந்ததாகக்‌ 
கருதப்படும்‌ மேருமந்தர புராணம்‌ பல இடங்களில்‌ எடுத்தாளு 
தின்றது. 


இசையில்‌ ஈடுபடுவதனால்‌ வருங்கேட்டை விளக்குவது இழ்‌ 
நூலின்‌ நோக்கமாயிருந்த போதிலும்‌ இந்நூலாசிரியர்‌ இசையின்‌ 
பெருமையையே பலவிடங்களிலும்‌ சொல்லுகின்றார்‌. தலை 
நகரானது இசையாலும்‌ நடனத்தாலும்‌ விஞ்சையர்‌ உலகத்தினை 
வெல்லும்‌ என்று இவர்‌ கூற முடிந்ததேயன்றி உலக இயல்புக்கு 
மாறாக இசையைப்‌ பழித்துக்‌ கூற இயலவில்லை 


*_அடைய்புக்‌ , குறிகள்‌ இக்கட்டுரை ஆசிரியரால்‌ இடப்‌ 
பெற்றவை. 


யசோதர காவியம்‌ 291 


தன்னுயிர்க்குத்‌ இங்கு நேர்ந்தாலும்கூட மன்னர்‌ உயிர்க்‌ 
கொலை செய்யலாகாது. 

பிற அருக நூலார்‌ கூறுவதுபோல இவரும்‌ இறுஇப்‌ பாடலில்‌ 
முடிவான கதியைச்‌ சிவகதி என்றே கூறியிருப்பது குறிப்பிடத்‌ 
தக்கது” எனக்‌ கூறுவர்‌. 

மூன்பின்‌ அமைந்த இக்கருத்துக்களைப்‌ புடைபட வைப்பின்‌ 
இக்காப்பியம்‌ பற்றி ஆசிரியர்‌ கொண்ட ஒருசார்புடைக்‌ கருத்தும்‌ 
அதற்கு அவரே கூறும்‌ மறுப்பும்‌ நன்கு விளங்கும்‌, ்‌ 
காலம்‌ 


இக்காப்பியம்‌ எந்த நூற்றாண்டிற்குரியது என அறியத்தக்க 
சான்றுகள்‌ இவ்லை. சூனாமணி, நீலகேசி ஆகிய இரண்டிற்கும்‌ 
பிந்தியது என்றும்‌ பதினைந்தாம்‌ தூற்றாண்டிற்குமிய உதயண 
குமார காவியத்துக்கு முந்தியது எனவும்‌ கொள்வர்‌, வடமொழியில்‌ 
அதனை எழுதிய வாதிராசர்‌ காலம்‌ பத்தாம்‌ நூற்றாண்டு என்ப 
தால்‌ இதனை அதற்குப்‌ பின்‌ எனக்‌ கொள்ள இடமுண்டு. இந்‌ 
அலில்‌ காணும்‌ பாக்களின்‌ அடிப்படையில்‌ நோக்கிச்‌ செம்மை 
யான யாப்பமைதியும்‌ ஓசையும்‌ பெறாத காப்பியக்‌ கலித்துறை 
என்ற சுலீநிலைத்துறையைக்‌ கொண்டு-யசோதர காவியத்தில்‌ 
அத்தகைய பாடல்‌ ஒன்றுகூட இல்லாததால்‌-இதனைப்‌ பதின்‌ 
மூன்றாம்‌ தூற்றாண்டினது என்பது ஆய்தற்கு இடமுளது. 
அளவு 
இந்நூலுக்குப்‌ பல பதிப்புகள்‌ வெளிவந்துள்ளன. 
1. காஞ்சி பாகுபலி பதிப்பு 1887 (காணக்கிடைத்திலது) 
2. தில்லையம்பூர்‌ வேங்கடராமையங்கார்‌ ்‌ 
பதிப்பு 1908, 320பாடல்கள்‌ 
3. ஒளவை. சு. துரைசாமிப்‌ பிள்ளை 1944, 330 பாடல்கள்‌ 
4. வீர்‌ பூர்ணசந்திரநயினார்‌ பதிப்பு 
(மற்ற பதிப்பில்‌ 5 சருக்கங்கள்‌ 
இதில்‌ நான்கு சருக்கங்கள்‌ உள) 1965, 320 பாடல்கள்‌ 
5. சில பாடல்கள்‌ * தமிழ்ப்பெொழழி£லில்‌ 
வெளிவந்தன. 


2. மு அருணாசலம்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 12-ஆம்நூற்‌ 
றாண்டு, (மு க.) பச்‌. 379-384. 
மேற்படி பக்‌. 386-388 


ந்‌ தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை: 
பாடல்‌ எண்ணிக்கை 


வேங்கட ரரமையங்கார்‌ பதிப்பு ஒளவை.சு. துரைசாமிப்பிள்ளை 


1908 பதிப்பு - 1944, 
யாடல்‌ பாடல்‌ மிகை 
முதற்‌ சருக்கம்‌ 72 73 1 
இரண்டாம்‌ சருக்கம்‌ 82 87 ்‌ 
மூன்றாம்‌ சருக்கம்‌ 65 65 - 
நான்காம்‌ கருக்கம்‌ 35 36 1 
ஐந்தாம்‌ சருக்கம்‌ 65) 69 3 
நூற்பயன்‌ 1) 
320 550 16 


இவற்றைக்‌ காணும்போது நூலின்‌ இடையிலும்‌ ஈற்றிலும்‌ மிகை 
யாகப்‌ பாடல்கள்‌ கஇடைத்துள்ளமை தெரிகிறது இவைபற்றிய 
பதிப்பாய்வு மேற்கொள்ளின்‌ எத்தகைய பாடல்கள்‌ எங்வனம்‌ 
சேர்க்கப்பட்டன என்பது குறித்து முடிவு செய்ய இடமுண்டு. 


இதனைக்‌ காணும்போது இக்காவிய ஆசிரியர்‌ பேரளவில்‌ 
தான்‌ எடுத்துக்‌ கொண்ட சுதையைப்‌ பாட எண்ணவில்லை. 
குறுகிய அளவில்‌ முந்நரறுக்குச்‌ சற்று மிகுதியான பாடல்களின்‌ 
அளவில்‌ பாடி முடிக்கக்‌ கருதினர்‌ என்பது தெரிகிறது. அளவில்‌ 
சுருக்கம்‌ தாம்‌ பாட நினைந்த குறுங்காவியத்திற்‌ குரியதாக 
நினைத்தார்‌ எனலாம்‌. இதுவே தமிழ்க்‌ குறுங்காப்பியக்‌ 
கொள்சையுள்‌ ஒன்றாக அமைகிறது. 


அமைப்பு 

இக்காவியத்தின்‌ தொடக்கத்தில்‌ வினையின்‌ நீங்கி வீடுவிளைப்‌ 
பதற்கு அருக பரமேட்டியின்‌ அடி ஏத்துதலும்‌, யசோதரன்‌ 
கதையை ஓத உள்ளம்‌ ஒருப்படுவதும்‌ உரைக்கப்படும்‌ பொருள்‌ 
திறத்தால்‌ அறிஞர்‌ ஏற்பர்‌ என அவையடக்கம்‌ கூறுவதும்‌, 
வெவ்வினை வாயில்‌ அடைத்து, அருளறம்‌ மோகம்‌ புணர்ப்பதும்‌ 
தீவினைப்‌ பயன்‌ எதுவெனத்‌ தெரிவிப்பதும்‌ அசிரியர்‌ தோக்கமாக 
உள்ளது. சுருக்கமாகப்‌ பாயிரம்‌ கூறும்‌ நிலையை இகனால்‌ 
அறிகிறோம்‌. பலபட விரித்துக்‌ கூறும்‌ பாயிர நெறி, பின்னிலை 


வளர்ச்சி எனல்‌ கொள்ளின்‌ வணக்கம்‌, எடுத்துக்கொண்ட 


யசோதர காவியம்‌ 293 


பொருள்‌: எது எனக்‌ கூறல்‌ நூலின்‌ தகுதி, நால்‌ செப்பும்‌ கருத்து 
ஆகியவற்றைச்‌ சுருங்கிய முறையில்‌ முதலில்‌ கூறும்‌ பாங்கு இதன்‌ 
கொள்கையாக வெலிப்படுகிறது. 

முதற்‌ சருக்கத்தில்‌ யசோதரன்‌ கதையைத்‌ தொடங்குதற்‌ 
குரிய அடித்தளம்‌ அமைக்கப்‌ பெறுகிறது. பொதுவாக இந்தியப்‌ 
பழங்கதைகளின்‌ அமைப்பாக ஒருவர்‌ கூற மற்றவர்‌ கேட்குமாறு 
அமைப்பதும்‌, அவ்வாறு கேட்டற்குரிய ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ 
பின்னணியைத்‌ தக்கவாறு உருவாக்குவதும்‌ விளங்கும்‌: 
அந்நெறியில்‌ யசோதர காவிய"; ஆசிரியர்‌ தொடங்கியுள்ளமை 
பண்டை. நெறியைப்‌ போற்றும்‌ கொள்கை என அறியலாம்‌. 

இதில்‌ இருவகைப்பட்ட உலக நிலையைக்‌ காட்டி, ஒன்றன்‌ 
பெருமையை உணர்த்தும்‌ (வகையில்‌ கதை தொடரும்போது 
யசோதரன்‌ கதை, *விதையுள்‌ மரமென? அமைந்து வெளிப்படும்‌ 
நிலையைச்‌ சுட்டாமல்‌ சுட்டும்‌ நெறி தெரிகிறது . ...உயிர்கள்‌ 
இன்பம்‌ துய்க்க இளவேனிற்‌ காலம்‌ வருவதும்‌ அவ்வின்பத்தைத்‌ 
தொடர்ந்து பெற உயிர்ப்பலி கொடுக்க மக்களும்‌ மன்னனும்‌ 
ஆசைப்படுவதும்‌ ஒரு வகை வாழ்வின்‌ நிலை. இதற்கு மாறுபட்ட, 
வாழ்வின்‌ நிலையில்‌ யாக்கை நிலையாமை, உயிரின்பம்‌ பெறப்‌ 
பலியிடல்‌ உதவாமை; அச்சம்‌ நிலையற்றது போன்றவை 
அபயருசி, அபயமதி எனும்‌ இளம்‌ துறவிகள்‌ வாயிலாக உணர்த்தப்‌ 
பெறுகின்றன. அந்நிலையில்‌ உலக இன்பம்‌ துய்த்த குழு, இளந்துற 
விகளின்‌ அச்சமற்ற நிலையின்‌ பெருமிதத்தை உணர அவாவும்‌ 
நிலையில்‌ முதற்‌ சருக்கம்‌ முடியும்போது அத்தகைய ஆர்வ 
எழுச்சியைத்‌ தூண்டுவது முதல்‌ சருக்க நிலை என அறியலாம்‌. 

இரண்டாம்‌ சருக்கத்தில்‌ யசேரதரன்‌ கதை முழுதும்‌ 
கூறப்பெறுகறது. யசோதரனின்‌ தந்தை தனக்கு நரை முடி 
உண்டானது கண்டு குணதரனெனும்‌ முனிவனிடம்‌ அறங்கேட்டுத்‌ 
துறவியா றொன்‌. இது இளமை நிலையாமையின்‌ விளைவாகவும்‌, 
உயர்ந்தோர்‌ அறமொழி கேட்டல்‌ வாயிலாகவும்‌ துறவியாக 
மாறும்‌ வாழ்க்கை நிலை அமைகிறது இதற்கு எதிர்நிலையானது 
யசோதரனின்‌ வாழ்வு. அவன்‌ தந்தைக்குப்‌ பின்‌ அரசனானான்‌. 
அவனுடைய மனைவியாம்‌ அமிர்தமதி தொழுநோய்‌ வாய்ப்பட்ட 
யானைப்‌ பாகனாம்‌ அட்டபங்கனின்‌ இசையில்‌ மயங்கிக்‌ கூடா 
ஒழுக்கம்‌ மேற்கொண்டதால்‌ உலக வாழ்வில்‌ அவனுக்கு 
வெறுப்புத்‌ தோன்றுகிறது எனினும்‌ தாயிடம்‌அதை மறைத்து ஒரு 
சுனவின்‌ மேலிட்டுச்‌ கூறும்போது. அவள்‌ உயிர்ப்பலி கொடுப்பின்‌ 


294 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


தீமையிலிருந்து நீங்கலாம்‌ என அறிவுரை கூறினாள்‌. அதற்க்‌ 
கஞ்சி மாவால்‌ செய்த கோழியைப்‌ பலியிடும்போது அது வருந்திக்‌ 
கூவ அவன்‌ துன்பம்‌ பொறாது துறவு பூண்கிறான்‌. பின்‌ அமிர்த 
மதி வேண்டுதற்கேற்பச்‌ சென்று அவள்‌ இட்ட விருந்துண்‌ 
கிறான்‌. அதில்‌ அவள்‌ தஞ்சு சலந்திருந்ததால்‌ யசோதரனும்‌ 
அவன்‌ தாயும்‌ இறந்து விலங்குப்‌ பிறப்பெடுக்கின்றார்‌. இவ்வாறு 
இரண்டாம்‌ சருக்கம்‌ “செயல்களின்‌ தொகையாக வளர்ந்து 
செல்கிறது. தந்தையின்‌ துறவு, வாழ்வில்‌ சிறு மாற்றத்தால்‌ 
விளைகிறது. மகனோ வாழ்வில்‌ பெரும்‌ தீமை நிகழ்ந்தபோதும்‌ 
வாழ்வை உடனே துறக்காமல்‌ *நெகிழ்நிலை யில்‌ நிற்கிறான்‌. 
பலிகொடுத்தல்‌ பிழை எனக்‌ கருதினாலும்‌ தாய்‌ சொன்னபடி, 
மாவால்‌ செய்க உருவத்தைப்‌ பலி இடுகின்றான்‌. அதன்‌ பயனை- 
அவன்‌ கீழ்நிலை உயிராசப்‌ பிறந்து துய்க்கறொன்‌ என இந்நூல்‌ 
காட்டும்‌, மேலும்‌ இப்பகுதி காமம்‌, கூடா ஒழுக்கம்‌, மனத்திண்மை 
இன்மை, உயிர்க்கொலை புரிதல்‌, போன்றவை உயிர்கட்கு உறுதி 
பயவாமையை ஆற்றொழுக்காகக்‌ கூறிச்‌ செல்கிறது, உயிர்கள்‌ 
இன்பம்‌ காணக்‌ காமமோ, உயிரப்பலியிடலோ துணை செய்யா 
என்பதைத்‌ தெளிவாக விளக்கும்‌ வகையில்‌ இப்பகுதியின்‌ போக்கு 
அமைகிறது 


மூன்றாம்‌ சருக்கம்‌ யசோதரனும்‌ அவன்‌ தாயும்‌ பல பிறவி 
களில்‌ சிற்றுயிர்களாகப்‌ பிறப்பதும்‌, கொலைப்படுவதும்‌ கூறப்‌ 
பெறும்‌. மகனும்‌ தாயும்‌ முறையே. 


மயில்‌ ௬ நாய்‌ 
முள்ளம்பன்றி -- கருநாகம்‌ 
மீன்‌ ன்‌ முதலை 


ஆண்‌ ஆடு - பெண்‌ அடு 
தகர்க்குட்டி -- எருமை 
கோழி — கோழி 
எனப்‌ பிறந்து கொலைப்பட்டு இறந்து இறந்து பிறந்தனர்‌. 
கொலை செய்யத்‌ தரண்டலும்‌ கொலைச்‌ செயலை மனத்‌ 
தால்‌ ஏற்றலும்‌ எத்தகைய துன்பக்‌ கண்ணிகளைத்‌ தொடர்ச்ச 
யாக விளைவிக்கும்‌ என்பதை அறிவுறுத்தும்‌ வளர்ச்‌ நிலையாக 
இப்பகுதி உள்ளது. அத்துடன்‌ கூடா ஓழுக்கம்‌ பூண்ட அமிர்த 
மதியும்‌ குட்டநோயுற்று வருந்திய நிலையையும்‌ இப்பகுதி கூறும்‌. 
நான்காம்‌ சருக்கத்தில்‌ வேனிற்பருவம்‌ மறுபடியும்‌ காணப்‌ 


பெறுகிறது. யசோமதி அரசன்‌ வாழ்வில்‌ ஆடலும்‌ பாடலும்‌ இடம்‌ 


யசோதர காவியம்‌ 205 


பெறுகிறது அந்நிலையில்‌ சண்டகருமன்‌ என்பவன்‌ அகம்பனரிடம்‌ 
சமண தருமத்தை மேற்கொள்கிறான்‌. கொலைபுரிதலே பாவங்‌ 
களில்‌ தலையாயது என உணர்ந்து திருந்தினான்‌. அப்போது பழம்‌ 
பிறப்புணர்ந்த கோழிகள்‌ மகிழ்ச்சியால்‌ கூவ யசோமதி வெகுண்டு 
கொல்ல அவை மனைவி புட்பாவலி கருவில்‌ தோன்றி அவர்களே 
அபயருசி, அபயமதியாக வளர்ந்தனர்‌. இத்துணையும்‌ காணும்‌ 
போது புறச்‌ சூழலையும்‌ அகச்‌ சூழல்‌ வென்று அறப்பயிர்‌ வளர 
வழி செய்வதை அறிய முடிகிறது, பிறப்பின்‌ சுழற்சி, அறத்தின்‌ 
ஆற்றல்‌ ஆகியவை சமண நெறி பற்றி உணரத்‌ துணைபபுரியினும்‌ 
கதையை முதலில்‌ கூறத்‌ தொடங்கிய இரட்டையரின்‌[வினையழிய 
உருவாகி நிற்பதை உணர்கிறோம்‌, முன்னர்‌ யசோதரன்‌ கதையை 
யசோதரனின்‌ பிறப்பு வழி எனக்‌ காட்டும்‌ போது இச்காவியத்‌ 
தலைப்பின்‌ செறிவு மேலும்‌ புலப்படும்‌ வகையில்‌ இது 
முடிகிறது. 


அடுத்துள்ள ஐந்தாம்‌ சருக்கம்‌ பசோமதி மன்னன்‌ வேட்டை 
யாடச்‌ சென்று ஒருவிலங்கும்‌ கிடைக்காதபோது சுதத்த 
முனிவனைக்‌ கொன்று வேட்டையாடக்‌ கருதியபோது நண்பன்‌ 
சலியாணமித்திரன்‌ தடுத்தி முனிவர்‌ பெருமையை உணர்த்து 
கிறான்‌. வேந்தன்‌ முனிவனை வணங்கியபோது அவன்‌ தாய்‌ 
அமிர்தமதி நரகத்தில்‌ துயருறும்‌ நிலை கூறுவதும்‌ கொலை செய்யத்‌ 
தூண்டிய சந்திரமதியும்‌ மாக்கோழியை வெட்டிய யசோதரனும்‌ 
பல பிறப்புற்று இரட்டைமக்களாய்‌ யசோமதியிடம்‌ பிறந்திருப்ப 
தையும்‌ கூறினார்‌. அவள்‌ அவரிடம்‌ அறங்கேட்டுத்‌ துறவியானதும்‌ 
அபயருசியும்‌ அபயமதியும்‌ துறவு பூண்டதும்‌ அம்முனிவருடன்‌ 
உபாசகர்‌ குழுவில்‌ உறைவதையும்‌ மாரிதத்தனிடம்‌ கூற அவனும்‌ 
துறவு மேற்கொள்கிறான்‌. இரட்டையர்‌ சாசார கற்பத்துத்‌ தேவ 
ராயினர்‌ என முடிக்கும்போது இக்கதை தொடங்கிய வட்டத்தை 
முடிப்பதுடன்‌ யசோதரன்‌ பலபிறவி எடுப்பினும்‌ இறுதியில்‌ 
முனிவரிடம்‌ அறம்‌ கேட்டுத்‌ தேவனிலை பெறுவதையும்‌ அறிய 
முடிகிறது. இது இக்காவிய மாந்தர்‌ தத்தம்‌ வினைநிலைக்‌ கேற்பப்‌ 
பயனைத்‌ துய்க்கும்‌ பேற்றினை முடித்துக்‌ காட்டும்‌ முடிவென 
அமைகிறது. இவ்வாறு இவ்வைந்து சருக்கங்களும்‌ யசோதரன்‌ 
வாழ்க்கையை அறியப்‌ படிப்போரின்‌ ஆர்வத்தைத்‌ தூண்டி அவன்‌ 
பிறப்பு நிகழ்ச்சிகளைச்‌ செறித்துக்‌ காட்டி அவன்‌ பல இழிபிறப்‌ 
புற்றுத்‌ துன்பமடைந்ததை விளக்கி இறுதியில்‌ அவன்‌ பெற்ற நற்‌ 
பயனை அறிய முடித்துச்‌ காட்டுகின்றன, 


290 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


கதை தொடங்கும்‌ வாயில்‌ - நிகழ்ச்சி - நிகழ்ச்சியின்‌ விளைவு 
அறங்‌ கேட்கும்‌ வாய்ப்பு - தேவநிலை எய்தும்‌ பயன்‌ ஆதிய நிலை 
களைக்‌ காரண காரியத்‌ தொடர்ச்சியாக அமைத்துக்‌ காட்டல்‌ 
ஆசிரியரின்‌ காப்பிய அமைப்புப்‌ பற்றிக்‌ கொண்டுள்ள கொள்கை 
யாக அறிய முடிறெது, வினை-விளைவு - பயன்‌ என்ற தொடர்ச்சி 
அறாமல்‌ ஆர்வத்தைத்‌ துரண்டும்‌ பல நிகழ்ச்சிகளை நடப்பு 
நிலையோடு ஓட்டிய வண்ணம்‌ கதையை உரைத்துச்‌ செல்லும்‌ 
போக்கு, காவிய அமைப்பினை உருவாக்கும்‌ அழகு நெறியாகத்‌ 
தெரிகிறது. 


தலைமை மாந்தன்‌- படைப்புக்‌ கொள்கை 


இக்காவியத்தின்‌ தலைவன்‌ யசோதரன்‌. அவனைப்‌ பற்றிய 

செய்திகளை இரண்டாம்‌ சருக்கத்தில்‌ அறியினும்‌ அவனுடைய 
பின்பிறவியில்‌ அபயருசியாகப்‌ பிறந்து தூய மாதவத்தின்‌ மிக்க 
உபாசகர்‌ தொகையில்‌ (23)* (இவ்வெண்‌ யசோதர காவியம்‌- 
ஒளவை. ௬, துரைசாமிப்‌ பிள்ளை உரை, கழகப்‌ பதிப்பு, 1944-இல்‌ 
காணும்‌ பாடல்‌ எண்ணைக்‌ குறிக்கும்‌ இனி வருவனவும்‌ இத்‌ 
தகையன) அளந்தறி வரிய கேள்வி (25) அறிவுடையவனாக 
விளங்குகிறான்‌ நகரில்‌ சென்று பிச்சை ஏற்று உண்ணச்‌ சென்ற 
போது அவனது தோற்றத்தைக்‌ கவிஞர்‌, 

“வள்ளிய மலருஞ்‌ சாந்தும்‌ மணிபுனை கலனு மின்றாய்‌ 

வெள்ளிய துடையொன்‌ றாகி வென்றவ ருருவ மேலார்‌ 

கொள்ளிய லமைந்த கோலக்‌ குல்லகவேடம்‌? (27) 
என்று கூறும்போது மாலை, சந்தனம்‌, மணி முதலியவற்றாலான 
அணிகலன்கள்‌ அணியாமல்‌ வெள்ளாடை. உடுத்து (புலன்‌ வென்ற 
மூனிவர்‌ கோலம்‌ கொள்ளாது) இளமைக்குரிய கோலத்துடன்‌ 
இருந்தான்‌ என்பர்‌ இதில்‌ இளமை பற்றிக்‌ கூறினும்‌ அத்துடன்‌ 
வினைச்சார்பு கெடஃவும்‌ “வீடுபேறு (2) எய்தும்‌ நோக்கோடு 
அருக நெறியில்‌ செல்லும்‌ இனிய பண்புருவத்தை நம்‌ முன்‌ அறி 
முகப்படுத்தகிறார்‌. இத்தகைய மாந்தர்‌ படைப்பு இவ்வுலகில்‌ 
என்னென்ன என்றும்‌, பேசும்‌, செய்யும்‌ என்பதைக்‌ காட்டும்‌ 
வகையில்‌ அபயருசயின்‌ பண்பு நலம்‌ உருவாஇியுள்ளது, 


தெருவழியே பிச்சை ஏற்கவரும்‌ அபயருசியின்‌ வடிவம்‌ பலிப்‌ 
பொருளைத்‌ தேடிவந்த சண்டகருமன்‌ கண்ணுக்கு மதன்‌ வடிவம்‌ 
போல்‌ தெரிகிறது, இத்தகைய அழகையா பலியிடத்‌ தேர்ந்‌ 
தெடுச்க வேண்டும்‌ என்று அவன்‌ மனமும்‌ கலங்குகிறது (29). 


யசோதர காவியம்‌: 297 


அத்தகைய வடிவ ஆளுமையைக்‌ கவிஞர்‌ தம்‌ படைப்பின்‌ முதல்‌ 
நிலையிலேயே படைத்துள்ள நோக்கம்‌ தெரிகிறது. பலிக்காக 
அபயருசியையும்‌ அபயமதியையும்‌ சண்டகருமன்‌ கைப்பற்றிச்‌ 
செல்லும்போது அபயருசி, தன்‌ தங்கையிடம்‌ “உடம்புக்கு ஏதமே 
ஒழிய உயிர்க்கன்று” எனக்‌ கூறி அச்சத்தால்‌ வருவது துன்பம்‌; அது 
விலங்கு கதிபோலப்‌ பலவாம்‌. அறம்‌ புணரின்‌, உடம்பில்‌ உயிர்‌ 
பிறவாது என முதலில்‌ சாவிற்கு அஞ்சா உறுதியை ஊட்டுகறொான்‌- 
அதுகேட்ட அபயமதி தன்‌ அச்சம்‌ தவிர்ந்த நிலையைக்‌ கூறி, 
என்றனக்‌ கிறைவன்‌ நீயே (48) என வணங்குவதைக்‌ கவிஞர்‌ 
காட்டுகிறார்‌. முன்‌ பிறவியில்‌ யசோதரனின்‌ தாயாக இருந்து 
அவனை நல்வழிச்‌ சேராது அவ்வழியில்‌ செலுத்தியவள்‌ இப்‌ 
பிறவியில்‌ அவனையே இறைவனென ஏற்கும்‌ மாற்றம்‌ பெறுமாறு 
படைத்துள்ளார்‌. அத்தகைய ஞானம்‌ உயிர்களின்‌ தலைமைக்கு 
வழிவகுப்பதையும்‌ சமணச்‌ சான்றோரை வணங்குவதையும்‌ இத்‌ 
தகைய படைப்பு அறிவுறுத்துகிறது. 


பலிபீடத்தில்‌ அபயருசியை நிறுத்திப்‌ பலியிட, எண்ணியபோது 
“மறவியின்‌ மயங்கி வையத்‌ துயிர்களை வருத்தஞ்‌ செய்யா 
தறுவியன்‌ மனத்தை யரூ ஆருயிர்க்‌ கருள்ப ரப்பிச்‌ 
சிறையன பிறவி போக்குத்‌ இருவறம்‌ மருவிச்‌ சென்று 
நிறைபுக முலகங்‌ காத்து நீடுவாழ்‌ கென்று நின்றார்‌” (60) 


எனும்போது உயிரே போயினும்‌ இன்னா செய்யாமையும்‌ கொல்‌ 
லாமையும்‌ போற்றப்பெறும்‌ ஓழுக்க நெறி அப்பண்பின்‌ அடிப்படை 
யாக விளங்குகின்றது அதனால்‌ இடுக்கண்‌ வரும்போது நகுகின்ற 
இணையற்ற ஆற்றலைப்‌ பெற்றுப்‌ பொலிரின்றது. அத்தகைய 
அஞ்சாமையின்‌ அடிப்படையில்‌ அமைந்த வலிமையாது என 
மன்னன்‌ மாசிதக்கனைச்‌ சிந்திக்கத்‌ தூண்டுகிறது ௮ச்சந் தனையே 
அவன்‌ பல உண்மைகளை உணரவும்‌ சமண அறம்‌ மேற்கொள்‌ 
ளவும்‌ வழி வகுக்கிறது. இவ்வாறு பிற கதை மாந்தர்களைத்‌ தீ 
நெறியிலிருந்து அறதெறிக்கு ஆற்றுப்‌ படுத்தும்‌ வண்ணம்‌ 
படைக்கப்‌ பெற்ற அபயருச என்பவன்‌ யார்‌, அவன்‌ பெற்ற 
ஆற்றலின்‌ அடிப்படை என்ன என்றெல்லாம்‌ மக்களைச்‌ சிந்திக்கச்‌ 
செய்து அதன்‌ விடையாக யசோதரன்‌ வரலாறு தொடர்கிறது- 
இதுவரை அபயருசியாசக்‌ கண்ட படைப்பு யசோதரனாக 
அமைந்து காவியத்‌ தலைமையின்‌ செறிவைப்‌ புலப்படுத்தத்‌ 
தொடங்குகிறது. 


298 தமிழ்‌ இலக்கியச்‌ கொள்கை 


மணி முதலியன அணியா அபயருரியைக்‌ காட்டிய கவிஞர்‌ 
யசோதரனை அறிமுகப்‌ படுத்தும்‌ போது *எரிமணி யிமைக்கும்‌ 
பூணானிசோதரன்‌ எனக்‌ காட்டுகிறார்‌ (85), அழகும்‌ அறமும்‌ 
பேணும்‌ அபயருசி, முன்‌ பிறவியில்‌ செல்வச்‌ செருக்கும்‌, மறுகிய 
மனமும்‌, உருத்தெழு சினமும்‌, காமவேட்கையும்‌, அறமறப்புமே 
பூண்டிருந்தான்‌, 
தோடலார்‌ கோதை மாதர்‌ துயரியற்‌ றொடுத்த வின்பப்‌ 
பாடலொ டியைந்த மண்ணின்‌ இசைச்சுவை பருகிப்‌ பல்கால்‌ 
ஊடலங்‌ கினிய மின்னின்‌ ஓல்கிய மகளி ராடும்‌ 
நாடகம்‌ நயந்து கண்டும்‌ நாள்சில செல்லச்‌ சென்றான்‌ (8) 
இங்ஙனம்‌ சென்று இன்பக்‌ கடலிடை மூழ்கினான்‌ (92). ஆயினும்‌ 
அதே காமம்‌ அவன்‌ மனைவியை அட்டபங்கனாம்‌ யானைப்‌ 
பாகனின்‌ இசையில்‌ மயங்கிக்‌ கூடா ஒழுக்க நதெறிப்படும்போது 
அவர்களைக்‌ கொல்ல நினைந்து பின்‌ அதிலிருந்து மாறித்‌ தெளிந்த 
ஓர்‌ உணர்வு பெற்றான்‌ (123) எனினும்‌ மனைவிமீது பொய்யன்பு 
பூண்டு நடிக்கும்போதும்‌ (131) தாயிடம்‌ பொய்க்‌ கனாவைக்‌ கூறும்‌ 
போதும்‌ (134) தாய்‌ கூறிய சொற்படி, பலியிடத்‌ துணிந்தபோதும்‌ 
(143) “அறத்தின்‌ திண்மை அறிவதற்கு அமைவிலாதான்‌” (144) 
என அறியமுடிகிறது. இவ்வமையா நிலையே தன்‌ மனைவியை 
முற்றிலும்‌ வெறுத்தொதுக்காமல்‌ விருந்துண்ணச்‌ சென்றபோது 
தஞ்சூட்டப்பட்டு இறக்கக்‌ காரணமாகிறது. இவ்வவல நிலைக்கு 
அடிப்படையாக அமைவது நெடிழ்நிலைப்‌ பண்டைமை என 
நன்கு தெரிகிறது. இத்நெடுழ்ச்சியே யசோதரன்‌ வீழ்ச்சிக்கு வித்தா 
கிறது. பலியிட்டபின்‌ மாக்கோழி கூவி வீழ்ந்திறந்தபின்‌, 
ஆதகா(து) அன்னை சொல்லால்‌ அறிவிலேன்‌ அருளில்செய்கை 
ஆதகா(து) அழிந்த புள்வாய்‌ அரிகுரல்‌ அரியும்‌ நெஞ்சை 
ஆதகா(து) அமிர்த முன்னாம்‌ மதியவள்‌ களவு கொல்லும்‌ 
ஆதகா வினைகள்‌ என்னன அடர்த்து நின்று அடுங்கொல்‌ 
என்றான்‌ (148) 
இந்நிலை யசோதரனின்‌ கழிவிரக்க மனப்பாங்கைக்‌ காட்டும்‌. 
எனினும்‌ அதுவே நிலைத்த பண்பாக மாறுதற்கு அவன்‌ பல 
பிறவிச்‌ சூழலில்‌ அகப்பட்டு மாறுவதைப்‌ பின்‌ எடுக்கும்‌ பிறவி 
களைக்‌ கூறுதல்‌ வாயிலாகக்‌ கவிஞர்‌ உருவாக்கியுள்ளார்‌. 
யசோதரன்‌ வாழ்வை அவலமாகக்‌ காட்டியதுடன்‌ அவன்‌ 
முதற்‌ பிறவியாம்‌ மயிலைப்பற்றிக்‌ கூறும்போது அப்போதும்‌ 
வன்‌ மனத்தில்‌ தன்‌ மனைவியைச்‌ கூடாவொழுக்கத்திலீடு 


யசோதர காவியம்‌ 299 


படுத்திய அட்டபங்கனைக்‌' கண்டவுடன்‌ குப்புறாமிசைக்‌ குத்தி 
யழித்த (172) கொடுமையைச்‌ செய்கிறது என்பார்‌. தீமைசெய்‌ 
வினையின்‌ திறம்‌ மயிலின்‌ சாவில்‌ முடிவதையும்‌ உடன்காட்டு 
கிறார்‌. அதன்பின்‌ வரும்‌ பிறவிகளில்‌ கொலைக்‌ குற்றமே 
பெரிதும்‌ சுட்டப்படுகிறது ஊனுண்ணும்‌ தீமைக்குட்படுறெது. 
பொருந்தா உறவுப்‌ புணர்ச்சிகள்‌ விலங்கு கதியில்‌ நிகழ்கிறது. 
இவற்றையெல்லரம்‌ காட்டும்‌ காப்பியப்‌ போக்கில்‌ ஓத்ததன்‌ பிறப்‌ 
புள்ளி உளையும்‌ நிலையும்‌ (197) பல துன்பங்கள்‌ பற்றி எண்ணும்‌ 
எண்ணங்களை படித்துச்‌ காட்டி (195-202) யாது செய்குவனோ 
உணரேன்‌ இனி (203) எனத்‌ தெளிவற்ற நிலையையும்‌ உணர்த்து 
கிறார்‌. அது, கொடுமை செய்த நிலையிலிருந்து மாறித்‌ தெளி 
வற்ற தன்மையை அடையும்‌ ஒருமாற்றம்‌ ஆகும்‌. கோழியாகப்‌ 
பிறந்த யசோதரன்‌ அசும்பனர்‌ அறவுரை கேட்கும்‌ வாய்ப்பைப்‌ 
பெற்று, 
“பிறவிகள்‌ அனைத்தும்‌ நெஞ்சில்‌ பெயர்ந்தன நினைத்து 
முன்னர்‌ 
மறவியின்‌ மயங்கி மாற்றின்‌ மறுகினர்‌ மருகு சென்றே 
அறவிறை யடிகள்‌ தம்மால்‌. அறவமிர்‌ தாரப்‌ பெற்றேம்‌ 
பிறவியின்‌ மறுகு வெந்நோய்‌ பிழைத்தனம்‌ ..” (225) 
என எண்ணினான்‌. அவ்‌ வெண்ணத்தால்‌ அறத்‌ தெழு விருப்பம்‌ 
எழுந்தது. குறைவிலா அமுதம்‌ கொண்டு அகமகிழ்ந்தது- 
இந்திலையை அசிரியர்‌ சுட்டிச்‌ செல்லும்‌ போது கோழியாகப்‌ 
பிறந்த பிறவியிலும்‌ அறவுண்ர்வை மதிக்கும்‌ மன ஓட்டங்களைக்‌ 
காட்டி அதனால்‌ அப்பண்பு நிலை உயர்வதை உணர்த்துகிறார்‌. 


அந்நிலை நீங்கி மானுடப்‌ பிறப்பு எய்தியபின்‌ சுததத்‌ 
முனியைக்‌ கண்டபோது உள்ளத்தில்‌ அன்பு பொங்கியது, அம்‌ 
முனிவன்‌ அருளால்‌ முன்னைப்‌ பிறப்பு உணர்வுற்று “மிக்க வினை 
யாலுற்ற விளைவினை உணர்ந்தேம்‌ ஐயர்‌ துக்கமே தொடர 
நோற்றுத்‌ துணையறம்‌ துறந்த பெற்றி இக்கதி துன்னிக்‌ கண்டேம்‌ 
இனிக்கதிக்கென்‌ செய்வோம்‌” (303) எனத்‌ தன்‌ தங்கையுடன்‌ 
வருந்தினான்‌. 

*அறிவிலர்‌ ஆய காலத்து அறிவில செய்த எல்லாம்‌ 


நெறியினில்‌ அறிவது ஊற நின்றனர்‌ விலகஇிதிற்‌ பார்‌ 
கையால்‌ சிறிய நல்‌ வதங்கள்‌ செய்தே தீவினை” (308) 


அகன்றான்‌. இறைவனது அறத்தை மேற்கொண்டனன்‌., 


300 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


தாதை தன்‌ துறவு முற்றத்‌ தானுடன்‌ பட்ட தல்லால்‌ 

ஓதநீர்‌ வட்டந்‌ தன்னை ஒருதுகள்‌ போல உள்ளத்து 

ஆதரம்‌ பண்ணல்‌ செல்லான்‌ அபயனும்‌ அரசு தன்னைக்‌ 

காதலன்‌ குமரன்‌ தம்பி கைப்படுத்தனன்‌ விடுத்தான்‌ (314) 
இந்நிலையில்‌ புதிய அச்சம்‌ பசோதரனை ப்‌ பற்றுகிறது. அதுதான்‌ 
உல$ூயல்‌ இன்பத்தை நெஞ்சால்‌ விரும்புதற்கும்‌ அஞ்சும்‌ அச்சம்‌, 
'அதன்‌ அடிப்படையில்‌ துறவு மேற்கொள்கிறான்‌. 

இப்பண்பு நலம்‌, வாழ்வின்‌ ஒரு சுழற்சியை அடைந்து 
இறுதியில்‌ அச்சத்தின்‌ விளைவாகத்‌ துறவை மேற்கொண்டு 
அச்சம்‌ நீக்கி அறநெறியில்‌ சென்று உயிர்கட்கு உறுதிகூறிச்‌ 
சாவையே கண்டு அஞ்சாத பேராண்மை பூண்டு நிற்கிறது 
மாறாக மற்ற உயிர்கள்‌ அச்சத்தில்‌ உழன்று அதிலிருந்து தப்ப 
உயிர்க்கொலை புரிந்து இன்பம்‌ பெற முயன்றும்‌ துறவுபூண்ட 
அபயருசியாம்‌ யசோதரன்‌ போல்‌ அச்சமற்ற இன்ப நிலையை 
அடைய முடியாததற்குக்‌ காரணம்‌ யாதெனக்‌ காணும்போது அற 
நெறியில்‌ ஒழுகவேண்டும்‌. அருகனடியைப்‌ பற்றவேண்டும்‌ என்ற 
உண்மை வெளிப்படுகிறது. அவ்வுண்மையை விளக்கும்‌ உருவமா 
கவே யசோதரன்‌ அமைத்துள்ளான்‌. 

இப்பண்பு நலம்‌ ஒன்றை மட்டும்‌ எடுத்துக்‌ காணின்‌ யசோதர 
காவிய ஆசிரியர்‌, படைப்பில்‌ ஒரு பிறஙியில்‌ உயிர்‌ பூணும்‌ மா 
தனின்‌ வாழ்வைத்‌ தனிப்படக்‌ காண்பதை விட அவ்வுயிர்‌ 
எடுக்கும்‌ எல்லாத்‌ தொடர்‌ பிறவியையும்‌ கண்டு அதனை முழுமை 
தோக்கில்‌ காண்பதே தலையாய கொள்கையாகக்‌ தெரிகிறது. 

கதைமாந்தரின்‌ செயல்களை விளக்கமாகக்‌ காண்பதை விட 
அவர்களின்‌ எண்ண வளர்ச்சிகளைப்‌ படிமுறை நிலையில்‌ காட்டு 
வதே முற்பட்ட கொள்கையாக உளது. உயிர்களின்‌ நோக்கம்‌ 
உயிர்க்கொலை தவிர்ந்து அறநெறி நின்று உய்தி பெற வேண்டும்‌ 
அதற்கே வாழ்ந்து அறநெறியில்‌ பிற உயிர்களை வழிநடத்திச்‌ 
செல்ல வேண்டும்‌ என்ற நோக்கு நன்கு புலப்படுகிறது சுருக்க 
மாகக்‌ கூறின்‌ மாந்தன்‌ படைப்பு என்பது உயிர்‌-- உயிரின்‌ உயர்வு 
அறநெறிச்‌ செலவு-அந்நெறியில்‌ பிறவுயிர்களை அழைத்துச்‌ 
செல்லல்‌ இதுவே அப்படைப்பின்‌ கொள்கையாக இக்‌ காப்பியத்தில்‌ 
யசோதரன்‌ என்ற தலைமை மாந்தன்‌ வாயிலாக அறிய முடறெது. 


நரகம்‌, ஒரு கொள்கை 
தீவினை செய்த உயிர்கள்‌ நரகத்தில்‌ வீழ்ந்து துன்புறும்‌ என்ற 
அறிவியல்‌ கொள்கையை யசோதர காவியம்‌ இலக்கியம்‌ வாயிலாக 


யசோதர காவியம்‌ 301 


விளக்க முயல்கிறது. நகங்களில்‌ எழுவகை நரகக்‌ குழிகள்‌ 
உள்ளன (287). இக்காப்பியத்தில்‌ தலைமகளாக விளங்கிய 
அமிர்தமதி நரகத்தில்‌ ஓப்பாவார்‌ ஒருவருமின்றி, அறத்தின்‌ 
துணையுமின்றி வெப்பமிக்க தூமப்‌ பிர்யை எனும்‌ புகைமிக்க 
இடத்தில்‌ வீழ்ந்ததைக்‌ காட்டும்‌ போது நரகவிசேடம்‌ பற்றிக்‌ 
காட்டுகிறார்‌. ்‌ 

இங்கு நரகவருணனை, தமிழிலக்கியப்‌ புதுமையில்‌ தனியிடம்‌ 
பெற்று விளங்குகிறது. நரகக்‌ குழி ஆழமானது, அதில்‌ ௮மிர்த 
மதி வீழ்ந்ததும்‌ நரகர்‌ அவளைச்‌ சூழ்ந்து துகைத்து எரீயிலிட்டுச்‌ 
சுட்டனர்‌, புண்ணுண்டாகுமாறு வாளால்‌ பீளந்தனர்‌. முற்‌ 
பிறவியில்‌ அவள்‌ தசைகளை வேசவைத்துத்‌ தின்றதற்கா $ வாயில்‌ 
செப்புத்‌ துண்டங்களைத்‌ திணித்தனர்‌. அழகிெயவள்‌ -கரிந்தாள்‌ 
தீயில்‌ காய்ச்சிய ஆண்பாவையைக்‌ காட்டி அவளைத்‌ தழுவுமாறு 
கூறினர்‌. நா அழுகிவிழ நஞ்சூட்டினர்‌. உறவினர்‌ ஊனை உண்ட 
தற்காக அவளுடைய உறுப்புக்களையே தின்னுமாறு செய்தனர்‌, 
செக்கிலிட்டு ஆட்டினர்‌. நெருப்பிலிட்டு உருக்கினர்‌. கழுமறத்தி 
லேற்றி அவளுருவை அழித்தனர்‌. இத்தகைய நரகத்தில்‌ நூற்றிரு 
பத்தைந்து புகை என்னும்‌ உயர அளவில்‌ பதினேழு கடல்‌ காலம்‌ 
உயர்ந்து வளர்ந்து வீழ்வாள்‌ எனக்‌ கூறும்போது தீய வினையால்‌ 
நரகம்‌ கிட்டும்‌, பண்டை வினை விடாது பற்றும்‌, நரகநிலை 
எத்தகையது, நரகத்தில்‌ தீவினை செய்த உயிர்கள்‌ படும்‌ பாடு 
எத்தகையது என விரித்துக்‌ காட்டும்போது (287-296) நரகம்‌ 
பற்றிய கற்பனை வடிவம்‌ படைப்பதில்‌ யசோதர காவியம்‌ கொண்‌ 
டுள்ள நோக்கு நன்கு வெளிப்படுகிறது. மேலும்‌ நரகத்‌ துன்பத்‌ 
தைத்‌ உணர்த்துவதன்‌ வாயிலாக உயிர்கள்‌ , தீவினையிலிருந்து 
நீங்கி அறநெறியில்‌ சென்று நன்னிலை எய்துமாறு செய்யும்‌ 
குறிப்புக்‌ கொள்கை பின்னணியில்‌ நிழலெனத்‌ தெரிகிறது. 

இதனால்‌ உலகில்‌ காணலாகாப்‌ பொருளையும்‌ காட்டலாகாப்‌ 
பொருளையும்‌ காட்டித்‌ தீவினை செய்ய அஞ்சும்‌ மனநிலையை 
உண்டாக்கவும்‌ அத்துன்பத்திலிருந்து தப்ப அறநெறியில்‌ ஒழுக 
ஆர்வம்‌ ஏற்படவும்‌ வழிகாட்டும்‌ கொள்கையாக இத்தகைய 
தரகம்போன்ற கருத்துப்‌ பொருள்‌ படைப்புகளை உருவாக்கி 
யுள்ளார்‌ எனலாம்‌. 


யாப்பு 


இக்குறுங்‌ காப்பியத்தில்‌ ஆசிரியர்‌ முழுக்க முழுக்க விருத்தப்‌ 
பாக்களை மட்டுமே கையாண்டுள்ளார்‌. தமிழ்க்‌ காப்பிய” 


302 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


வரலாற்றின்‌ தொடக்கத்தில்‌ சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, 
பெருங்கதை போன்ற காப்பியங்கள்‌ ஆரிரியப்பாவைக்‌ காப்பியத்‌ 
திற்குரிய பரவடிவமாகக்‌ கொண்டிருந்தன. அதனைச்‌ சிந்தாமணி, 
சூளாமணி போன்ற காப்பியங்கள்‌ மாற்றி விருத்தப்பாவைக்‌ 
கையாளத்‌ தொடங்கின. இம்‌ மாற்றத்தை அடியொற்றிச்‌ செல்‌ 
வதே யசோதர காவியத்தின்‌ கொள்கை எனலாம்‌. 


இதில்‌ ஆசிரியர்‌ கையாண்டுள்ள பாக்களின்‌ வகைமை பின்வரு 
மாறு: (ஒளவை. ௬. துரைசாமிப்‌ பிள்ளை பதிப்பு). 


நாற்சீர்விருத்தம்‌ அறுசீர்விருத்தம்‌ 
பாயிரம்‌ : 1-4 _ 4 
முதற்‌ சருக்கம்‌ : 5௮22 18 23473. 51 
இரண்டாம்சருக்கம்‌ 74-84 - 11 8:-160_76 
மூன்றாம்‌ சருக்கம்‌ 161-224 - 64 225 — 1 
நான்காம்சருக்கம்‌ -- — 22626136 
ஐந்தாம்‌ சருக்கம்‌ 262-302 -— 41 30332826 
329330 -_ 2 
140 190 


எனவே நாற்சீர்‌ விருத்தப்‌ பாக்கள்‌ 42 விழுக்காடும்‌ அறுசீர்‌ 
விருத்தப்‌ பாக்கள்‌ 58 விழுக்காடும்‌ உள்ளது கொண்டு அறுசீரே 
குறுங்காப்‌ பியம்‌ பாடுவ தற்குப்‌ பெரிதும்‌ ஏற்றது என்பது இவ்வா 
ரியர்‌ கொள்கை எனலாம்‌, 


ஆயின்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு -(13-ஆம்‌ நூற்றாண்டு) இந்‌ 
நூலில்‌ காணும்‌ வீருத்தப்பா பற்றி வேறொரு வகைக்‌ குறிப்பைத்‌ 
தருகிறது. அதன்படி 320 பாடல்‌ கொண்ட, இந்நூலில்‌ அறுசீர்‌ 

விருத்தம்‌ ... 173 

கலிவிருத்தம்‌ ... 98 

சந்தக்கலி விருத்தம்‌ ... 40 

எழுசீர்‌ விருத்தம்‌ ... 9 
அறுசீர்‌ விருத்தங்கள்‌ யாவும்‌ விளம்‌ மா மா என்ற ஒரே வகைச்‌ 
சீர்களைக்‌ கொண்டவை. இவற்றைப்‌ பார்க்கும்‌ போது ஒரு 
கருத்து எழுகிறது. விருத்தப்‌ பாக்கள்‌ தேவார காலம்‌, நாலாயிர 
திவ்வியப்‌ பிரபந்த காலம்‌ தொடங்கி விரிவும்‌ செம்மையும்‌ 
அமைந்த யாப்புக்களாக உருவம்‌ பெற்றுவிட்டன. இந்த யாப்பின்‌ 


யசோதர காவியம்‌ : 305 


இலக்கணம்‌ யாருக்கு2ம விளங்கியதில்லை. ஐயரவர்கள்‌ மிகவும்‌ 
திருத்தமாக மூன்று முறை சிந்தா மணியைப்‌ பதிப்பித்தும்‌ அங்கு 
தூல்முழுமையும்‌ பாடல்களைச்‌ சர்பிரிக்க ஈமலே பதிப்பித்துள்ளார்‌ 
காரணம்‌ இவ்வகைப்‌ பாடல்களைச்‌ சீர்வரையறை செய்ய அன்று 
இயலாதிருந்தமை. சூளாமணி பதிப்பித்த தாமோதரம்‌ பிள்ளை 
யும்‌ இக்காரணம்‌ பற்றியே...ஆனால்‌ சைன காவியம்‌ எனப்பெயர்‌ 
சூட்டியிருக்கிற யசோதர காவியத்துள்‌ இப்பாடல்‌ (அடியின்‌ 
மூன்றாம்‌ சீர்‌ கனிச்‌ சீராக வரும்‌ ஐஞ்சீராக வருகிற நான்கடிப்‌ 
பாடல்‌) ஒன்றுகூட இல்லை? ௫0 


இவ்வாறு விளக்கமாக யாப்பினைக்‌ காணும்‌ போது நாற்சீரும்‌ 
அறுசீரும்‌ (பகுப்பிற்கேற்ப எழுசரும்‌) குறுங்‌ காப்பியத்திற்‌ 
குகந்த பாக்கள்‌ என்பது யசோதர காவியக்‌ கொள்கை எனக்‌ 
கொள்ள இடமேற்படுகிறது. 

இவ்வாறு விருத்தப்பாவில்‌ அறுசீர்‌ பேரிடம்‌ பெற்றிருப்பது 
குறிப்பிடத்‌ தக்கது. இப்போக்கில்‌ துதிப்பாக்கள்‌, உரையாடல்கள்‌, 
பருவ வருணனை, மக்கள்‌ தம்முட்‌ கூறும்‌ கூற்று ஆயெவற்றைக்‌ 
காப்பியத்தில்‌ இத்தகைய பாவடிவங்களில்‌ எழுதுவதே தக்கது 
என ஆசிரியர்‌ மேற்கொண்ட. நெறி புலப்படுகிறது. 


அணிக்‌ கொள்கை 


உவமை உருவக அணிகள்‌ இக்குறுங்கா ப்பியத்தில்‌ ஏறத்தாழ 
எழுபது உள்ளன. சங்க காலத்தில்‌ பயன்படுத்திய சிறு தொடர்கள்‌ 
போலவே இந்நூலிலும்‌ காணப்‌ பெறுகின்றன. திருக்குறளில்‌ 
“குணமென்னும்‌ குன்று” என உருவ௫த்துள்ளது போன்றே இந்‌ 
நூலும்‌ 'குணக்குன்றன்ன மாதவர்க்‌ இறைவன்‌” (23) எனக்‌ கூறும்‌ 
போது பண்டைய நெறியை அணிநலத்தில்‌ பின்பற்றும்‌ பாங்கு 
புலப்படுகிறது, 


அன்றாட வாழ்க்கையில்‌ காணும்‌ பொருள்களைக்‌ கையாண்டு 
உண்மையையும்‌ இலக்கெ அழகையும்‌ உணர்த்த முயல்கிறது 
இத்தால்‌. சான்றாக, 


1. காற்றாடி _ கறங்கென வினையின்‌ ஒடி. (35) 
கடல்மண்‌ -- வாரிவாய்‌ மணலு மாற்றாவகையின( 39) 

2. புலிக்‌ குட்டி , - இளங்களிற்று முவையின்‌ (77) 

3. “நஞ்சனைய வினை” 286 (214) மானிடராய்‌ 


10 மேற்படி பக்‌. 386-388. 


804 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


4. தினகரன்‌ அனையர்‌ (328) 

5, நமனே போல்‌ (262) 

அன்றாடம்‌ பயன்படுத்தும்‌ விளையாட்டுப்‌ பொருள்கள்‌, 
விலங்குகள்‌, நன்கறிந்த பொருள்கள்‌, நாளும்‌ கண்டு உணரும்‌ 
தெய்வங்கள்‌ போன்றவற்றை அணிநலம்‌ கனியப்‌ பயன்படுத்தி 
யுள்ளது இந்நூல்‌. இதனால்‌ தான்‌ உணர்த்த விரும்பும்‌ உண்மை 
களை உலகில்‌ கண்டுணர்ந்து நம்பும்‌ பொருள்களையே அணியில்‌ 
பயன்படுத்தும்‌ கொள்கை புலப்படுகிறது. 


அன்றாட வாழ்வில்‌ தீயினை நன்கறிவர்‌ மக்கள்‌. அதன்‌ 
கொடுமையைக்‌ கொண்டு நரகத்‌ துன்பத்தைக்‌ காட்டுதற்கு 
“அழலினுண்‌ மூழ்கி யன்ன வருநவை நரகம்‌” (37) எனக்‌ குறிப்‌ 
பிடும்‌. அதே போல்‌ அட்டபங்கனின்‌ இசையின்பத்தைக்‌ கேட்டு 
அமிர்தமதி மனம்‌ உருகிய நிலையைத்‌ *தீயிடை மெழுகின்‌ நைந்த 
சிந்தை யள்‌ உருகினாளே” (94) எனத்‌ தீயிடைப்‌ பட்ட மெழுகு 
சொண்டு அவளுடைய மென்மை கூறிப்பின்‌ தீயின்‌ வலிமையைக்‌ 
காட்டும்‌ வகையில்‌ அட்டபங்கனின்‌ இசை ஆற்றலை உணர்த்து 
கின்றது இந்நூல்‌. 

உயிருண்மையை உணர்த்துதற்கும்‌ நெருப்பையே இந்நால்‌ 
யன்படுத்தும்‌. தண்டத்‌ தலைவனிடம்‌ அகம்பன முனிவர்‌ கூறும்‌ 
போது, 


பையவே காட்டத்‌ தன்னைப்‌ பலபின்னஞ்‌ செய்திட்டன்று 

வெய்யெரி கண்ட துண்டோ விறகொடு விறகை யூன்ற 

ஐயனே அங்கி தோன்றி அதனையும்‌ எரிக்க லுற்றது 

இவ்வகை காண லாகும்‌ என்றுநீ உணர்தல்‌ வேண்டும்‌ 

(236) 

எனக்‌ கூறும்போது தீயின்‌ தன்மையால்‌ உயிருண்மையை 
உணர்த்துவார்‌. மேலும்‌, யசோமதி படும்‌ துன்பத்திற்கு 
எரியழலுள்‌ வீழ்ந்த கொள்கையன்‌” (304) 

“இன்சொல்‌ மாதரும்‌ இளங்களைச்‌ சுற்றமும்‌ 

எரிதிரள்‌ என அஞ்ச? (323) 
மாரிதத்தன்‌ துறவு பூண்பதாகவும்‌ காட்டும்போது இந்நூல்‌; 
தீயை எங்கனம்‌ பல்வகையாலும்‌ பயன்படுத்தியுள்ளது என்பது 
விளங்கும்‌. குறிப்பாக அணிதலத்தில்‌ த தனக்கென ஒரு றந்த 
இடத்தைப்‌ பெற்றுள்ளது என உணர்வதும்‌ அன்றாடம்‌ மக்கள்‌ 
பயன்படுத்தும்‌ பொருளே மனிதர்‌ படும்‌ துன்பத்தையும்‌, மன 


யசோதர காவியம்‌ 304 


மாற்றத்தையும்‌, உயிருண்மையையும்‌, துன்பமூட்டும்‌ என்ற 
அறிவினைப்‌ பெறுவதையும்‌ காட்டப்‌ பயன்பட்டுள்ளது. அணி 
பெனப்‌ பயன்படும்‌ பல்பொருள்களில்‌ இ இக்காப்பியத்தில்‌ மிகுந்த 
ஒளிபெற்று விளங்குகிறது. அதனைக்‌ கையாளுவதில்‌ தனிப்‌ 
பற்றுடைமை இதனால்‌ வெளிப்படுகிறது. 


சிற்லெ இடங்களில்‌ ஒப்புமை காட்ட இப்பொருள்களை இந்‌ 
நூல்‌ காட்டும்‌. அபயருசியும்‌ அபயமதியும்‌ வரும்‌ பாங்கை, 
“மதியமோர்‌ மின்னோ டொன்றி தன்பரி வேடந்‌ தன்னுள்‌ 
தானனி வருவதே போல்‌'£* 
உளதென்று கூறும்‌. 
அழகியாம்‌ அமுதமதியையும்‌ தொழுநோயாளனாம்‌ அட்ட 
பங்கனையும்‌ குணவதி எனும்‌ தோழி ஒப்பிட்டுக்‌ கூறும்போது, 
“தேவி நீ கமலை ஆவாய்‌ திருவுளத்‌ தருளப்பாட்டான்‌ 
ஆவி செல்‌ கின்ற வெந்தோய்‌ அருநவை ஞமலி யாகும்‌” (109) 
எனத்‌ திருமகளையும்‌ நாயையும்‌ இணைத்துக்‌ காட்டி அவளது 
மேன்மைகளையும்‌ அவனது சழ்மையையும்‌ வெளிப்படக்‌ காட்டு 
வாள்‌. இழிந்த பொருளின்‌ கீழ்மை நன்கு வெளிப்பட்டுக்‌ கேட்‌ 
போர்க்கு வெறுப்புத்‌ தோன்றச்‌ செய்வதில்‌ வெற்றி பெறுகிறது. 
இதனால்‌ மக்கள்‌ அன்றாட வாழ்வில்‌ உணர்ந்த தெய்வத்தையும்‌ 
சிலப்பதிகாரம்‌ மணிமேகலை போன்ற காப்பியங்கள்‌ பயன்படுத்திய 
தெய்வத்தையும்‌ கூறி அத்துடன்‌ நோய்வாய்ப்பட்டுச்‌ சா௫ன்ற 
நிலையில்‌ துன்பப்படும்‌ நாயையும்‌ ஒப்பிட்டுக்‌ காட்டும்‌ நயத்தால்‌ 
ஆசிரியர்‌ உவமை ஓப்பீட்டிலும்‌ எளிய பொருள்களையே பயன்‌ 
படுத்தித்‌ தாம்‌ விரும்பும்‌ விளைவை உண்டாக்குவதிலும்‌ தம்‌ 
தனிக்‌ கொள்கையை நன்கு நிலைநாட்டுறொர்‌. 
சொற்களைப்‌ பயன்படுத்துவதில்‌ எளிமையும்‌ சிக்கனமும்‌ 
காணப்‌ பெறுகின்றன. 
சசன்று : மன்னவன்‌ தன்கைவாளும்‌ மனத்திடை மறனும்‌ மாற்ற 
(67) 
கேனல மாயின்‌ நாமும்‌ கேளல மாதும்‌ (101) 
பண்பேற்ற மொழியாய்‌ யானும்‌ பண்யெற் ற பயனும்‌ 
பெற்றேன்‌(113) 
ஓலிக்குறிப்புத்‌ தொடர்களை அளவாகவும்‌ அழகாகவும்‌ பயன்‌ 
படுத்தக்‌ காண்கிறோம்‌. 
இ.கொ.20 


£306 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்னக 


சான்று 
i என்று கண்டு மொறு மொறுத்‌ தென்செயும்‌ (222) 
கொத்தழலில்‌ வென்று கொது கொதுவென கொதிக்கும்‌(290) 
கரு ௧௫ கரிந்தனள்‌ (291) 
பொரு பொரு பொரிந்து பொடியாமுடல மெல்லாம்‌ (291) 
வடமொழிப்‌ பெயர்களைப்‌ பாக்களில்‌ கையாளும்போது ஒரு 
சொல்லே திரும்பி வருமாறு படைத்தல்‌. 
சான்று 
சந்திர மதி என்பதை “மதிமதி' எனல்‌ (83, 161) 
இரு சொற்றொடரை உணர்த்தும்போது, 
அமிழ்தமதி என்பதை *அமிழ்த மூன்மதி: (90) எனவும்‌ 
அபயருசி என்பதை “அபயமுன்னுருசி (260) எனவும்‌ 
அபயமதி என்பதை அபய முன்மதி* (260) எனவும்‌ 
குறிக்கும்‌ பாங்கு காணப்‌ பெறுகிறது, 
இவற்றில்‌ எல்லாம்‌ எளிமை, சொற்சுருக்கம்‌, ஒலிக்கவர்ச்சி, 
பிறமொழித்‌ தொடர்களைத்‌ தமிழறிந்தோர்‌ எளிமையில்‌ 
அறியுமாறு உணர்த்தும்‌ பாங்கு ஆகியவை விளங்கச்‌ சொல்லையும்‌ 
சொற்றொடரையும்‌ குறுங்‌ காப்பியத்தில்‌ பயன்படுத்தும்‌ 
கொள்கையென யசோதர காவியம்‌ வாயிலாக அறிகிறோம்‌. 


10 


தூது 


இ. சுந்தரமூர்த்தி 


புதிய இலக்கிய வகைகள்‌ 


நெடிய இலக்கிய வரலாற்றைப்‌ பெற்ற தமிழ்மோழி காலந்‌ 
தோறும்‌ புதுப்‌ புது இலக்கிய வகைகளைப்‌ போற்றி வளர்த்து 
வருகின்றது. சங்க காலந்தொட்டு இன்றுவரை, படைப்போனின்‌ 
கற்பனைக்கும்‌ கருத்து வளங்களுக்கு மேற்பவும்‌, காலச்‌ குழலுக்‌ 
கேற்பவும்‌ பல்வேறு இலக்கியங்கள்‌ தோன்றின. 


புதிய புதிய சிந்தனைகளையும்‌ வடிவங்களையும்‌ ஏற்று 
வருவதுதான்‌ வளர்ந்துவரும்‌ மொழியின்‌ இயல்பாகும்‌ பழந்தமிழ்‌ 
இலக்கணக்‌ கொள்கை நெறியாளரான தொல்காப்பியரும்‌ 
பன்னூறு ஆண்டுகட்கு முன்னரேயே பழையன கழிதலையும்‌ 
புதியன புகுதலையும்‌ வரவேற்ற நற்சிந்தனையாளர்‌. 


முன்னையோர்‌ கூறிய நெறிகளினின்றும்‌ வளர்ந்து புதிய 
தனைப்‌ புனைதலைத்‌ தொல்காப்பியமும்‌, 


308 தமிழ்‌ இலச்யெக்‌ கொள்கை 


விருந்தே தானும்‌ 
புதுவது கிளந்த யாப்பின்‌ மேற்றே” 

என ஏற்றுப்‌ போற்றியதை உணரலாம்‌. இதற்கு உரை வகுத்த 
இளம்பூரணரும்‌, பேராசிரியரும்‌, நச்சினாம்க்கினியரும்‌, புதுவகை 
இலக்கெ நெறிகளை வரவேற்ற தொல்காப்பியரின்‌ சிந்தனைகளை 
நன்கு விளக்கிக்‌ காட்டுவர்‌. அவர்களுள்‌ இளம்பூரணர்‌ உரை 
வருமாறு” “விருந்தாவது முன்புள்ளார்‌ சொன்ன நெறிபோய்ப்‌ 
புதிதாகச்‌ சொன்ன யாப்பின்‌ மேலது என்றவாறு. புதிதாகப்‌ 
புனைதலாவது ஒருவன்‌ சொன்ன நிழல்வழியன்றித்‌ தானே 
தோற்றுவித்தல்‌. அது வந்த வழிக்‌ காண்க. இது பெரும்பான்மை 
யும்‌ ஆிரியப்பாவைக்‌ குறித்தது என்சு' இளம்பூரணரின்‌ குறிப்‌ 
பால்‌ முன்னையோர்‌ நெறியினின்றும்‌ வளர்ந்து புதிய இலக்கிய 
வகைகளைப்‌ படைக்கும்‌ இலக்கிய வளர்ச்சி புலனாகும்‌, 
பேராசிரியரும்‌, நச்சினார்க்கினியரும்‌, முத்தொள்ளாயிரம்‌ 
பொய்கையார்‌ முதலியோர்‌ செய்த அந்தாதிச்‌ செய்யுள்‌, கலம்‌ 
பகம்‌ முதலானவற்றைப்‌ புதுவது புனை தலுக்குச்‌ சான்றிலக்கியங்‌ 
களாகக்‌ கொள்வதால்‌” பாடுபொருள்‌, பாடும்‌ முறை, முதலாய 
வற்றால்‌ புத்திலக்கியங்கள்‌ தோன்றின எனலாம்‌. 
சிற்றிலக்கியம்‌ 

* இங்கனம்‌ புதிதாக வளர்ந்த இலக்கிய வகைகளைப்‌ 
“பிரபந்தங்கள்‌ என அழைத்தனர்‌. இன்று சிற்றிலக்கியம்‌ என்னும்‌ 
சொல்லாலும்‌ இவ்வகை இலக்கியங்கள்‌ சுட்டப்படுகின்றன.* இச்‌ 
சொல்‌ வழக்கு மிக அண்மைக்‌ காலத்தில்‌ ஏற்பட்டது. 


1. தொல்‌ பொருள்‌, செய்யுள்‌ 239, 

2. LE 55 65 இளம்‌ 2:9 உரை, 

ந a Hh பேரா. உரை, பக்‌, 429 நச்சி 
உரை. ப. 268. 

4. சிற்றிலக்கியம்‌ என்னும்‌ சொல்லாட்சி பொருந்துவதன்று 
என்று தீரு. மு. அருணாசலம்‌ அவர்கள்‌ கருதுவர்‌. “பிர 
பந்தம்‌” என்பது வடசொல்‌, செம்மையாக யாக்கப்‌ 
பட்டது என்பது சொல்லின்‌ பொருள்‌. (யாத்தல்‌-கட்டுதல்‌ 
யாப்பு என்பதைக்‌ கருதுக) வைணவ அருட்பாசரங்கள்‌, 
திவ்வியப்‌ பிரபந்தம்‌ எனவும்‌ நாலாயிரப்‌ பிரபந்தம்‌ 
எனவும்‌ வழக்குண்மையம்‌ இங்கு நோக்கத்‌ தக்கது. 
சைவத்தில்‌ பதினொராம்‌ திருமுறை *பிரபந்தமாலை” 
என்றே வழங்கப்‌ பெற்றமையும்‌ காணத்தகும்‌. அகக்‌ 
கூற்றுக்கு உரிய உருக்கள்‌ இருபத்தெட்டு என்று கூறு 
மிடத்து, சிலப்பதிகார உரைகாரர்‌ இருவரும்‌ “கந்த 


தாத 309 


சிற்றிலக்கியம்‌, பேரிலக்கியம்‌ எனும்‌ சொல்லாட்சிகள்‌ தனித்‌ தமிழ்‌ 
இயக்கம்‌ வலுவடைந்த காலத்தில்‌ வழக்ல்‌ வந்தனவாக 
இருக்கலாம்‌ என்றும்‌, இருபதரம்‌ நூற்றாண்டில்‌ புதிதாகத்‌ 
தோன்றிய உரைநடை வடிவங்களான சிறுகதை. நாவல்‌ ஆயெ 
வற்றின்‌ தாக்கமா கவும்‌ இருக்கலாம்‌ என்றும்‌ கருதுவர்‌. 
பிரபந்தம்‌ 

“பிரபந்தம்‌” என்னும்‌ வடசொல்லுக்கு நன்கு கட்டப்பட்டது 
என்பது பொருளாகும்‌ செய்யுள்‌, யாப்பு என்னும்‌ சொற்களின்‌ 
பொருளை ஒத்த அமைப்பை உடையது இச்சொல்‌. எனவே நன்கு 
அமைக்கப்பட்ட செய்யுள்‌ நூல்‌ அனைத்தையும்‌ இது குறிக்கும்‌, 
தாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌, ஆர்த்திப்‌ பிரபந்தம்‌, அட்டப்‌ 
பிரபந்தம்‌, தேகப்‌ பிரபந்தம்‌ என்னும்‌ நூல்‌ வழக்குகளை “* 
கொண்டு இவ்வடமொழிச்‌ சொல்லை வழக்கிற்குக்‌ கொண்டு 
வருவதற்குக்‌ காரணமாய்‌ அமைந்தவர்கள்‌ “வைணவ சமயத்தார்‌* 
என்று கொள்ளலாம்‌ என அறிஞர்‌ கருதுவர்‌. சைவ சமயத்தில்‌ 
பதினொராம்‌ திருமுறையையும்‌ “பிரபந்தமாலை” என வழங்குவர்‌. 
எனவே பிரபந்தப்‌ பெயரும்‌ சமயப்‌ பொதுமையுடன்‌ விளங்குகிறது 
எனலாம்‌. 


தொண்ணுற்றாறு பிரபந்தம்‌ 

சிற்றிலக்கிய வகைகள்‌ தொண்ணூற்று ஆறு என்னும்‌ கருத்து 
ஒரு மரபாகக்‌ கொள்ளப்பட்டுள்ளது. முதன்முதலாகப்‌ பதினாறாம்‌ 
நூற்றாண்டில்‌ தோன்றிய சிவந்தெழுந்த பல்லவராயன்‌ உலாவில்‌. 


ச தொண்ணுற்றாறு 
கோலப்‌ பிரபந்தங்கள்‌ கொண்டபிரான்‌”? 


முதலாகப்‌ பிரபந்த உரு ஈறாக இருபத்தெட்டும்‌ என்று 
இச்சொல்லைச்‌ சொல்லுகிறார்கள்‌. அடியார்ச்கு நல்லார்‌ 
மட்டும்‌. “பிரபந்தம்‌ என்றது, அடி வரையறையின்றிப்‌ 
பல தாளத்தாற்‌ புணர்ப்பது' என்கிறார்‌. இதனால்‌ 
அவர்‌ காலமாகிய பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ கூட, 
பிரபந்தம்‌ என்ற சொல்லுக்கு இன்று நாம்‌ கருதுகிற ஓர்‌ 
இலக்யெப்‌ பிரிவு-சிற்றிலக்யெம்‌-என்ற பொருள்‌ அமைய 
வில்லை என்பது தெரிகிறது. 
௩ மு அருணாசலம்‌, தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 10-ஆம்‌ 
நா. பக்‌. 212-215, 

5. டாக்டர்‌ முத்துச்சண்முகன்‌ நிர்மலாமோகன்‌, சிற்றிலக்‌ 
கியங்கவின்‌ தோற்றமும்‌ வகையும்‌, ப, 415. 

6. மு. சண்முகம்பிள்ளை, பாட்டியல்‌ காட்டும்‌ இலக்கியப்‌ 
பாகுபாடு: தமிழாய்வு, தொ, 1, பக்‌. 2-3 


310 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


என்று கூறுவதால்‌ இவ்வரையறை தோன்றிய காலம்‌ ஒருவாறு 
புலனாகின்றது. அவ்வாறே பிரபந்த மரபியலும்‌ ('6-ஆம்‌ நு) 


“பிள்ளைக்கவிமுதல்‌ புராணம்‌ ஈறாகத்‌ 
கொண்ணூற்‌ றாழறெனும்‌ தொகைய தான??? 
என்னும்‌ நூற்பாவால்‌ பிரபந்த வரையறை கூறும்‌. பிரபந்த 
எண்ணிக்கையிலும்‌ நூல்கள்‌ மாறுபடுகின்றன. வீரமாமுனிவர்‌ 
(1732) தொகுத்த சதுரகராதியில்‌ 96 பிரபந்தங்களின்‌ பெயர்கள்‌ 
சுட்டப்படுகின்றன. அறிஞர்கள்‌ தங்கள்‌ நூல்களில்‌ தொகுத்துள்ள 
பிரபந்த எண்ணிக்கைகளும்‌ ஒன்றுக்கொன்று மாறுபடுவது இங்கு 
எண்ணத்தக்கது (காண்க; பின்னிணைப்பு-!), எனினும்‌ பிரபந்தங்‌ 
கள்‌ தொண்ணூற்றாறு என்னும்‌ வழக்கு நிலைபெற்றுவிட்டது. 


தூது இலக்கியம்‌ 

தொண்ணாற்றாறு வகைப்‌ பிரபந்தங்களில்‌ குரது இலக்கியமும்‌ 
ஒன்றாக அடங்குகிறது. குரது நூல்கள்‌ பிற்காலத்தில்‌ தனி 
இலக்கிய வகையாகப்‌ பிரிந்தது எனினும்‌ தூதுபற்றிய சிந்தனை 
முன்னையோர்க்கும்‌ பெருமளவில்‌ இருந்ததை தொல்காப்பியம்‌ 
தொடங்கிச்‌ சங்க நூல்கள்‌, குறள்‌, காப்பியங்கள்‌, சமய நூல்கள்‌ 
மூதலாய எல்லா நூல்களிலும்‌ நாம்‌ காணலாம்‌. இந்நூல்கள்‌ வழி 
தூதின்‌ கொள்கையையும்‌ நாம்‌ ஒருவாறு உய்த்துணர முடியும்‌, 


தூதின்‌ பழமை 

பழந்தமிழ்‌ தலான தொல்காப்பியம்‌ அகத்திணை இயலில்‌ 
தூதினைக்‌ குறித்துப்‌ பேசுகின்றது. “தூது என்னும்‌ சொல்லையே 
தொல்காப்பியர்‌ பயன்படு த்துகன்றார்‌. 

““ஒதல்‌ பகையே தூதிவை பிரிவே! 

என்னும்‌ நூற்பாவில்‌ பிரிவு வகைகளுள்‌ ஒன்றாகத்‌ தாதினைச்‌ 
௬ட்டுவர்‌. தாது காரணமாகப்‌ பிரிபவர்‌ அரசரும்‌, அந்தணரு 
மென்பார்‌ என உரையாசிரியர்‌ விளக்கம்‌ தருவர்‌. அரசியல்‌ 
காரணமாகத்‌ தூது பயன்பட்ட நிலை இங்குத்‌ தெளிவாகின்றது, 
அாதுக்குமியோர்‌ அந்தணரும்‌ அரசரும்‌ ஆவர்‌ என்னும்‌ கொள்கை 
யும்‌ புலனாகும்‌. பின்னையோர்‌ இதற்கு 


7. பிரபந்த மரபியல்‌, 7 ர்‌ 
$ தொல்‌, அகத்‌, 25. எ ஒணாசலம்‌ (ஆ) பட 


“வேத மாந்தர்‌ வேந்தரென்‌ நிருவர்க்கும்‌ 
அது போதல்‌ தொழிலூரித்‌ தாகும்‌'*? 
என விதியும்‌ செய்தனர்‌. அரசர்‌ தூது சென்றமையை சலம்பே 
சான்றுடன்‌ விளங்கும்‌", அந்தணர்‌ தூது சென்றமைக்கு மதுரை 
வேளாசானின்‌ புறநானூற்றுப்‌ பாடலே தக்க சான்று! “தூது. 
ஓய்பார்ப்பான்‌” என அகமும்‌ சுட்டும்‌, 
வாயில்கள்‌ 
தூதினைத்‌ தொல்காப்பியர்‌ “வாயில்கள்‌? என்னும்‌ பொருள்‌ 
பொதிந்த சொல்லால்‌ சுட்டுகின்றார்‌. கம்‌ கருத்தைப்‌ பிறர்க்குத்‌ 
தெரியுமாறு செயலாற்றும்‌ செயல்‌ திறனைப்‌ புலப்படுத்தும்‌ 
வண்ணம்‌ இச்சொல்‌ அமைந்துள்ளது. தூது செல்லும்‌ ஆளினைக்‌, 
காட்டிலும்‌ பணியை நிறைவு செய்யும்‌ வாயில்கள்‌ தாம்‌ 
முதன்மைபெற வேண்டும்‌ என்னும்‌ நன்னோக்கம்‌ நன்கு புலனா 
கின்றது. 
“கோழி தாயே பார்ப்பான்‌ பாங்கன்‌ 
பாணன்‌ பாடினி இளையர்‌ விருந்தினர்‌ 
கூத்தர்‌ விறலியர்‌ அறிவர்‌ கண்டோர்‌ 
யாத்த சிறப்பின்‌ வாயில்கள்‌ என்ப? '18 
என்னும்‌ நூற்பாவால்‌ அகத்‌ தூஇற்குரியோர்‌ யார்‌ எனும்‌ 
கொள்கை தெளிவுறும்‌. உயர்திணைத்‌ தூதாகவும்‌ இவர்‌ விளங்கு 
கின்றனர்‌. அகவாழ்க்கையில்‌ பெரும்பாலும்‌ மகளிரும்‌, புறவாழ்க்‌ 
கையில்‌ ஆடவரும்‌ தூரதுக்குரிய நிலையைப்‌ பெறுடின்றனர்‌!* * 
... அசுவாழ்ச்கையில்‌ உயர்தணையே யன்றி அஃறிணைப்‌ 
பொருட்களையும்‌ தூது விடும்‌ மரபு உண்டு. பிரிவுத்‌ துன்பம்‌ 
மிகுத்த காலத்தில்‌ காம மயக்கம்‌ மீதூர அஃறிணைப்‌ பொருட்‌ 
களை விளித்துத்‌ தூது : அனுப்பினர்‌. முன்னைய இலக்கண 
அறிஞர்கள்‌ *காமமிக்க கழிபடர்‌ களவி” என்னும்‌ சொல்லால்‌. 
இதனை உணர்த்தினர்‌. அஃறிணைப்‌ பொருட்களைத்‌ தாத 
அனுப்பும்‌ இம்மரபே பிற்காலத்தூத்‌ தன்‌ இலக்கியப்‌ பேறு பெற்ற 
தையும்‌ இங்கு நினைவு கூர்தல்‌ பொருத்தமாகும்‌. 


9. நம்பியகப்‌ பொருள்‌. 63. 

10. சிலம்பு, ஆய்ச்சியர்‌ குரவை. 

11. பூறம்‌. 305 

12. அகம்‌. 357 

13. தொல்‌. பொருள்‌. கற்பி. 55. 

14. சில வேளைகளில்‌ பெண்பாலாரும்‌ புறத்தாது செல்வோ 
ராக அமைசின்றனர்‌. ஒளவை அதியமான்‌ 


312 தமிழ்‌ இலச்கியக்‌ கொள்கை 


அஃறிணைப்‌ பொருட்களை முன்னிலைப்‌ படுத்தி உரைப்‌ 

பகைத்‌ தொல்காப்பியம்‌, 
சொல்லா மரபின்‌ அவற்றொடு கெழீஇச்‌ 
செய்யா மரபிற்‌ றொழிற்படுத்‌ தடக்கியும்‌? 15 

என வழு அமைதியாக்கி உரைக்கும்‌. இதற்கு உரை விளக்கம்‌ 
சந்த இளம்பூரணர்‌ “சொல்லா மரபின ஆவன-புள்ளும்‌, மாவும்‌, 
மரனும்‌, கடலும்‌, கானலும்‌, முதலாயின; செய்யா மரபு ஆவன 
காதாகச்‌ சேறலும்‌, வருதலும்‌ உள போலக்‌ கூறும்‌, அவை 
போல்வன பிறவும்‌ எனக்‌ குறிப்பிடுவார்‌. 


மேலும்‌ மெய்ப்பாட்டியலில்‌ வரைந்து எய்தும்‌ கூட்டத்திற்கு 
ஏதுவாகிய எண்வகை மெய்ப்பாடுகளை 


““முட்டுவயிற்‌ கழறல்‌ முனிவுமெய்ந்‌ நிறுத்தல்‌ 
அச்சத்தின்‌ அகறல்‌ அவன்புணர்வு மறுத்தல்‌ 
தூதுமுனி வின்மை துஞ்சச்‌ சேர்தல்‌ 
காதல்‌ கைம்மிகல்‌ கட்டுரை யின்மையென்‌ 
றாயிரு நான்கே அழிவில்‌ கூட்டம்‌? *1௪ 
என்னும்‌ நூற்பாவால்‌ உணர்த்துவார்‌. தூது முனிவின்மையை 
மெய்ப்பாட்டு வகையாகக்‌ கொள்ளும்‌ இலக்கிய நெறியும்‌ எண்ணு 
தற்குரியது. பேராசிரியர்‌, புள்ளும்‌ மேகமும்‌ போல்வன கண்டு 
சொல்லுமின்‌ அவர்க்கென்று தூதஇரந்து பன்முறையாலும்‌ 
சொல்லுதல்‌” என இதற்கு விளக்கம்‌ தருவார்‌. 
காம மயக்கத்தால்‌ அஃறிணையை முன்னிலைப்படுத்தித்‌ தன்‌ 
ஆற்றாமையை விதந்து உரைத்துக்‌ தூது சென்று வருமாறு கூறு 
தலை முன்னையோர்‌ ஒரு நெறியாகவும்‌ கொண்டு மெய்ப்‌ 
பாட்டுள்‌ அமைத்தமை இதனால்‌ நன்கு போதரும்‌, தொல்‌ 


காப்பியர்‌ இதனைச்‌ சொல்லதிகாரத்தினுள்‌ “குறிப்புரை யாகவும்‌ 
கொண்டார்‌!” 


அஃறிணைப்‌ பொருட்களைத்‌ தூது விடுத்தால்‌ அவை 
அவரிடத்துச்‌ . சென்று செய்தி தெரிவிப்பதில்லை என்பது 


15. தொல்‌ பொருள்‌. 2. 

16. தொல்‌. மெய்‌. 23. 

17. வாரா மரபின வரக்கூறுதலும்‌ 
என்னா மரபின எனக்‌ கூறுதலும்‌ 
அன்னவை எல்லாம்‌ அவற்றவற்‌ றியல்பான்‌ 
இன்ன என்னும்‌ குறிப்புரையாகும்‌, 
ஊதல்‌, சொல்‌. எச்ச 25, 


சாத 313 


தெரிந்தும்‌ இம்மரபினை ஏன்‌ இலக்கிய நெறியாகச்‌ கொண்டனர்‌? 
முன்னையோர்‌ பெரிதும்‌ உளவியல்‌ நோக்கோடு தம்‌ படைப்புத்‌ 
திறனை வெளிப்படுத்தினர்‌ என்பதுதான்‌ இதனை ஆயும்போது 
பெறுகின்ற உண்மையாகும்‌, 


இங்கனம்‌ அஃறிணைப்‌ பொருட்களைத்‌ தூது விடுதலால்‌ 
தலைவியின்‌ உள்ளம்‌ ஆறுதல்‌ பெறுகின்றது என்பதனை நம்பிய 
கப்பொருள்‌ அழகுற விளக்கும்‌! அவ்வாறே இளம்பூரணரும்‌, 
“விலங்கு, மரனும்‌, புள்ளும்‌ உள்ள நோய்‌ உற்றார்க்கு மறுதலை 
மாற்றங்‌ கூறுவன போலுங்‌ குறிப்பினவாகப்‌ புலப்படுதலால்‌ இது 
சொல்லப்பட்டது என்பார்‌.” இறையனார்‌ அகப்பொருள்‌ 
உரையோ, மூடியுள்ள கலத்தைத்‌ இறந்ததும்‌ அகனுள்ளிருந்த 
வெப்பம்‌ குறைபடுதல்‌ போலத்‌ தலைவியின்‌ சொற்கள்‌ உள்ளி 
ருந்து வெளிப்படுதலால்‌ அவளுடைய துன்பமும்‌ குறையும்‌” என 
அழகிய உவமையால்‌ கூறும்‌. அவ்வுரை வருமாறு. 

இதனைத்‌ தலைமகன்‌ கேளா வருமேயெனின்‌ இங்கனம்‌ 
வந்தொழுக இவன்‌ ஆற்றாமை- என்று ஒருவகையான்‌ 
முற்பட்டுப்‌ பிற்றை ஞான்று வரைவொடு புகுவானும்‌; தோழி 
கேட்குமேயெனின்‌ தலைமகனை முன்னின்று வரைவு கடாவு 
வாளாம்‌; யாருங்‌ கேட்பாரில்லை யெனின்‌ ஆற்றுதலைப்‌ 
பயக்கும்‌, என்னை? மூடிவேவா நின்றதோர்‌ கலத்தை மூய்‌ 
திறந்த விடத்து அகத்து நின்ற வெப்பங்‌ குறைபடும்‌; அதுபோல 
இவட்கும்‌ அயர்வுயிர்ப்பரம்‌; அச்சொற்கள்‌ புறப்படுதலான்‌ 
என்பது? 

இவ்வுரையான்‌ முன்னையோர்‌ கொண்டிருந்த நெறியினை 
உளவியல்‌ நோக்கோடு ஆராய்ந்த பான்மை புலனாகும்‌. இவ்‌ 
வாறு அஃ.றிணைப்‌ பொருட்களிடம்‌ ஆற்றாதுரைத்துத்‌ தூது 
விடும்போது தலைவன்‌ அல்லது கோழி கேட்பினும்‌ உரியன செய்து 
உதவுவர்‌; அல்லது தன்‌ உரையால்‌ தனக்கே அறுதல்‌ ஏற்படும்‌ 
என்னும்‌ பயனை இந்நெறி வினைக்கின்றது எனலாம்‌. 

~~ 

சங்க நூல்களில்‌ தூது 

தொல்காப்பியருக்குப்‌ பின்னும்‌ இம்மரபு தொடர்ந்து வரு 
வதைக்‌ காண்கிறோம்‌, சங்க நூல்களில்‌ தூது மரபு சிற்லெ 

18. நம்பியகப்‌ பொருள்‌. 223. 


19. தொல்‌. சொல்‌. எச்சவியல்‌. 25. 
20 இறையனார்‌ அகப்பொருள்‌ உரை. பு. 


314 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


ஹா ற்றங்களைப்‌ பெற்றுள்ளதைக்‌ காண மூடிசன்றது. அரசரும்‌, 
வேந்தரும்‌ தூதுக்குரியர்‌ என்ற நிலை மாறிப்‌ பெண்பாலரும்‌. 
அரசியல்‌ தூது செல்கின்றனர்‌. ஒளவை அதியமான்‌ நெடுமானஞ்‌ 
சியால்‌ தொண்டைமானிடம்‌ அரசியல்‌ தூது அனுப்பப்‌ பெறு 
கின்றார்‌. தூதில்‌ அன்பு புலப்படுத்தப்படும்‌ நிலைமாறி அறிவுக்‌ 
கூர்மையைப்‌ புலப்படுத்தும்‌ வண்ணம்‌ தன்னரசின்‌ படைவலியை 
நுட்பமாக உணர்த்துகின்றார்‌? “இறுதி பயப்பினும்‌ எஞ்சாது 
இறைவற்கு உறுதி பயப்பதாம்‌ தூது என்னுப்‌_குறள்‌ நெறி நின்று 
அரசனது மேம்பாட்டை வேற்று வேந்தனிடத்து எடுத்துக்‌ கூறும்‌ 
அறவு வன்மை புலனாகின்றது. துரதினை பகை நீக்கம்‌ பெறு 
தற்குத்‌ துணையாக்கும்‌ இலக்கியப்‌ போக்கு காணப்படுவது குறிப்‌ 
பிடற்குரியது. 


பிசிராந்தையார்‌. அன்னச்‌ சேவல்‌ மூலம்‌ கோப்பெருஞ்‌ 
சோழனுக்கு விடும்‌ தூதும்‌ அன்பினைப்‌ புலப்படுத்துன்றது,* 
அகப்பொருளில்‌ அஃறிணைப்‌ பொருள்களே தூதுக்குரிய பொருள்‌ 
களாகப்‌ பயன்படுத்தும்‌ பொதுநெறி மாறி அன்னச்‌ சேவலும்‌ 
புறப்பொருள்‌ துறையில்‌ தூது நிலைபெறும்‌ புதிய இலக்கிய 
கொள்கை கால்‌ கொள்கின்றது எனலாம்‌ முன்னைய தாதில்‌ 
அறிவின்‌ ஆழத்தையும்‌, பின்னதில்‌ நட்பின்‌ ஆழத்தையும்‌ காண 
லாம்‌, 

சங்கப்‌ பாடல்களுள்‌ அகத்துறைப்‌ பாடல்களில்‌ தாம்‌ தூது 
பாடல்கள்‌ மிகுதியாய்‌ இடம்‌ பெற்றுள்ளன. *காமமித்க கழிபடர்‌ 
கிளவி' என்னும்‌ துறையைச்‌ சார்ந்த பாடல்கள்‌ தூது இலக்கி 
யத்தில்‌ தோற்றம்‌ பெறுகின்றன. தலைவி, தலைவன்‌ ஆயெ இரு 
வரும்‌ ஒருவருக்கொருவர்‌ தூது போக்கும்‌ தெறி காணப்படுகிறது. 
அவ்வாறு தூது அனுப்பும்போது அஃறிணைப்‌ பொருட்களையும்‌ 
உயர்திணையாகிய மக்களினத்தையும்‌ தூது அனுப்பியுள்ளனர்‌. 
தலைவன்‌ வரைந்து கொள்ளாமல்‌ பிரித்த காலத்தில்‌ வருந்திய 
தலைவி தோழியை நோக்கி “அவர்‌ வருவாரென்று தெரிவிக்கும்‌ 
தூது ஒன்றையும்‌ காணோம்‌? எனப்‌ புலம்புகிறாள்‌. இதனைப்‌ 
“புள்வாய்த்‌ தூது” என்னும்‌ தொடரால்‌ நக்கீரர்‌ கட்டுவார்‌. £* 
தலைவன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தலைவி, **எந்தையும்‌ யாயும்‌ 


21. பூறம்‌, 95, 
22. குறள்‌. 690. 
23. புறம்‌. 67. 


24. குறுந்தொகை, 266, 


தூது 315 


ஈண்டு இப்போது இலாராதலின்‌ தலைவன்‌ என்னைக்‌ காண்டற்கு 
இஃது எளிய செவ்வியென யாரேனும்‌ அவன்பாற்‌ சென்று தூது 
சொல்லின்‌ நன்றாம்‌'* என்று தோழிக்குக்‌, கூறுவாள்‌.” தூதினை 
வரவேற்கும்‌ உளநிலையும்‌, தரதினைப்‌ போக்கும்‌ உளநிலையும்‌ 
தலைவியின்‌ ஆற்றாமையை நன்கு வெளிப்படுத்தும்‌ வண்ணம்‌ 
அமைந்துள்ளது. ்‌ 

“வளைகள்‌ நெகிழ்ந்தோட, மேனி வாட்டமெய்த, கண்கள்‌ 
கலங்கி நீர்கொளத்‌ தலைவன்‌ பிரிந்து சென்றான்‌ அதனை நீ 
உணர்ந்திலை; நீ தூது இப்போது வருகின்றாய்‌! தூது விடுத்த 
அவரது தகவு என்ன பயனுடைத்கோ! என்று தோழி தூதுவந்த 
பாணனைச்‌ சாடுகின்றாள்‌.“* அவ்வாறே தூதுசென்ற பாணனும்‌ 
அறநெறி நிற்கின்றான்‌. “காதலி மனம்‌ வருந்திய பூசல்‌ கேட்டும்‌ 
மருளாதிருக்கின்‌ற உனக்கு (தலைவனுக்கு) நான்‌ பாணனுமில்லை 
நீ எமக்குத்‌ தலைவனுமாகாய்‌” என்று கூறுவான்‌." இவற்றில்‌ 
அறநெறி போற்றும்‌ தரதின்‌ கொள்கை புலனாகும்‌, 

முன்னம்‌ பெற்ற இன்பத்தை நினைந்து கடற்கரையில்‌ கண்ட 
நண்டை நோக்கித்‌ தன்‌ ஆற்றாமையைக்‌ கூறித்‌ தலைவனிடம்‌ 
சென்று கூறுமாறு வேண்டும்‌ பாடல்‌ அகநானூற்றில்‌ உள்ளது *8 
நற்றிணையில்‌ சிறு வெள்ளாங்‌ குருகையும்‌, நாரையையும்‌ i 
விளித்து ஆற்றாமை புலப்பட. தூது அனுப்பும்‌ தலைவியரைக்‌ 
காண்கின்றோம்‌. கடற்றுறைச்‌ சேர்ப்பனிடம்‌ அனுப்புவதாகத்‌ 
தூது அமைகின்றது. தூது அனுப்பும்‌ நெறியிலும்‌ நிலப்பின்னணிக்‌ 
கேற்பத்‌ தூதுப்‌ பொருட்கள்‌ அமையும்‌ இயைபு இலக்கியப்‌ போக்‌ 
இற்கு ஏற்றதாக அமைந்துள்ளமை எண்ணத்‌ தக்கது. அவ்வாறே 
மலைநாட்டுத்‌ தலைவருக்குத்‌ தூது அனுப்பும்‌ தலைவி இளியைத்‌ 
தூதுப்‌ பொருளாகக்‌ கொள்ின்றாள்‌; பிறிதொரு தலைவி 
வண்டினைத்‌ துரது அனுப்புகின்றாள்‌. தலைவனுக்குத்தான்‌ உறும்‌ 
துன்பத்தைச்‌ சென்று சொல்லாத வண்டிற்கு உடம்பு கரியதாயி 
ருப்பது போலவே அறிவும்‌ கரிதாயுள்ளது எனச்‌ சாடுவாள்‌.”* 
தலைவனை அழைத்துவரத்‌ தூது சென்ற வண்டினம்‌ வெற்றிப்‌ 


25. குறுந்‌. 269. 
26. ஐங்குறு, 471 
27. ஐங்குறு. 474. 


28. அகம்‌, 170. 
29. நற்‌. 70-54 
30, தற்‌, 102, 


91. தற்‌. 377 


316 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பெருமிதத்தால்‌ தலைவனுடன்‌ வரும்போது அவை முரல்கின்ற 
ஒலியால்‌ ஊர்முழுவதும்‌ இவர்தம்‌ காதல்‌ வெளிப்படுவ தாகக்‌ 
கற்பனை நயம்‌ மிளிரப்‌ பரிபாடலில்‌ தாதுச்‌ செய்தி கூறப்படு 
தின்றது, * 

கற்பனை நயம்‌, அறநெறி, மனத்துன்பம்‌ ஆகிய இவற்றை 
வெளிப்படுத்த சங்க நூலார்‌ தூதினைத்‌ தம்‌ இலக்கியங்களில்‌ 
பயன்படுத்திய பான்மை இச்‌ சான்றுகளால்‌ புலனாகின்றன. 


சங்கப்‌ பாடல்களுள்‌ தூது செலுத்திய முறைமையினை 
ஆராயும்போது கழ்‌ வருவன புலனாகின்றன; 


துறை பாடல்‌ எண்‌ தூது நோக்கம்‌ 
அகப்பொருள்‌ அகம்‌ 170 தண்டு காதல்‌ 
337 அந்தணர்‌ வேந்து விடு 
ஐங்குறு. 140 பாணன்‌ காதல்‌ 
317 நெஞ்சு காதல்‌ 
471 பாணன்‌ காதல்‌ 
472 பாணன்‌ ந்‌ 
474 யாணன்‌ ஷ்‌ 
479 பாணன்‌ 5s 
குறுந்‌. 266 புள்வாய்த்‌ 
தாது சச 
392 வண்டு 22 
29 யாரேனும்தூது ,, 
செல்க ம்‌ 
106 தோழி 55 
நற்றிணை 70 குருகு 
34 நாரை 5» 
102 கிளி 5s 
227 வண்டு 55 
பரிபாடல்‌ 8:36-37 வண்டினம்‌ ன்‌ 
புறப்போருள்‌ புறம்‌ 67 அன்னம்‌ நட்பு 
புறம்‌. 95, 305 பெண்‌ அறிவுக்‌ 
கூர்மை 
புலவர்‌ சந்து 


92... பரிபாடல்‌, 8:36--37, 


தாத்‌ 317 


அகம்‌, புறம்‌ இரண்டிலும்‌ அஃறிணை, உயர்திணை ஆகிய இரு 
திணை வழியும்‌ தூது விடுத்தமை அக்கால நெறியாகக்‌ கொள்ள 
லாம்‌, அஃறிணைப்‌ பொருட்கள்‌ தூதிற்கு மிகுதியாகப்‌ பயன்‌ 
பட்டமை தெளிவாகும்‌. அஃறிணைப்‌ பொருள்களை நோக்கித்‌ 
தத்தம்‌ எண்ணங்களைக்‌ காதலர்‌ வெளிப்படுத்துரைத்தலை ஓர்‌ 
இலக்கியமாகப்‌ போற்றினர்‌ என்னும்‌ கருத்தும்‌ வலுப்பெறுகின்றது. 
குறள்‌ தூது 

சங்க இலக்கியங்களில்‌ அகப்பொருளுக்கும்‌, புறப்பொருளுக்கும்‌ 
தூதுவிட்ட மரபினைத்‌ தொடரும்‌ வசையில்‌ குறளில்‌ பொருட்‌ 
பாலிலும்‌, காமத்துப்பாலிலும்‌ தூது பற்றிய செய்திகள்‌ காணப்‌ 
படுகின்றன. சிறப்பாகக்‌ குறள்‌ அரசியல்‌ தூதுக்குமிய இலக்‌ 
கணத்தை வரையறுத்துரைக்கின்றது. புறம்பொருளான அரசியல்‌, 
சமுதாயத்தில்‌ இன்றியமையாத பங்கினை ஏற்றுச்‌ இறப்பிப்பது. 
அமைச்சியலில்‌ தூதுவரின்‌ இலக்கணம்‌ சிறப்பாகப்‌ பேசப்படுவதே 
இதற்குத்‌ தக்க சான்றாகும்‌. 

சங்க நூல்களில்‌ தூதுவரிடம்‌ (புலவர்‌, கோழி, பாணன்‌) 
அமைந்துள்ள அறிவு நுட்பம்‌, ஆராய்ந்த சொல்வன்மை, அற 
நெறி போற்றும்‌ பண்புடைமை முதலாயவெல்லாம்‌ குறளில்‌ தூதுக்‌ 
குரிய இலக்கணங்களாகக்‌ கொள்ளப்பட்டு. வரையறுத்த இலக்கண 
நெறிகளாக ஏற்கப்படுகன்‌ றன எனலாம்‌. 

அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு 

இன்றியமையா த மூன்று. 

தூய்மை. துணைமை துணிவுடைமை இம்மூன்றன்‌ 

வாய்மை வழியுரைப்பான்‌ பண்பு” * 
என்னும்‌ பண்புகள்‌ தூது உரைப்பார்க்கு இன்றியமையாதவை 
எனக்‌ குறள்‌ வரையறுக்கும்‌. 

காதலையும்‌ நட்பையும்‌ அன்போடு எடுத்துச்‌ சொல்லும்‌ 
பண்பும்‌, அறிவுக்‌ கூர்மையால்‌ தன்னரசனின்‌ படைவலியை 
உணர்த்தும்‌ திறமும்‌, சொல்‌ வன்மையும்‌ அருள்‌ இல்லாத காரணத்‌ 
தினால்‌ உனக்கு நான்‌ பாணனாகேன்‌, நீ எனக்குத்‌ தலைவனாகாய்‌ 
என்றுரைக்கும்‌ துணிவும்‌ முதலாய சங்கத்‌ தாதுசளில்‌ அமைந்த 
இலக்கிய மரபுகள்‌ தூதுவனின்‌ இலக்கணங்களாகப்‌ போற்றும்‌ 


33. குறள்‌. 682 
34. கு றள்‌638. 


31% தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


மரபு கால்‌ கொள்ளுகின்றது. தான்‌ வகுத்துக்‌ கூறுவான்‌, கூறியது 
கூறுவான்‌ என இருவகை நிலைகளில்‌ தூதுவனைப்‌ ! பகுப்பார்‌ 
பரிமேலழகர்‌. குரதின்‌ வளர்ச்சி இக்கூற்றால்‌ தெளிவுறும்‌. 


கனவில்‌ வந்த தூதுக்கு விருந்து வைக்க விரும்பும்‌ தலைவியை 
யும்‌” அழல்போலும்‌ மாலைக்குத்‌ தூது வத்த ஆயன்‌ குழலையும்‌?? 
வள்ளுவர்‌ எடுத்துரைக்கின்றார்‌. கொடியாருக்கு என்‌ நிலை 
உரைத்து மேன்மை பெறுக, நெஞ்சே!?£ (1237) எனத்‌ தனலவியின்‌ 
உளநிலைமையைச்‌ சித்திரிப்பார்‌; கனவுத்‌ தூதும்‌ மாலைத்தூதும்‌, 
நெஞ்சுக்‌ தூதும்‌ குறளில்‌ இடம்பெற்று முன்னைய மரபு தொடரும்‌ 
இலக்கிய நெறி புலனாகின்றது. 


காப்பியத்‌ தூது 

தமிழ்‌ இலக்கியங்களில்‌ பெரும்பாலும்‌ எல்லாக்‌ காப்பிய நூல்‌ 
களிலும்‌ தூது நிகழ்ச்சிகள்‌ இடம்பெற்றுள்ளன, சிலப்பதிகார த்தில்‌ 
மாதவி வசந்தமாலையிடம்‌ கோவலனுக்குத்‌ திருமுகம்‌ எழுதித்‌ 
தூது விடுக்கின்றாள்‌.?” சிந்தாமணியில்‌ குணமாலை சீவகனுக்குக்‌ 
கிளியைத்‌ தூது விடுப்பதாக அமை ந்துள்ளது. 

உய்யு மாறுரை யுன்டைய லாலிலேன்‌ 
கவன சம்ம 
செய்ய வாய்க்கிளி யேசிறந்‌ தாயென 
எனக்‌ களியைச்‌ றெப்பித்துத்‌ தாகனுப்புகின்றாள்‌* குணமாலை. 
கம்பராமாயணத்தில்‌ அனுமன்‌ தூதனாகச்‌ செயலாற்றுகின்றான்‌. 
சீதையிடம்‌ அகத்தூதாகச்‌ சென்ற அனுமன்‌ புறத்தூதாக அரசியல்‌ 
தூதாகவும்‌ செயல்படும்‌ மாற்றம்‌ அவன்‌ தன்‌ உரையால்‌ புலனா 
முன்றது. 

“தூதரை எறிதல்‌ என்பது பல்லியது; பழியொடு புணரும்‌? *2 
என அறநெறி புகலும்‌ தூதனாகவும்‌ அமைகின்றான்‌. இலங்கை 
மீது போர்‌ செய்யுமுன்‌ வாலியின்‌ மகனான அங்கதனைத்‌ தூது 
அனுப்புகின்றான்‌. அங்கதனின்‌ தூதுரையில்‌ குறள்‌ இலக்கணமாய 


35. தூது, அதிகாரத்‌ தோற்றுவாய்‌, 
36. குறள்‌, 1211. 

37. குறள்‌. 1275. 

58. குறள்‌. 1273, 

36. சிலம்பு, வேனிற்காதை, 45-71. 
40. சீவகசிந்தாமணி, 1000 ;002. 
41, சுந்தர. பணிவீட்டு. 82, 


தாத 315 


அஞ்சாமை புலப்படுகின்றது. பின்னர்‌ வீடணன்‌ கும்பகர்ண 
னிடம்‌ தூது செல்லுகின்றான்‌. இத்தாதுகள்‌ அனைத்தும்‌ அறநெறி 
போற்றும்‌ தூது மரபாக அமைகின்றது. விலங்கு, மனிதர்‌ நிலை 
களிலும்‌ தூது அறம்‌ போற்றும்‌ தூதாக இலக்கிய மரபில்‌ ஏற்றம்‌ 
பெறுகின்றது. 

நளனிடத்து அன்னத்தைத்‌ தூது அனுப்புகின்றாள்‌ தமயந்தி 
ஆனால்‌ தேவர்கள்‌ நளனையே தமயந்தியிடத்துத்‌ தூது அனுப்பு 
கின்றனர்‌. அன்னமும்‌, நளனும்‌ ஒரே குறிக்கோளுக்குத்‌ தூதாகும்‌ 
பான்மை இக்காப்பியத்துள்‌ தெளிவாகின்றது. 


வில்லி பாரதத்தில்‌ உலூகன்‌ தூதுச்‌ சருக்கம்‌, சஞ்சயன்‌ தூதுச்‌ 
சருக்கம்‌, கிருட்டிணன்‌ தூதுச்‌ சருக்கம்‌ என மூன்று நிலைகளில்‌ 
தூது காப்பியத்தில்‌ முதன்மை இடம்பெறுகின்றது. தெய்வ 
'நிலையினான இருட்டிணனும்‌ தூது போகின்றான்‌.” அரக்க நிலை 
'யினனான கடோக்கசனும்‌ தூதுரைக்கன்றான்‌. இங்கு அரசியல்‌ 
தூது சிறப்பிடம்‌ பெறுகின்றது. 


கிருட்டிணன்‌ புறத்தூதும்‌ (அரசியல்‌) சுந்தரருக்காக வென்‌ 
அகத்‌ தூதும்‌ செல்கின்ற மரபு, தெய்வத்‌ தூது அகத்திற்கும்‌, புறத்‌ 
திற்கும்‌ துணைநின்ற பொதுமைக்‌ கொள்கையைக்‌ தெளிவுறுத்து 
கின்றது. 

இங்கனம்‌ காப்பியங்களில்‌ தூது பெருவழக்குப்‌ பெற்று 
சிறந்ததாலேயே காப்பிய இலக்கணம்‌ வகுக்கப்‌ புகுந்த இலக்கண 
அறிஞர்களும்‌ பெருங்காப்பிய உறுப்பாகத்‌ தூதையும்‌ சேர்த்‌ 
தனர்‌.*8 தூது அமையப்‌ பெறாத காப்பியம்‌ காண்பதரிது என்னும்‌ 
நிலைக்கு தரது மரபு இலக்கிய உலகில்‌ செல்வாக்குப்‌ பெற்றது. . 


பக்தி இலக்கியங்களில்‌ தூது 


அரசியலிலும்‌, காதலிலும்‌ தூது விடுக்தது போலவே இறை 
யடியார்சள்‌,- பரம்பொருளிடமும்‌ தூது விடுத்தனர்‌. இறையை 
தாயகனாகக்கொண்டு பாடிய இவர்தம்‌ பாடல்களில்‌ அமைந்துள்ள 


அசப்பொருள்‌ மரபுகளுக்கு ஏற்பத்‌ தூதும்‌ இடம்‌ பெற்றதில்‌ 
வியப்பில்லை. 


42. பூதநா யகன்நீர்‌ சூழ்ந்த புவிக்குநா யகன்‌இப்‌ பூமேல்‌ 
சீதைநா யகன்வே றுள்ள தெய்வநா யகன்நீ செப்பும்‌ 
வேதநா யகன்மே னின்ற விதிக்குகா யகன்றான்‌ விட்ட 
தூ தன்யான்‌ பணித்த மாற்றகு சொல்லிய வந்தேன்‌. 

. _ சும்ப, அங்கதன்‌ தூதுப்‌ படலம்‌. 2| 

43, g தண்டியலங்காரம்‌, 8. 


20 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


திருஞானசம்பந்தர்‌ திருத்தோணிபுரத்து இறைவனுக்குத்‌ 
தூது அனுப்பிய பதிகம்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடத்தக்கது. அளி, 
குருகு, வாரணம்‌, நாரை, கபோதகம்‌ (மாடப்புறா), அன்னம்‌ 
அன்றில்‌, குயில்‌, நாசணவரய்ப்புள்‌, கிளி முதலாய பறவைகளை 
அகப்யொருட்‌ சுவை பொதுளத்‌ தூது அனுப்புகின்றார்‌.** 
சிறையாரு மடக்கிளியே யிங்கேவா தேனொடுபால்‌ 
முறையாலே யுணத்தருவன்‌ மொய்பவளத்‌ தொடுதரளந்‌ 
துறையாரு கடற்றோணி புரத்தீசன்‌ றுளங்குமிளம்‌ 
பிறையாளன்‌ றிருநாம மெனக்‌ கொருகாற்‌ பேசாயே* * 
என்னும்‌ பாடல்‌ அடியார்களின்‌ ஆழ்ந்த பக்திப்‌ பெருங்கா தலைப்‌ 
புலப்படுத்தும்‌ “தூது மரபு” சமய இலக்கியத்திலும்‌ ஏற்றம்பெற்று 
விளங்குவதை எடுத்துரைக்கும்‌. 
இவ்வாறே வைணவ இலக்கியத்திலும்‌ ஆழ்வார்கள்‌ தூது 
விடுத்துப்‌ பெருமாளிடம்‌ தம்‌ ஆழ்ந்த காதலைப்‌ புலப்படுத்து 
கின்றனர்‌. நம்மாழ்வாரின்‌ “அஞ்சிறை மடநாரரய்‌” எனத்‌ 
தொடங்கும்‌ பாசுரத்தில்‌** நாரை, குயில்‌, அன்னம்‌, அகன்றில்‌, 
குடுகு, வண்டு, ளி, நெஞ்சு முதலாயவற்றைத்‌ தூது விடுப்புதைக்‌ 
காணலாம்‌. ஆண்டாளின்‌ குயிற்பத்து, மேகவிடுதாது,'” இரண்டும்‌ 
குயிலையும்‌ மேகத்தையும்‌ தூது விடுவனவாய்‌ அமைந்துள்ளன, 
திருமங்கையாழ்வார்‌ பெரிய திருமொழியில்‌ செம்போத்து, காக்கை 
பூங்குயில்‌, பல்லிக்குட்டி, பைங்கிளி, கோழி முகலாயவற்றைக்‌ 
தூது அனுப்புவார்‌. * 
அஃறிணைப்‌ பொருட்களுள்‌ பல்லிக்‌ குட்டியும்‌, தூது 
அனுப்பும்‌ மரபில்‌ இடம்பெறுவது புதிய இலக்கிய மரபாய்த்‌ 
தோற்றம்‌ பெறுகின்றது எனலாம்‌. 
அகப்‌ பொருளுக்‌ கென்றிருத்த தூதின்‌ நீலை மாறி சமய இலக்‌ 
கியங்களில்‌ இறையருள்‌ பெறுவதற்கும்‌ இவ்விலக்யெ உத்தி பயன்‌ 
படும்‌ வண்ணம்‌ இலக்கியக்‌ கொள்கை இக்காலத்தில்‌ உருவெடுக்‌ 
கின்றது எனலாம்‌. 


44. திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ தேவாரம்‌, முதல்‌ இரு 


முறை, 60. 

45. > ட்டி... 60.5, 

46. நாலாயிர இவ்வியப்‌ பிரபந்தம்‌, நம்மாழ்வார்‌, திருவாய்‌ 
மொழி, 1--4, 


47. நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌, நாச்சியார்‌ திருமொழி 
43. நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌, பெரிய இருமொழி, 10:10 


தாது 321 
சிற்றிலக்கியத்தின்‌ தோற்றம்‌ 

தொல்காப்பியர்‌ காலத்திலிருந்து சமய இலக்கியங்கள்‌ காலம்‌ 
வரை தூது ஓர்‌ இலக்கிய உத்தியாகப்‌ பயன்பட்ட நிலைமாறி 
நாளடைவில்‌ பெரும்‌ வளர்ச்சி பெற்றுக்‌ தனி இலக்கியமாகவே 
கால்கொள்ளத்‌ தொடங்குகிறது, கலம்பகங்களில்‌ மகளிர்‌ தூது 
விடுப்பது அழ்நூல்களின்‌ ஓர்‌ அங்கமாக விளங்கியது. . தூது இலக்‌ 
கியம்‌ இக்கலம்பக உறுப்பின்‌ வளர்ச்சி என்றும்‌ அறிஞர்‌ 
கருதுவர்‌.*? பின்னர்‌ உலா, மடல்‌ முதலிய அகப்பொருள்‌ 
இலக்கியங்களைப்‌ போலத்‌ தனி இலக்யெமாகவும்‌ வளம்‌ பெற 
லாயிற்று. வளர்ந்த நிலையில்‌ தூது இலக்கியம்‌, அதன்‌ அமைப்பு 
ஆகியன குறித்து இலக்கணங்கள்‌ ல கொள்கைகளை விதித்தன. 


தூது --இலக்இயம்‌ 
இலக்கண விளக்கம்‌ தரதின்‌ இலக்கணத்தைப்‌ பின்வருமாறு 
வரையறுக்கும்‌. 


பயில்‌ தரும்‌ கலிவெண்‌ பாவினாலே 

உயர்திணைப்‌ பொருளையும்‌ அஃறிணைப்‌ பொருளையும்‌ 

சந்தியின்‌ விடுத்தல்‌ முந்துறு தூது எனப்‌ 

பாட்டியற்‌ புலவர்‌ நாட்டினர்‌ தெளிந்தே”? 
உயர்திணைப்‌ பொருளையும்‌ அஃறிணைப்‌ பொருளையும்‌ தூதுப்‌ 
பொருளாகக்‌ கொண்டு சுலிவெண்பாவினால்‌ தூது இலக்கியம்‌ 
அமைய வேண்டும்‌. 


இலக்கண விளக்கப்‌ பாட்டியலுரைகாரர்‌ தூது இலக்கியத்தை 
பற்றி விளக்கும்‌ போது, 


“அகலக்‌ கவியில்‌ பயின்றுவரும்‌ வெண்பாவினாலே 
பாணன்‌ முதலாகப்‌ ப்ரங்கன்‌ ஈறாக விடுக்கும்‌ 
உயர்‌இணைப்‌ பொருளையும்‌, கேளோமர பின 
வற்றைக்‌ கேட்பவனாகக்‌ கூறி விடுக்கும்‌ 
அன்னமும்‌ கிளியும்‌ வண்டும்‌ மயிலும்‌ குயிலும்‌ 
முதலாயின அஃறிணைப்‌ பொருளையும்‌ 
இளையகலாம்‌ முதியகலாம்‌ இவற்றின்‌: 


49. மு. சண்முகம்பிள்ளை, திருவேங்கடநாதன்‌ வண்டுவிடு 


தூது, முன்னுரை, ப. 4. 
. 50. இலக்கண விளக்கம்‌, 874. 


இ.கொ21 


322 தமிழ்‌ இலக்யெக்‌ கொள்கை 


துனிநீங்கற்கு வாயிலாக விடுத்தல்‌ 

முன்னர்‌ உடன்படுத்தும்‌ தரது எனப்‌ பாட்டிலக்கணத்தை 
உணர்ந்த புலவர்‌ ஆராய்ந்து கூறினர்‌. இத்துணையம்‌ 
அகலக்கவி கூறினார்‌” 


என்று கூறுவர்‌. அகப்பொருளில்‌ தூதின்‌ நோக்கம்‌ ஊடலைத்‌ 
தணிக்கும்‌ வாயிலாகப்‌ பயன்படுவது என்பது இதனால்‌ தெளி 
வாகின்றது. எனவே தூது இருவருக்குமிடையே சந்து ஏற்படுத்தி 
நல்லுறவை ஏற்படுத்துவதற்குப்‌ பயன்பட்டது எனலாம்‌. அகம்‌, 
புறம்‌ ஆகிய இருநெறிகளுக்கும்‌ இப்‌ பொதுமைப்‌ பண்பு பொருந்து 
கின்றது. இருதிணைப்‌ பொருட்களும்‌ தூதுக்கு உரிய பொருளா 
கின்றன என்பதும்‌ போ தரும்‌. 


தூது சொல்லி விடுவதற்குரிய பொருள்கள்‌ 

அகம்‌, புறம்‌ ஆகிய இரு செய்திகளையும்‌ தாதுவிடுக்கும்‌ 
போது, தூது சொல்லி விடுத்தற்குரிய பொருள்கள்‌ எவை எவை 
என்பது குறித்து இதுகாறும்‌ வந்துள்ள தூது நூல்களை வைத்து 
ஆராய்ந்தால்‌ (காண்க: பின்னிணைப்பு 2) முன்னையோர்‌ இது 
குறித்து கொண்டிருந்த கொள்கை புலனாகும்‌. 


தூதுப்‌ பிரபந்தங்களை இருவகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 
ஒருவரைப்‌ புகழ்ந்து பாடுவதற்குப்‌ பயன்படுத்துவதைப்‌ போல்‌, 
இவ்விலக்கிய வகையை இகழ்ந்து பாடுவதற்கும்‌ பயன்படுத்தலாம்‌. 
புகழ்த்தூது, வசைத்துரது என்னும்‌ இருவகை நெறிகளில்‌ இதனை 
அமைக்கலாம்‌. இதுகாறும்‌ கிடைத்துள்ள தூது நூல்களைப்‌ 
பட்டியலிட்டு ஆராய்ந்ததில்‌ இப்பொருள்கள்‌ குறித்துப்‌ பின்வரும்‌ 
கொள்கைகள்‌ தெளிவாகின்றன. 

(1) புகழ்த்தரதில்‌ அஃறிணை, உயர்திணைப்‌ பொருட்‌ 
களைத்‌ தூது விடுப்பது இலக்கிய மரபு. 

(2) வசைத்தூதில்‌ அஃறிணைப்‌ பொருட்களை மட்டும்‌ தூது 
விடுப்பதைக்‌ கொள்கையாகக்‌ கொண்டனர்‌. 

(3) புகழ்த்தூதில்‌ அஃறிணைப்‌ பொருட்களை, பறவை, 
விலங்கு, பொருள்‌, பண்பு என்னும்‌ நால்வகைப்‌ பாகு 
பாட்டில்‌ அமைத்துப்‌ பயன்படுத்தினர்‌. 

(4) புகழ்த்தூதில்‌ உயர்‌திணையில்‌ மக்கள்‌, தெய்வம்‌ 
என்னும்‌ பாகுபாட்டில்‌ தூதுப்‌ பொருட்கள்‌ அமைந்தன. 


தது 323 


தாது விடுப்பதற்குரிய பொருள்கள்‌ இவை இவை என்பதை 
“இரத்தினச்‌ சுருக்கம்‌” என்னும்‌ நூல்‌ பின்வருமாறு கூறும்‌; 
இயம்புகன்ற காலத்‌ தெ௫னமயில்‌ கிள்ளை 
பயம்பெறுமே கம்பூவை பாங்கி நயந்தகுயில்‌ 
பேதைநெஞ்சந்‌ தென்றல்‌ பிரமரமீ ரைந்துமே 
தூதுரைத்து வாங்குந்‌ தொகை: 


கால வளர்ச்சியில்‌ இரத்தினச்‌ சுருக்கம்‌ வரையறுத்த பத்துப்‌ 
பொருள்களின்‌ மேற்பட எகினம்‌ (அன்னம்‌) மயில்‌, கன்ளை (இளி), 
மேகம்‌, பூவை (நாகணவாப்ப்புள்‌), பாங்கி (தோழி), குயில்‌, 
நெஞ்சம்‌ (மனம்‌), தென்றல்‌, பிரமரம்‌ (வண்டு) வெவ்வேறு 
பொருள்களை தூது விடுத்துப்‌ பாடிய பிரபந்தங்களும்‌ பலவாயின. 
புகையிலை விடுதூது, பழையது விடுதூது, பணவிடுதரது, செருப்பு 
விடுதூது, கழுதைவிடு தூது, பொடி விடுதாது, நெல்விடுதாது, 
நன்னூரல்‌ விடுதூது முதலிய நூல்களெல்லாம்‌ புதுமைப்‌ பொருள்‌ 
களைக்‌ கொண்டன எனவே தூது இலக்கியப்‌ போக்கில்‌ தூதுப்‌ 
பொருட்களின்‌ மரபிலும்‌ புதிய மாற்றங்களும்‌, புதிய வரவுகளும்‌ 
தொடங்கின எனலாம்‌: மேற்குறித்த பத்துப்‌ பொருள்களையும்‌ 
தூது விடுத்துப்‌ பாடிய நூல்‌ தசவிடு தூது என்னும்‌ நூலாகும்‌. 53 


தூதின்‌ அமைப்பு-பாடுபொருள்‌ 


தனிதிலையில்‌ சிற்றிலக்கயமாகஃவளர்ச்சி கொள்ள த்‌ 
தொடங்கியபின்‌ தூது இலக்கியங்கள்‌ கடவுளர்‌, ஆசிரியர்‌, வள்ளல்‌ 
முதலியோரைப்‌ பாட்டுடைத்‌ தலைவராகக்‌ கொண்டன. காலத்‌ 
தால்‌ முதன்மைத்‌ தூது நூலாகக்‌ கருதப்பெறும்‌ நெஞ்சுவிடுதூது, 
உமாபதி வொசாரியார்‌ தமது குருவாகிய மறைஞான சம்பந்த 
ரிடம்‌ தம்முடைய நெஞ்சைத்‌ தூதாக அனுப்பி அவருடைய 
மாலையை வாங்கி வரும்படி பாடியதாகும்‌. இந்நூல்‌ 14-ஆம்‌ 
ஆாற்றாண்டைச்‌ சேர்ந்தது என்பது அறிஞர்‌ கருத்தாகும்‌.₹3 

31. இ. சுந்தரமூர்த்தி, உவமான சங்கெகம்‌--அணியிலக்கண 
ஆராய்ச்சி, ப. 29. 

52. உ.வே. சாமிநாதையர்‌, மான்விடு தாது, முன்னுரை, 
பக்‌ 4. குறிப்பு தூதுப்‌ பொருட்கள்‌ பத்து என்பதன்‌ 
பொருத்தம்‌ குறித்துப்‌ புராண இதிகாச கதைகளை 
மேற்கோளாகக்‌ காட்டிப்‌ பிரபந்தத்‌ திரட்‌ என்றும்‌ 
நூல்‌ விளக்கமூற உரைக்கும்‌, மேலும்‌ காண்க. பிரபந்தத்‌ 
திரட்டு, பக்‌. 341-343, 

53. மு. அருணாசலம்‌. தமிழ்‌ இலக்கிய வரலாறு 16-ஆம்‌ நா. 
ப. 288. 


324 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பின்னைய தூது நூல்களோடு ஒப்பிடுகையில்‌ பொருண்மை நிலை 
யில்‌ மிகவும்‌ மாறுபட்டது இந்நூலாகும்‌. பேரின்பத்தை 
விளக்கும்‌ மூதல்‌ தூது நால்‌ இதுவேயாகும்‌. பிற்காலத்தே 
தோன்றிய தூது நூல்கள்‌ அனைத்தும்‌ சிற்றின்பத்தை மிகுதி 
யாகப்‌ பேசும்‌ பான்மையில்‌ அமைந்துள்ளன. 


ஞானகுருவின்‌ மீது நெஞ்சைத்‌ தூது விடுத்துத்‌ தம்முடைய 
பாசத்தைக்‌ காட்டும்‌ நிலையிலும்‌, தத்துவத்தை விளக்கும்‌. 


தூது 
ட்ட 
ன்‌ ॥ 
புகழித்தூது வசைத்தூது 
உண்ட ப்ட்ட்ட்ட | 
| | அஃறிணை 
அஃறிணை உயர்திணை | 
| 
| | உயிர்‌ உயிரிலி 
உயிர்கள்ளவை உயிரிலி உள்ளவை 


| | | |. 
| | | கழுதை செருப்பு 
பறவை த்‌ விலங்கு | 
த ததத! ॥ |, 
அன்னம்‌ ஆனை பொருள்‌ பண்பு 
காக்கை மான்‌ i 


கள்ளை சவ்வாது அன்பு 
(இளி) துகில்‌ 
குயில்‌ தென்றல்‌ 
மயில்‌ நெல்‌ 
வண்டு பழையது 
்‌ பணம்‌ 
புகையிலை 
பொடி 
மாரி 
மேகம்‌ 
| 
மனிதர்‌ தெய்வம்‌ 
| | | 
நெஞ்சு விறலி மறலி 
தமிழ்‌ தோழி வானவன்‌ 
நன்னூல்‌ புலவர்‌ 


காது . 325 


நிலையிலும்‌ தோன்றிய தூது நூல்கள்‌ ஒருவகை (சிவஞான, 
பாலையதேசிகர்‌ நெஞ்சுவிடு தூது; கச்சியப்பர்‌ நெஞ்சுவிடு தூது 
முதலாயின), கடவுளை நினைந்து தூதுவிடும்‌ தரது நூல்கள்ள ஒரு 
வகை (பழநியாண்டவர்‌ நெஞ்சுவிடு தூது); காதல்‌ நிலைகளை 
மிகுதியாகப்‌ பேசி, வெளிப்படக்‌ கூறவியலாத சேர்க்கை இன்பங்‌ 
களை வெளிப்படுத்தும்‌ பாங்கில்‌ அமைந்த விறலி விடுதூது நூல்‌ 
கள்‌ ஒரு வகை, காந்தியடிகளைப்‌ போற்றிய தேசியத்‌ தூதுநால்‌ 
வகை. தமிழ்மொழியின்‌ சிறப்பைப்‌ பேசும்‌ பொருண்மை கொண்ட 
தூது நூல்‌ வகை எனத்‌ தூதின்‌ பாடுபொருள்‌ அணைத்துத்‌ துறை- 
களிலும்‌ பரவியுள்ளது. 


தூது நூல்களில்‌ காப்பு 

பெரும்பாலும்‌ அனைத்துத்‌ தூது நூல்களிலும்‌ காப்பு இடம்‌ 
பெற்றிருப்பதை அறியமுடிகிறது. மாறாக, புகையிலை விடு 
தூதில்‌ காப்பு இடம்பெறவில்லை. வைணவ, சமய, மரபுகளுக்‌ 
கேற்பக்‌ காப்புப்‌ பகுதியில்‌ இறை வாழ்த்து அமைகின்றது 
சான்றாகத்‌ திருவேங்கடதநா தன்‌ வண்டுவிடு தூதில்‌, 

*கருடேசன்‌ பாதங்‌ கதித்தகதி மீறுங்‌ 
கருடேசன்‌ நாள்மலரே காப்பு” 

எனப்‌ பாட்டுடைத்‌ தலைவனின்‌ வைணவ மரபுக்கேற்ப காப்பு 
அமைகின்றது. குன்றச்‌ குமரன்‌ பொடிவிடு தூதில்‌ அவன்‌ 
தம்பிக்குக்‌ காப்பு கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து மயில்வாகன 
னுக்கு காப்பு அமைகின்றது. அங்கயற்கண்ணி ஆனைவிடு தரதில்‌ 
ஆலவாய்ச்‌ சொக்கன்‌ காப்பு அமைந்துள்ளது. அண்மையில்‌ எழுந்த 
டாக்டர்‌ கலைஞர்‌' மு. கருணாநிதி தோழி விடு தூதில்‌ காப்புப்‌ 
பகுதியாக அறிஞர்‌ அண்ணாவின்‌ வாழ்த்து அமைகின்றது, 

எனவே தூது இலக்கியத்தின்‌ தொடக்கத்தில்‌ காப்பு 
அமைந்தும்‌, அமையாமலும்‌ இருநெறிகளில்‌ விளங்குகின்ற 
பான்மையையும்‌ அவரவர்‌ கொள்கைக்கேற்ப காப்பு அமைவதை 
யும்‌ தூது நூல்கள்‌ வழி அறியலாம்‌. 
தூதுப்‌ பொருளின்‌ பெருமை 

தாது இலக்கியங்களில்‌ தூதுவிடும்‌ பொருளின்‌ பெருமையைப்‌ 
போற்றியுரைப்பது மரபாகும்‌ , மான்விடு கூதில்‌ மானின்‌ 
பெருமையை அரைக்கும்போது மான்‌ தேவாமுதம்‌ கடைந்த 


326 தமிழ்‌ இலக்யெக்‌ கொள்கை 


காலத்தில்‌ தோன்றிய சந்திரனிடத்து இருப்பதென்பதும்‌, சிவனின்‌ 
இருக்கரத்தில்‌ உள்ள பெருமையுடையது என்றும்‌, திருமகள்‌ 
மானுருவம்‌ பெற்றவள்‌ என்றும்‌, வள்ளி நாச்சியார்‌ மான்வயிற்றில்‌ 
அவதரித்த செய்தி ஆகிய புராண இதிகாச வரலாறுகளைக்‌ கூறிச்‌ 
இறெப்பிப்பர்‌** இருவேங்கடநாதன்‌ வண்டுவிடு தூரதில்‌ மதன்‌ 
போரில்‌ பிறபொருள்களினும்‌ வண்டே வெற்றி தேடித்‌ தருகிறது 
என்றும்‌, பாரத இராமாயண நிகழ்ச்சிகளில்‌ வண்டு தந்த வெற்றி, 
சீவகனுக்கு வண்டு செய்த உதவி, குமரவேளுக்குத்‌ தந்த மந்திரம்‌, 
வண்டு மோந்த மலர்‌ ஈசர்க்கு உவப்பு எனவும்‌ பலவாறாகப்‌ 
பாராட்டி உரைப்பார்‌. புசையிலை விடு தூதில்‌ புகையிலையின்‌ 
பெருமை புதுமையாகவும்‌ நயமாகவும்‌ அமைந்துள்ளது. 


வரடைப்‌ பொடிகதம்ப மானவெல்லா முன்னுடைய 
சாடிப்‌ பொடிக்குச்‌ சமியுண்டோ £ 


என வாசனைப்‌ பொடியும்‌ சாடிப்‌ (மூக்கு) பொடிக்கு ஈடாகாது 
என்று கூறும்‌. 
தாம்பூல நாவுக்குச்‌ சாரமது தானுமுன்றன்‌ 
காம்பி லடக்கமன்றோ கட்டழகா-வீம்பாகப்‌ 
ராய மான போருளை வெளிப்படுத்தும்‌ 
சாராய்‌ தானுனக்குத்‌ தம்பியோ?” 
என்று அதனைப்‌ புகழ்ப்‌ போதையில்‌ ஆழ்த்துவார்‌ கவிஞர்‌. ஒரு 
சிட்டிகைப்‌ பொடிக்காகத்‌ தம்‌ நிலையையும்‌ மறந்து பிறரைக்‌ 
கெஞ்சும்‌ மனிதரைக்‌ காட்டி மனிதரை வென்ற புகையிலையின்‌ - 
பெருமையைக்‌ கூறுவார்‌: 
சொற்காட்டு நல்ல துடிகார ராரையும்‌ போய்ப்‌ 
பற்காட்ட விட்ட பழிகாரா 
முன்னைய இரு தூதுகளில்‌ புராண இதிகாச வரலாற்றுப்‌ 
பெருமைகளோடு இயைபுபடுத்தி உரைக்கும்‌ நெறி புலனாகிறது. 
புகையிலை விடுதூதில்‌ இக்காலச்‌ சூழலை அதன்‌ பெருமைக்கு 
உரியதாக்கிப்‌ பேசுகின்றது. புகையிலை விடுதூதில்‌ இக்காலச்‌ 
குழல்‌ மட்டுமேயல்லாமல்‌ புராண இதிகாச வரலாற்றோடும்‌, 


54. மான்விடு தூது, 1-53. 

55. திருவேங்கட நாதன்‌ வண்டுவிடு தூது, 248-303. 
56. புகையிலை விடு தூது. 70. 

97, புகையிலை விடு தூது, 3:--34. 


தூது 327 
இறைவனின்‌ தோற்றத்தோடும்‌ இயைபுபடுத்தி உரைக்கும்‌ இரு 
நெறிகளிலும்‌ புதுமைப்‌ போக்கு புலனாகின்றது இத்தகைய 
தூதுப்‌ பொருளின்‌ பெருமை பேசும்‌ இலக்கிய மரபு பிற தூதுகளி 
லும்‌ உள. 


கற்பனை 


தாது நால்சளில்‌ புராணக்‌ கதைகளைப்‌ பாட்டுடைத்‌ 
தலைவனோடு இயைபுபடுத்திக்‌ கற்பனையாகப்‌ பாராட்டுவது மர 
பாக இருந்து வருகின்றது இருவேங்கடநாதன்‌ இராமனாயும்‌ 
கண்ணனரயும்‌ வந்தவன்‌ என்பார்‌ அதன்‌ ஆசிரியர்‌. * பிற்காலத்தே - 
தோன்றிய தூதிலும்கூட கலைஞர்‌ மு. கருணாநிதியைப்‌ பிரமனா 
கவும்‌, இருமாலாகவும்‌, இவனாகவும்‌ இயைபுபடுத்தும்‌ மரபு 
தொடர்வதைக்‌ காண்கிறோம்‌. இவ்வகையில்‌ புகையிலை விடு 
தாதில்‌ புகையிலைக்குச்‌ சுவையான ஒரு புராணக்‌ கற்பனைக்‌ 
கதையைப்‌ படைத்து “பிரம்ம பத்திரம்‌” என்ற பெயரினைச்‌ 
சூட்டுகின்றார்‌ புலவர்‌ 


58. மூ, அ. தூ. 1-11, 

59. திருவேங்கடநாதன்‌ வண்டுவிடு தூது, 4850. 

60. ண்‌ கலைஞர்‌ மு. கருணாநிதி தோழி விடு தூது, 

165-108, 

61. புகையிலைவிடு தூது, 18-26. 
அப்புராணக்‌ கதை வருமாறு 

ஒருமுறை மும்மூர்த்திகளுள்ளே ஒரு வழக்கு உண்டாயிற்று. 
அதனைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளும்‌ பொருட்டு அவர்கள்‌ தேவர்கள்‌ 
கூடியுள்ள சபைக்குச்‌ சென்று தம்‌ வழக்கை எடுத்துரைத்தனர்‌. 
தேவர்கள்‌ அவற்றைக்‌ கேட்டபின்‌ “உங்கள்‌ விவகாரத்தைப்‌ பிறகு 
கவனித்துக்கொள்வோம்‌?* என்று சொல்லி அம்மூவர்களிடத்தும்‌ 
வில்வம்‌, தீரத்துழாய்‌, புகையிலை என்னும்‌ இவற்றைக்‌ கொடுத்து 
மறுநாள்‌ கொண்டு வரச்‌ சொல்லியனுப்பினர்‌. 

அவர்கள்‌ மூவரும்‌ அங்கனமே சென்றனர்‌. சிவபெருமான்‌ 
பாற்கொடுத்த பத்திரமாகிய வில்வத்தைக்‌ கங்கையின்‌ அலை 
கொண்டு போயிற்று. திருமாலிடம்‌ கொடுத்த திருத்துழாயைப்‌ 
பாற்கடலிலுள்ள அலை கொண்டு போயிற்று. பிரமதேவர்‌ தாம்‌ 
பெற்ற புகையிலையைத்‌ தம்‌ நாவிலுள்ள கலைமகளிடத்திற்‌ 
கொடுத்து வைத்திருந்தார்‌ 

மறுநாள்‌ மூவரும்‌ விண்ணவர்‌ சபைக்கு வந்தபோது 
தேவர்கள்‌, “முன்னே நாம்‌ கொடுத்திருந்த பத்திரங்களைக்‌ 
கொடுங்கள்‌” என்று கூறவே சிவபெருமானும்‌, திருமாலும்‌ விழித்‌ 
தனர்‌; எங்கள்‌ பாத்திரங்கள்‌ போயின'* என்று அவர்கள்‌ கூறினர்‌. 


அதுகண்டு மஒழ்ச்சியுற்ற பிரமதேவர்‌ சலைமகளிடத்திலிருந்து 


928 தமிழ்‌ இலக்கெக்‌ கொள்கை 


காக்கை விடு தூரதில்‌ காக்கையை 'முத்தேவர்களுக்கும்‌ 
ஒப்பான தன்மையைக்‌ கற்பனை நயத்தோடு கவிஒர்கூறுனெறார்‌. 
வானுயரும்‌ புள்ளாகப்‌ பிரமன்‌ இருந்ததைப்‌ (போல்‌ காக்கையும்‌ 
வானில்‌ பறக்கின்றதாம்‌. திருமால்‌ கருமேனி கொண்டு உயிர்‌ 
காக்கும்‌ தொழிலைச்‌ செய்வது போல்‌ காக்கையும்‌ கருமேனி 
கொண்டு'காகா” எனக்‌ கரைகின்றுதால்‌ திருமாலினை ஒத்துள்ளது. 
சிவன்‌ வலவனாய்ச்‌ சங்கமேறித்‌ தமிழ்‌ வளர்த்த பெருமையும்‌, 
அனைவரும்‌ உண்ணுமுன்‌ தன்னை நினைந்து இன்னடிசில்‌ படைக்‌ 
கும்‌ தன்மையும்‌ பெற்றவனாய்‌ விளங்குதல்‌ போல்‌, காக்கையும்‌ 
“கா. கா்‌ எனத்‌ தமிழ்‌ பே? வளர்த்தும்‌, அனைவரும்‌ உண்ணு 
முன்‌ தனக்கு அன்னம்‌ படைக்கும்‌ சிறப்பும்‌ பெற்று விளங்குவ, 
தால்‌ சிவனை ஓஒத்இிருக்கின்றது. மூவருக்கும்‌ காக்கையை ஓப்பிடு 
வதில்‌ புலவரின்‌ மரபு வழியான கற்பனை நெறியைக்‌ காண்‌ 
கின்றோம்‌, ₹ 

பழநெறியில்‌ புதுமையையும்‌ புதுநெறியில்‌ பழமையையும்‌ 
இணைக்கும்‌ கற்பனை நயத்தினைத்‌ தூது இலக்கியங்கள்‌ மரபு. 
மாறாது போற்றும்‌ கொள்கையை இச்சான்றுகளால்‌ காண முடி 
கின்றது, 
அணியிலக்கண நெறி 


தூது இலக்கியங்களுக்குப்‌ பெரிதும்‌ நயமும்‌, அழகும்‌ சேர்ப்பது 
அவ்விலக்யெங்களில்‌ பயன்படுத்திய அணியிலக்கண நெறிகளே 
யாகும்‌. சிறப்பாகச்‌ சிலேடை உவமைகளைப்‌ பயன்படுத்தித்‌ தூது 
விடுத்த பொருளை மேன்மையுறச்‌ செய்வர்‌, தமிழ்விடு தரதில்‌, 

*பஞ்சிபடா நூலே, பலர்‌ நெருடாப்‌ பாவே i 

அழுக்‌ கேறாக்‌ கலையே, நிறம்தோயாத செந்தமிழே 

சொல்‌ விளையும்‌ செய்யுளே''8 


புகையிலையை வாங்கி, “இதோ எனக்கு?8அளித்த பத்திரம்‌'*- 
என்று முன்வைத்து, “மற்றவர்கள்‌ பத்திரங்கள்‌ போயின; என்‌ 
னுடையதுர்‌ போகையிலை' என்று கூறினார்‌. அவர்‌ கூற்றில்‌. 
புகையிலை என்பதன்‌ மரூஉவாகிய போகயிலை யென்னும்‌ பெயர்‌ 
தோற்றியது; பிரமதேவரிடமிருந்து நழுவாமல்‌ அவருக்கு உரிய. 
தானமையின்‌ அதனைப்‌ பிரம்மபத்திரம்‌ என்று யாவரும்‌ அன்று 
முதல்‌ வழங்கலாயினர்‌. பிரமதேவர்‌ தாம்‌ கூறிய வழக்கில்‌ 
வெற்றி பெற்றனர்‌. ஏனை இருவரும்‌ தம்‌ வழக்கிழந்தனர்‌'' 

உ.வே.சா. முகவுரை, பக்‌. 3 - 6. 

(புகையிலை விடு தூத). ' 
62. ந. வீ, செயராமன்‌, தூது இலக்கியங்கள்‌, பக்‌, 188-189, 
63, தமிழ்விடுததூது. 17-15, 


தூது 329 


என்று தமிழை விளிக்கும்‌ பகுதி குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. அல்‌ 
வாறே சிலேடை வகையில்‌ புகையிலைக்குத்‌ திருமால்‌, 
சிவன்‌, பிரமன்‌, தமிழ்‌, முருகக்‌ கடவுள்‌ ஆகியோர்‌ உவமிக்கப்படு 
கின்றனர்‌?* பிற்காலத்தே தோன்றிய (1974) ஆனைவிடு தாதி 
௮ம்‌” அமைச்சர்கள்‌ பெயரைச்‌ சிலேடைப்‌ பொருளில்‌ பொரு 
ளியைபு குன்றாமல்‌ புகுத்திய திறம்‌ அணிதெறி மரபு இடையறாது 
தூதிலக்கியங்களில்‌ வரும்‌ கொள்கையைப்‌ புலப்படுத்துகின்றது. 


பிற இலக்கியங்களைக்‌ காட்டிலும்‌ தூது நூல்களில்‌ உருவகம்‌ 
சிறப்பாகச்‌ சொல்லப்பெறும்‌, தமிழ்விடு தூதில்‌ வடமொழி நூல்‌ 
களைத்‌ தமிழரரிற்குரிய உறுதிச்‌ சுற்றங்களாகவும்‌, வேதாகமங்‌ 
களைப்‌ புரோகிதர்களாகவும்‌, காவிய நாடகங்களைத்‌ தோழர்‌ 
களாகவும்‌, சாத்திரங்களைச்‌ சேனாபதிகளாகவும்‌, இதிகாசங்‌ 
களைச்‌ சேனைகளாகவும்‌ உருவகம்‌ செய்வர்‌.£ 

பிற குரதிலக்கியங்களிலும்‌ உவமை. உருவகம்‌, சம்லடை 
சொற்பின்‌ வருதிலை ஆயெ பொருளணிகளும்‌, திரிபு மடக்கு, 
தொனி ஆகியவையும்‌ அமைந்து தூதிலக்கெயத்தைச்‌ இறப்புடைய 
தாக்குகின்றன. 


குறள்‌ இலக்கியம்‌ 

தூது நூல்களில்‌ ஆங்காங்கே பிற இலக்கியத்‌ தொடர்களை 
யும்‌ கருத்துகளையும்‌ எடுத்தாள்வது மரபாய்‌ விளங்குகின்றது. 
எடுத்தாளும்‌ இலக்கியங்களில்‌ இருக்குறள்‌ மிகுதியாக அமைவது 
குறிப்பிடத்தக்கது. 

மான்விடு துரதில்‌, “பிறவிப்‌ பெருங்கடல்‌” “சிற்றினம்‌ அஞ்சும்‌ 
சிறுமை”, “அறியவற்றுள்‌ எல்லாம்‌” *“தொகச்‌ சொல்லி* ஆயெ 
குறள்கள முழுமையாக எடுத்தாளப்பட்டுள்ளன. 


தமிழ்விடு தூநில்‌, கற்க கசடறக்‌ கற்பவை” 'காணர்தாற்‌. 
காட்டுவான்‌”, “வேண்டாதே வேடில்‌ விழுச்செல்‌ வம்‌”, “நல்லார்கட்‌ 
பட்ட வறுமை”, தாமின்புறுவது உலகு இன்புறக்கண்டு", ' 
முதலாய குறட்பாக்களை உரிய இடங்களில்‌ பொருள்‌ விளக்கம்‌ 


64, புகையிலை விடு தூது, 1-15. 

05. ஆனைவிடு தூது. 41-48. 

66. தமிழ்விடு தூது. 4254. 

67. மான்விடு தூது, 44, 40, 42, 293. i 

68. க சொக்கநாதர்‌ தமிழ்விடு நூது, 97, 188-90 
194, 26, 


330 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


பெற அமைத்திருப்பது முன்னோர்‌ மொழியைப்‌ பொன்னே போல்‌ 
போற்றும்‌ இலக்கிய நெறியைக்‌ காட்டும்‌. 


முடிவுரை 

ஏறத்தாழ ஐநூறு ஆண்டு கால இலக்கிய வரலாறு பெற்ற 
தூது இலக்கியங்கள்‌ கவிஞர்களின்‌ கற்பனை வளத்திற்கேற்பப்‌ 
பாடு பொருளாலும்‌, படைப்பு நெறியாலும்‌ இற்றிலக்கியச்‌ 
செல்வங்களுள்‌ முதன்மை பெற்று விளங்குகின்றன. பெரும்‌ 
பாலும்‌ பழைய இலக்கிய நெறிகளைப்‌ போற்றும்‌ புதுமை நெறி 
களைத்‌ தழுவியும்‌ இத்தாது இலக்கியங்கள்‌ அமைந்துள்ளன - 
பாடுபொருளும்‌ காலத்திற்கேற்ப மாறி வந்துள்ளமை இவ்விலக்‌ 
கியங்களில்‌ புதிய போக்குகள்‌ கால்‌ கொண்டுள்ளமையைத்‌ தெளி 
வாக்குறெது. 


பின்னிணைப்பு-1 
வம்ப ஆ பப ப எ பப ப்‌ 
நால்கள்‌ பிரபந்தங்கள்‌ தொகை 
மு.அ. ச.வே... முசு. 
பன்னிருபாட்டியல்‌ 74 62 65 
வெண்பாப்‌ பாட்டியல்‌ 56 53 56 
நவநீதப்‌ பாட்டியல்‌ 44 45 44 
சிதம்பரப்‌ பாட்டியல்‌ 62 59 62 
பிரபந்த மரபியல்‌ 66 63 66 
இலக்கண விளக்கப்‌ பாட்டியல்‌ 68 64 68 
தொன்னூல்‌ விளக்கம்‌ 25 +56 
91 

முத்துவீரியம்‌ ன இ 90 — 
பிரபந்த தீபிகை 85 747 ஹ்‌ 
சுவாமிநாதம்‌ — 37 — 
பிரபந்த தீபம்‌ ன 97 அ 
சொற்பொருள்‌ விளக்கம்‌ 

(சுப்பிரமணிய சாஸ்திரியார்‌) ய _ 20 
பொருட்டொகை நிகண்டு ட்‌ ய 06 


* (35: நூற்பாப்‌ பகுதியிலும்‌ 56 உரைப்‌ பகுதியிலும்‌ 
மு.அ. - மு. அருணாசலம்‌. 
ச.வே ௬ - ௪. வே. சுப்பிரமணியன்‌ 
மு.ச - மு. சண்முகம்‌ பிள்ளை, 


தாத 


பின்னிணைப்பு: 2 


தூது நால்கள்‌ 
நூற்‌ பெயர்‌ 


1. 


2. 


அங்கயற்கண்ணி ஆனைவிடு 
தூது 


அலைவாய்ப்‌ பெருமானிடம்‌ 
ஆற்றொணாத்தூது 

அழகர்‌ கிள்ளை விடுதூது 
அன்பு விடுதூது 

அன்னம்‌ விடுதூது 


அன்னம்‌ விடுதூது 
இராமநாதன்‌ செட்டியார்‌ 


மீது நெஞ்சுவிடுதூது 


17. 


கச்சி அனந்தருத்ரேசர்‌ 
வண்டுவிடுதூது 


கண்டியரசன்‌ கிள்ளை 
விடுதூது 


கமலவிடுதூது 
கமலினியார்‌ தூது 


கழுதை விடுதூது 


காதர்கான்‌ கள்ளை 
விடுதூது 


காதல்‌ விடுதூது 
கிருட்டினசுவாமி தூது 
கிளிவிடுதூது 

கிள்ளை விடுதூது 
குக்கல்‌ விடுதூது 


குமார தேவர்‌ நெஞ்சு 
விடுதூது 
குயில்விடுதூது 


331 


ஆசிரியர்‌ 


நெல்லை கணபதி 


_ இரா. ௬. சுப்பிரமணிய 
பிள்ளை 


_ பலபட்டடைச்‌ சொக்கநாதப்‌ 
புலவர்‌ 


_ புதுவை இராஜமாணிக்கம்‌ 
பிள்ளை 


_ நகரம்‌ முத்துச்சாமிக்‌ 
கவிராயர்‌ 


_ மீ. அல்லிமரைக்காயர்‌ 


_ கோ. முத்தையாப்‌ புலவர்‌ 
_ கச்சியப்ப முனிவர்‌ 
_ இற்றம்பலப்‌ புலவர்‌ 


_ வேங்கடகிருட்டிண பாரதி 


வட்டி 
௯ சடாட்சரக்‌ கவிராயர்‌ 


_ வேங்கடரமண ஐயங்கார்‌ 
_ வில்லிப்புத்தூரார்‌ 

_ வரத அடிகள்‌ 

_ வரத அடிகள்‌ 

- 7 

_ திருப்‌ பேரூர்‌ 


சிதம்பரசுவாமிகள்‌ 


2 
ப 


332 
21. 


22. 


23. 


24. 


குன்றக்குமரன்‌ பொடி. விடு 
அது 

கொற்றக்‌ குடியார்‌ 
தெஞ்சுவிடுதூது 
சங்கரமூர்த்தி விறலிவிடு 
தூது 

சண்பக நல்லூர்ச்‌ சிவபெரு 
மான்‌ வண்டுவிடு தூது 
சவ்வாது விடுதூது . 
சிதம்பரேசர்‌ விறலிவிடு 
தாத 


27. 'வஞானபாலைய 
சுவாமிகள்‌ நெஞ்சுவிடு தூது 

28. சன்னனைஞ்சுத்துரை 
விறலி விடுதூது 

29. சின்னத்தாதி விடுதூது 

30. சுப்பிரமணிய தேசிகர்‌ 
நெஞ்சுவிடுதூது 
(திருவாவடுதுறை) 

31. செங்குந்தர்‌ துல்‌ விடுதூது 

32. செண்டலங்கமாரன்‌ விறலி 
விடுதூது 

33. நெருப்பு விடுதூது 

34. சேதுபதி விறலி விடுதூது 

35. சொரூபானந்தர்‌ நெஞ்சு 

விடுதூது 

36 டாக்டர்‌ கலைஞர்‌ 
மு கருணாநிதி தோழிவிடு 
தாது 

37. தந்தை விடுதூது 

38. தமிழ்‌ விடுதூது 

39. தாதிவிடுதூது 

40. தானப்பாசாரியார்‌ தசவிடு 


வாது 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை . 
சுமுகி 


உமாபதிசிவாசாரியார்‌ 
சுப்பையா 
சொக்கநாசப்‌ புலவர்‌ 


_ 2 


_ தில்லை விடங்கன்‌ 
மாரிமுத்துப்‌ பிள்ளை 


_ சிவப்பிரகாசர்‌ 
_ தென்காசிக்‌ கவிராச 
பண்டாரம்‌ 


_— 7? 
_ மகாவித்துவான்‌ 

மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை 
_ பரமானந்த நாவலர்‌ 


வெ 5 


_ பின்னத்தூர்‌ நாராயணசாமி 
ஐயர்‌ 

ச 

_ தத்துவராய அடிகள்‌ 

_ ஆனை - நரசிங்கப்‌ பெருமான்‌ 


_ டி. சரவணமுத்துப்‌ பிள்ளை 
_— திருச்சி அமிர்தம்பிள்ளை 
— 2 


_ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை 


தூத 


41. திருநாறையூர்‌ தம்பி மேக 
விடுதூது 


42. ச த 
43. திருப்பணி நாயினார்‌ 
மயில்‌ விடுதாது 


41. திருப்போரூர்‌ கிள்ளை 
விடுதூது 


45. இருவேங்கடநாதன்‌ 
வண்டு விடுதூது 


46. துல்‌ விடுதூது 

தெய்வச்‌ சிலையார்‌ விறலி 
விடுதாது 
48. தென்றல்‌ விடுதூது 


49. நகரத்தாரெனும்‌ சந்திரகுல 
£ தனவைசியர்‌ மின்சாரத்தந்தி 
விடுதூது 
50. நங்கை விடுதூது 
51. நண்ணாவூர்‌ சங்க 
மேசுவரி விறலிவிடுதூது 


52. நல்லூர்‌ கந்தசாமி” கள்ளை 
விடுதூது 


53. நவனீத கிருட்டினதேவர்‌ 
வசனவிடுதூது 


54, நவநீத கஇிருட்டினர்‌ தூது 
நவீன மாது தூது 
நன்னூல்‌ விடுதூது 

57. நாச்சியார்‌ பிரபந்தத்தூது 
58. நாதையின்‌ விறலிவிடுதூது 
59. நெஞ்சு விடுதூது 

60. நெஞ்சுவிடுதூது 
நெஞ்சுவிடுதூது 


325 


-- இருட்டினமாச்சாரியார்‌ 


- மணவாளதாசர்‌ 

௮ இருமலைசாமி ஐயங்கார்‌ 

_ பேரறிஞர்‌ கந்தசாமி 
முதலியார்‌ 

_ மு சண்முகம்‌ பிள்ளை (ப ஆ) 


— வெண்ணந்தூர்பத்ரய்யர்‌ 

தெய்வச்சிலையார்‌ விறலிவிடு 
தூது குமாரசாமி யவதானி 
"யார்‌ 


- பலபட்டடைச்‌ சொக்கநா தப்‌ 
புலவர்‌ 


_ ஏகை, சிவகண்முகம்‌ பிள்ளை 


_ இரா... மீனாட்சிசுந்தரம்‌ - 
பிள்ளை 


(பாரதி முத்தையர்‌ ) 
- சந்திரசேகர்‌ பண்டிதர்‌ 
- கன்றாப்பூர்க்‌ கவிராயர்‌ 


௩ கந்தசாமிப்‌ புலவர்‌ 

_ குமார பண்டி குர்‌ 

_ அரங்க. சுப்பையா 

(2) 

(2) 

௯ அவநாசிநாத சுவாமிகள்‌ 
— உமாபதி சிவாசாரியார்‌ 


௯ சட்டையப்ப அடிகள்‌ 


62. நெஞ்சுவிடுதூது 
63. 5» 
64. 5» 
65. 5" 


66. நெல்விடு தூது 
67. பஞ்சவர்ணத்தாது 
68. படுக்கைவிடுதூது 
69. பணவிடுதூது 


70. பணவிடுதூது 

71, பத்மகிரிநாதர்‌ தென்றல்விடு 
தாது 

72. பழனியாண்டவர்‌ விறலி 
விடுதூது 


73. பழையது விடுதாது 


74. பள்ளியறைத்‌ தூது 

75. பாக்குவிடு தூது 

76. பாவைவிடுதூது 

77 பிள்ளைவிடு தூது 

78. புகையிலை விடு தூது 

79 புலந்திரன்‌ தூது 

80. பூங்குழலான்‌ கிள்ளை விடு 
அது 

81. பூவை விடுதூது 


82. பெரிய தம்பிப்பிள்ளை 
மான்‌ விடுதூது 


83. பொன்விடு தாது 


84. பொன்னி விடுதூது 


85. மணவைத்‌ திருவேங்கட. 
மேகவியான்‌ 


முடைடுதூது 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


_ இத.ம்பர அடிகள்‌ 

_ தத்துவராய சுவாமிகள்‌ 

_ தி. செ. முருகதாசப்பிள்ளை 
_ மா. சிங்கார வேலுமுதலியார்‌ 
ணி ச்‌ 

_ சின்னத்தம்பிப்‌ புலவர்‌ 

அ முத்துகிராஷ்ணப்‌ புலவர்‌ 


_ அட்டாவதானம்‌ 
சரவணக்கவிராயர்‌ 


௫ மாதைத்‌ திருவேங்கடநாதர்‌ 


_ பலபட்டைச்‌ சொக்கநாத 
பிள்ளை 


_ வே முத்தனாசாரியர்‌ 

௮ பின்னத்தூர்‌ நாரயணசாமி 
ஐயர்‌ 

_ பரமசிவன்‌ பிள்ளை 

— z 

ப 

_ சாமிநதாதபிள்ளை 

_ சீனிச்சர்க்கரைப்புலவர்‌ 

2 

அம்பலவாணப்‌ பண்டாரம்‌ 

— 2 

_ மங்கைபாகக்கவிராயர்‌ 

௯ அமிர்தம்‌ சுந்தரநாதப்‌ 

ள்ளை 
அ பஞ்சநதம்பிள்ளை 


2 


காது 

86. மதுரைச்‌ சொக்கநாதர்‌ 
தமிழ்விடு தூது 

87. மயில்‌ விடுதூது 

88. மலர்விடுதூது 

89. மாதுவிடுதூது 

£0. மான்விடுதூது 

91. மான்வேட்டான்மயில்‌ விடு 
தாது 

92. முத்துத்‌ தாண்டவம்‌ மேக 
விடுதூது 


93.முத்து' வீரிப்பிள்ளை பேரில்‌ 
மான்‌ விடுதூது 


94. மூல்லையூர்‌ தாண்டவராய 
பிள்ளை மீது மான்‌ விடுதூது 


95. மூத்தபிள்ளையார்‌ தென்றல்‌ 
விடுதூது 
96. மேகவிடு தூது 
97. மைவண்ணன்‌ மேகவிடு தூது 
98. மோகனவல்லித்‌ தூது 
99. வண்டுவிடுதூது 
100. வண்டுவிடுதூ து 


101. வண்டுவிடுதூரது 


102. வானவன்‌ விடுதூது 
103. விட்டலராயன்‌ வண்டு தாது 


104 விறலிவிடுதூது 

105. வெள்ளையராசேந்திரன்‌ 
துகில்விடு தூது 

10₹. வெற்றிலை விடுதூது 

197. வெற்றுவேற்‌ கடவுள்‌ மயில்‌ 
விடு தூது 

108. வேலாயுதன்‌ மேகவிடுதூது 

109, வையாபுரிப்பிள்ளை விறலி 
விடுதூது 


$38 


- பெயர்‌ தெரியாப்புலவர்‌ 


- முத்துவேலுக்‌ கவிராசர்‌ 
_ மகாராசபண்டாரம்‌ 

_ வேங்கடரமண ஐயங்கார்‌ 
_ நமச்சிவாயப்புலவர்‌ 


_ பொன்னம்பலம்‌ பிள்ளை 
_ மார்க்கசகாயர்‌ 

_ மங்கைபாகக்‌ கவிராயர்‌(?2) 
- குழந்தைக்‌ கவிராயர்‌ 

_ மோகன சுந்தரம்‌ பிள்ளை 


வ ? 

_ # 

_ வயிரவன்‌ சேர்வை 

_ அல்லி ம௱க்காயர்‌ 

_ பலபட்டடைச்‌ சொக்கநாதப்‌ 
புலவர்‌ 

௯ முகவூர்‌ மீனாட்சி 
சுந்தரக்கவிராயர்‌ 

_ ஞானப்பிரகாசமுதலியார்‌ 


க ? 


_ அட்டாவதானியார்‌ 
அ. மங்கைபாகக்‌ கவிராயர்‌ 


9» 


_ கந்துப்பக்‌ கவிராசன்‌ 


வக 2 


_ இவப்பிரகாசப்‌ புலவர்‌ 


336 


பின்னினைப்பு: 3 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


தூதுப்பொருட்களும்‌ நூல்களும்‌ 


௮. அஃறிணைப்‌ பொருட்கள்‌ 


1. உயிருள்ளவை 


1. பறவை 


கிள்ளை 


அன்னம்‌ 


காக்கை 


மயில்‌ 


நாரை 
குயில்‌ 
பூவை 


வண்டு 


1. 2 விலங்கு 


மான்‌ 


கழுதை 
ஆனை 


அழகர்‌ இள்ளை விடுதாது 

கண்டி அரசன்‌ கிள்ளைவிடுதூது 

கந்தசாமி கிள்ளை விடுதூது 

காதர்கான்‌ கிள்ளை விடுதாது 

குருநாத சுவாமிகள்‌ கிள்ளைவிடு தாது 

தந்தைவிடுதூது 

திருப்போஞர்‌ முருகன்‌ கிள்ளைவிடுதாது 

பஞ்சவர்ணத்தாது 

அன்னம்‌ விடுதூது (நகரம்‌ முத்துசாமிக்‌ 
கவிராயர்‌) 

அன்னம்‌ விடுதூது (அல்லி மரைக்காயர்‌ 


காக்கை விடுதூது 


திருப்பணி நயினார்‌ மயில்விடுதூது 
மான்வேட்டான்‌ மயில்‌ விடுதூது 
வெற்றிவேற்‌ கடவுள்‌ விடுதரது 


குயில்‌ விடுதூது 
பூவை விடுதூது 


கச்சி ஆனந்த ருத்திரேசர்‌ வண்டு 
விடுதூது 

சண்பகநல்லூர்‌ சிவன்‌ வண்டு விடுதூது 

வண்டு விடுதூது (மீனாட்‌ சுந்தரக்‌ 
கவிராயர்‌) 

வண்டுவிடுதாது (அல்லிமரக்காயர்‌) 

திருவேங்கடநா தன்‌ வண்டு விடுதரது 

முத்துசாமிப்பிள்ளை வண்டுவிடுதூது 


மான்விடுதூது (குழந்தைக்‌ கவிராயர்‌) 


்‌ பெரியதம்பிப்பிள்ளை மான்விடுதூது 


கழுதை விடுதூது 
அங்கயற்கண்ணி ஆனை விடுதூது 


அத்‌ 
அஃறிணை 
2. உயிரிலி 
சவ்வாது 


மேகம்‌ 


பழையது 


மின்சாரத்தந்தி 


படுக்கை 


பள்ளியறை 
இ.கொ-22 


$37 


சவ்வாது விடுதூது 


திருவேங்கடமுடையான்‌ மேகவிடுதாது 

திருநறையூர்‌ நம்பிமேக விடுதூது 

மணவை திருவேங்கட முடையான்‌ 
மேக விடுதாது 

மேகதூதம்‌ (நாகநா தபண்டி தர்‌) 

மேகதூகம்‌ (கனகசபாபதி முதலியார்‌) 

பத்தமகிரிநாதர்‌ தென்றல்‌ விடுதூது 

துகில்விடுதூரது 

செங்குந்தர்‌ துகில்‌ விதொது 

நெல்விடு தூது 

பொன்விீடுதூது 

பண விடுதூது 

மதுரைச்‌ சொக்கநாதர்‌ பணவிடுதூது 

மாரிவாயில்‌ 

செருப்புவிடுதூது 

வெற்றிலை விடுதூது 

பாக்கு விடுதூது 

புகையிலை விடுதூது 

குன்றக்குமரன்‌ பொடிவிடுதூது 


வனசவிடுதூது 

தவனீதகிருட்டினர்‌ வனசவிடுதூது 
தாமரை விடுதூது 

அழகர்கமல விடுதரது 
மலர்விடுதூது 


பழையது விடுதூது 

தகரத்தாரெனும்‌ சத்திர குல 
தனவைசியர்‌ மின்சாரத்தந்தி 
விடுதூது 

படுக்கை விடுதூது 

பள்ளியறைத்‌ தூது 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்ளக்‌ 


அன்புவிடுதூது (புதுவை. இராஜ 
மாணிக்கம்‌ பிள்ளை 


அன்புவிடுதூது (வே. முத்துசாமி ஐயர்‌) 
காதல்‌ விடுதூது 


கூளப்பநாயக்கன்‌ விறலிவிடுதூது 
சங்கரமூர்த்தி விறலிவிடுதூது 
சிதம்பரேசர்‌ விறலி விடுதூது 
சின்னனைஞ்சுத்துரை விறலி விடுதூது 
செண்டலங்காரன்‌ விறலிவிடுதூது 
சேதுபதி விறலி விடுதூது 
தெய்வச்சிலையார்‌ விறலி விடுதூது 
நாதையன்‌ விறலி விடுதூது 
நண்ணாவூர்‌ சங்கமேசுவரர்‌ விறலி 
விடுதூது 


டாக்டர்‌ கலைஞர்‌ க௫ணாநிதி தோழி 
விடுதூது 


நங்கைவிடுதூது 


சின்னத்தாதி விடுதூது 
தாதிவிடுதூது 


நவீன மாது தூது 

புலவர்‌ விடுதூது 

பிள்ளைவிடுதூது (கிறிஸ்தவ ஆசிரியர்‌) 
பாவை விடுதூது 


பொன்னிவிடுதூது 
மோகனவல்லித்தூது 


மறலிவிடுதூது 
வானவன்‌ விடுதரது 


தூர்தி 339 
3. நெஞ்சு 
எம்பெருமான்‌ நெஞ்சு விடுதூது 
கச்சியப்பர்‌ நெஞ்சுவிடுதூது 
காந்தியடிகள்‌ நெஞ்சு விடுதூது 
குமாரதேவர்‌ நெஞ்சு விடுதூது 
குமாரதேவர்‌ நெஞ்சு விடுதூது 
கொற்றங்குடியார்‌ நெஞ்சுவிடுதூது  .. 
சிவஞான பாலைய தேசிகர்‌ நெஞ்சுவிடு 
தாது ட 
சுப்பிரமணிய தேசிகர்‌ நெஞ்சு விடுதூது 
நெஞ்சுவிடுதூது (உமாபதி சிவம்‌) ்‌ 
நெஞ்சுவிடுதூது (தத்துவராய அடிகள்‌ 
பழறியாண்டவர்‌ நெஞ்சு விடுதாது 
சொருபானந்தர்‌ நெஞ்சுவிடுதூது 
இராமநாதன்‌ செட்டியார்மீது நெஞ்சு 
விடுதூது 


4. தமிழ்மொழி 
தமிழ்‌ மதுரைச்‌ சொக்கநா தர்‌ தமிழ்விடுதூது 
நன்னூல்‌ நன்னூல்‌ விடுதூது 
குறிப்பு: நூற்பட்டியல்‌ முழமையானதன்று) 
பயன்பட்ட நூல்கள்‌ 
தூது நூல்கள்‌ 
(ல நூல்கல்‌ மட்டும்‌) 


அங்கயற்கண்ணி ஆணை விடுதூது, நெல்லை ஆ. கணபதி, 
சென்னை. 1976 


அழகர்‌ கள்ளை விடுதூது, பலபட்டடைச்‌ சொக்கநா தப்புலவரீ, 
உ.வே. சா. பதிப்பு, சென்னை--1957 


அன்புவிடுதூது, பி.என்‌. இராஜமாணிக்கம்பிள்ளை, திருப்பாதிரிப்‌ 


புலியூர்‌ 1942 
குன்றக்‌ குமரன்‌ பொடி விடுதூது, சுமுக, பவிசு நிலையம்‌, மதுரை, 
“1974 
சிதம்பரேசுவரர்‌ விறலிவிிதூது, மாரிமுத்தாப்பிள்ளை (பதி.) 
1973. , 


சிவஞான பாலைய தேசிகர்‌ நெஞ்சுவிடு தூது, சிவப்பிரகா௫ 
சுவாமிகள்‌, மயிலம்‌, 1966. 


த்0 தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 


செண்டலங்காரர்‌ விலிவிடுதூது, சரஸ்வதிமகால்‌ வெளியீடு, 
தஞ்சை 1969. 

டாக்டர்‌ கலைஞர்‌ மூ, கருணாநிதி தோழிவிடுதூது, ஆணை 
நரசிங்கப்‌ பெருமான்‌, சென்னை-1972 

திருவேங்கடநாதன்‌ வண்டுவிடுதூது, மு. சண்முகம்பிள்ளை (பதி), 
தமிழ்நாடு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை, சென்னை 1918 

தூது உரைநூற்‌ கோவை, சை.9.நா.ப.கழகம்‌, சென்னை 1974 


தூதுத்திரட்டு, அரசினர்‌, சுவடி நூலகம்‌, சென்னை—1957 


தென்றல்விடுதூது,பலபட்டடைச்‌ சொக்கநாதப்புலவர்‌, உ.வே.சா. 
பதிப்பு, சென்னை, 1952 

நன்னூல்‌ விடுதூது, அரங்க சுப்பையா, திருப்பணந்தாள்‌, 1973 

புகையிலை விடுதூது, உ.வே. சா. பதிப்பு, சென்னை, 1956 

மதுரைச்‌ சொக்கநாதர்‌ தமிழ்விடுதூது, உ வே. சா. பதிப்பு 
சென்னை--1966 


மான்விடு தூது, உ.வே.சா. பதிப்பு, சென்னை 1956 


ஆய்வு நூல்கள்‌ 

அருணாசலம்‌ மூ, பிரபந்த மாபியல்‌ (ப) அரசினர்‌ சுவடி நூலகம்‌ 
சென்னை, 1976 

தமிழ்‌ இலக்கிய வரலாறு 16ஆம்‌ நூ, தொ. 3 


திருச்சிற்றம்பலம்‌, 1976 


அன்னிதாமசு, பாயத்தத்தாட்டு (ப), உலகத்‌ தமிழாராய்ச்சி 
நிறுவனம்‌, சென்னை, 1980. 
சண்முகம்‌ பிள்ளை, மு. “பாட்டியல்‌ காட்டும்‌ பாகுபாடு” 


தமிழாய்‌ வு--1, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1972 
சுந்தரமூர்த்தி. இ உவமான சங்கிரகம்‌ -- அணியிலக்கண 
ஆராய்ச்€, தமிழ்ப்புத்தகாலயம்‌, சென்னை, 1918 
சுப்பிரமணியன்‌ ச.வே. பிரபந்த தீபம்‌ தமிழ்ப்பதிப்பகம்‌, சென்னை, 
1980 
செயராமன்‌ ந. வீ. தூது இலக்கியங்கள்‌ மணிவாசகர்‌ நூலகம்‌ 
இதம்பரம்‌, 1965 
முத்துச்சண்முகன்‌, நிர்மலாமோகன்‌ சற்றிலக்கெயங்களின்‌ தோற்ற 
மும்‌ வகையும்‌ மதுரை, 1979. 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை 
7 தொகுதிகளில்‌ 
இதுவரை வெளிவந்துள்ள கட்டுரைகளின்‌ 


அட்டவணை 


£11909 798 “ராம மிட 
குத பாமரிறாக டம அடா (௫ 
SLT Zz று “2 mT யழகும்‌ ஓ 


1-0 ‘மமக மு.௨ர. ய.ர 
ய்ரீராள ஜம ‘MLM முமுபா ௪ 
96 L உ குஏயம [IA [a 
pp. 09 100 9 () INL (Wo 
RSTO) முய்மிமுல PNM ‘Toe சரT 
13 p யூஓயஓியமுஓ mbm iil ¥ 


£IT-009 mo PO ‘qa 
முதிய ிபரிழா ஓமமாஉ படுமா 


1 (a ற ௫ மாளாது Tasso we ௪ 
TUL ILE) 
“பை உய௫றுள “pele மிம- 11 “61 நா விற்ற ுர்று 
406 9 “ஸூ. ௮ யாமம்‌? WoL momle 2 
asia ‘(Troms Ole) 072072 
pwr ம; ப.ப்ரரபம Loo ரம்மி 
ட 9 “பரி மய கய வய்முழு eum 1 
1 
ட மமம்‌ நரகு ha xwod சீம தழு 


ரசா ம குமெலீற 


ட 
edge ம arog ior ண 


ஜா 
86 
16 
198 
ee 
1] 
ஸ்‌ 


481 


87ர-ம012௮0 “qin GE 
pemiludige இலமு-ம “Lorem 
2. “முயமகமுமு 


£1109 “ரம nog 
முலறியமீயிழு ௪ ௪௫௪1-௪ யமா 
“மற மாமிய தி 


{ITD ‘qo TOIT GE 
குதற ம.பி Fee ‘Lorene 
ஓஓ 92.1.1890] 


0£-2909 29 (0) 
‘yi மாரா ‘GPP dig 
மீட முமுமுஓம்9 


மம்மு 
நமீ உகு ஏிழாச பம 
"oT 19.29 29d 


ட 000080 
ibe mn ‘wore P dS 
‘nT 


6-5 MO ‘LOMO PUTS 
‘doe hinymny gis ‘WTOP 
DLT ros 


EIT: ems ‘qr TG GEL 


ப்ரா Fee ‘noire Cog 
ஏ “ரூமுல ம௪ 


பசீர்‌ 


(EI 


Jeo Fiano 


We 
மாழழுய்ா லக EAU 


BATA) 
ம 
வ்றழழு. பா ம வெமஓஐமு(௫ 


emg 


ர. 74௦/௪ 


¥i. 


$% 
TE 


IF 


£$06 


படி 


90 


676 


$88 


1 


Le 


116 


197 


{ll mos ‘org FELLAS 

சீழமுக “பாழழம் மாறு ரூ.௫ 
“மறு ப ராய பரம 

“ராசஅற ‘qth ‘yi orp கரச 
“பு 9009 10299 

1 “பரிமா *( 0௫ 

முராய்ல்லு ஓம 8 mw Gwe 
இ. மல எரியத்‌ 

“ORR ‘Ain 

Wie ஒரி சகு மிச எரர்‌ 
மயிமமு£மு அதம 


6[1-120ம தற ‘qm ராம. 
சரிலுகின்சமம அழுகும்‌. பரத TE 
"099 OUTDO 
£1 mes *ர227 நிழ Genii 
திஓமுஉ *பாழழுய்பறற மம 
இ: ஓ ஜம்மு 
glows ‘qr gt குரிய எ 
ழமக “பாழகுயவிறு பீடு 
"இ ஓ “ஒரம்‌ 


ஓம முகடு 

wie yp ori ‘wre FTE 
"ஜி “இருஞ்‌ 

DE 'ராசமிஉ Pow nips 
. "ராடி :ஐற பாராய்‌ IPD 


IO ATL E 


Ase oes Fg 
que 

“9217 
மம்மு ௮. 
WPL Foose 
qr TLE 


TUL Ede 


dum Lo 


Joe 
Tw TE-I[ “01 6 


(ர 


(4 


0c 


61 


ak 


Lk 


9% 


6௩ 


4 


081 


ஏார- மரற *qrmore ig 
கு௫ாபமிபரிமான ஐ “பய யா 
ரா பாரில்‌ 


0௭1919100௮. 
ராச0சஎமுமஐமர] 1100210௮07 oF FE 
‘le le moo. வரர 


(A) 
WSs றவ. ‘dof Edge 
“WA *மதமுமஐ.ரராஇ 


0-1௦02 122 “ராகர7௪ 
PULA TR 20920) ‘Goole ரப 
“க ஜெ புமரா./ரார 7 அமு.ப17 


6(1-9௦௯.32௮(ற qe காயர்‌ 
Few பmygயing Te 
மத ம கயா 


ETT~.s909 29P (0) “ரமி ITE (ு௮ற.பர்ரரிறுளி 
Fotos படியான We 
“ச “மாத மா து 


£9: msuoos@ Led 


ய்யா (மரு “இபப மய LOY ‘6 
ம்பம்‌ MIEN ® 


ட ர -19 ௫.19 அறா “(ம.18 [7 பரமு 
சேராத TMDL ‘Tos iE 
உ Te 


நரகு 

ஏாகுதமு ௪௩: 

தமய 

பாராளு 

சரமா எழு 

மு. பபயர்‌ புர 
பயக. யா 


£0௦ பதி முய 


1 111/1 


TE 


06. 


62: 


84: 


ட 


92 


66. 


பூசி 


65 


ர்‌ 
661 


[க்கி 
651 


i 


681 


¢11- 2909095 (0 
aro GE பட பன்‌ அஸ்‌ =, 
பது ழு 


tll oP ‘qm .2ற.பர்‌ பரீரா 
௮-௪ “பாழகுயயாற்‌ ரு ( 
“முற “பட “மும்ம 
மர Re ro ung ‘WiC Oe 
ஒழுக “மு சரி *ப௱றுகுய பாற , 
ராப்‌ wre 


1m ‘qr eT LL 
ஓ௫மு-ஏ “பாழழுய மாற ப.மமஞ( 

மூல ய முயல மீ 
மகன 


“ராசி ஒழுமு முர பயம wa 
“dD ‘Wg qe 


£1 I-92 ‘qrinoro ig 
மகுசிரியபியரிழா சமாக பர்மெொ(டு 
று உம்மைப்‌ 


(அ 6௪ 


617-020 ‘qr gi” 
மற்றய உவ பயா 
டு “ஒர்ரிமாள 


06-000909௮0 
‘Wiese DAML ‘Tor FAs 
மற * TPES We ப 


weed. - 
தீய உய ௪௫ 121] 


[UCT ey FIFI) 

qos ATL த 
wee gperog 
wep nig 


விதியா புமழு 


ஏம்பா 


39௪5-7] பழு 


௦ 
ஞ்‌ 
ge. 
LE 
96 


SE 
VE. 


EE 


௦6 


161 


கே 


646 


1. 


Le 


166 


Tom “ரமி 
‘pis பபர்‌ அறு 29S mo மாமல 
்‌ Tog 


எ ‘gone 


ஏ[1-- mugs ‘qari g pan LL dS 
லம “பாழமுபபீாற .மஞ௫ 
12915 ௫ HOLD 
£1] து 
‘qn GemLL பரீரா FPO 
ர்‌ பா்‌ 


ல “ராப. 


ரா mA 

ஒல்‌ ஒய்‌ 

Maple நிர! 1 96] 87 
க ஐஓ “பரமா? 


[0909 (ரு Te ow bine coord oa 
eo 
ePID 


pI— 00090920 ழா 
OF OF) அமைய) ௫௮௯ ‘TT 
0 யடி. மாளா 


60-90-2920 

டயறி பதியாது 

‘uly மய ரம. பமழம 6° 
்‌ உ மழ்ழி இ ர்முதபுறக தச 


௪ ழூ ஓ, 


Jum 
ரர பறி LLNS 


பப்பு] 
மரக ஜம 
யாசர்‌ ஏமர்துழது 


mig? 
PTTL கழக: 


ro wo arh ug 


டர்கி மரமா 


gris HIS 69 மம்‌ 


Le: 


or. 


ர்‌ 


gr 


(4 


த 


86 


ஏா--0௦010020 
‘qooneiT gi முலற. பர்பமிரா௫' Fee 
ழுது [1 (8 

“259 ௫ ‘LTD 


நி 6902௮2 
*ராசர முகர Hoes 
ஏம ழிபாாறு 

-இ “ஜுயஸிபஎர௫ 


11-1000 
‘meore gt கு௫ற.ப.07ரா௫ Fee 
WE ‘மற ௮ மாமா 


909.192 (0) 
“ரர ஒரு we ROTI 0௦0 

‘ரமமசிரிச்‌ 

"ஐ “மிகி கமா 


EIT 909.990 ‘qs og 
கயி Fre “ழமக? 
wegBAD 402 “மாமத LS 


mw ‘ei 
woe we ‘oP 
௫ உபரி. 


_ £— wa ‘ராமண கசய்‌ 
வனி சமமாக “யாழழயமாழ மு 
்‌ க டத ட ௫ முரடு 


யு) றர றர மள 


Am துல்‌ 


ராழாரமசமு பகடு 


irre Dy 
(2 ட.பாரா ற 
ue 


aro 1 பார 1 wp g 


ப.க 


= 


[A 


டசி 


oF 


ர 


486 


₹0௦ 


191 


11% 


661 


yl ௦௯௨௦௫ TO TINT IE 
ஓம 9 ரசி ‘77 
‘dD பி Romy igre 


மா] — 20090950) 
‘orig முதற பா.பரிீறா௪ Few 
““மஜ்சொட௫ 

படத்‌ இத 
11-ம்‌ 
“ராமரும்‌ gems Pew 
கமாயழூகுயறற ர.மமஞ(6) 

மறு ப ராபா 


₹17- 0.1௮ ‘qos. 
குசராபர்‌ பராம்‌ ௪௫௪ “பர்தா 
மறு அ மாமு புர, 
்‌ GD (- 
‘90S POET TTL, 
MR) 
8 குச யமி ம ௫ 
படப்‌ 
“edie Pewee Hig 
ப்பட ய பட) 
“டு 
ட] 


T= run 
‘Wiis மயிறு குழு 
pq Tesi mnos 


qd sp ome 
0g 


ம மன்‌ 


(ரர்‌ 


ese 


ரா 


(பய ப ப்பத்‌ படா மடு 


மமதா 
ஏ மலராய்‌ 


ஏ௱ழுசம௫ மிட 718 


19 


09 


6s 


82 


Ls 


gs 


66 


Lil 


£6 


GEE 


Lit 


£1 


<8 


$9 


ர1-010௮0 ப்பட்ட] 
Geis Feo ப பாடற? 
“ஐஐ “yo rqrqrie குமா 


1 கஜமசமு £08 ம வாதா [1 
‘Ag ‘eT ட.ப092ஞ 


“ராமை ‘qihguiE 
“மிடி உமம அரிச 
"புது * 9050௫ 


தித்‌ 100912821] 
‘Wee WOME 
(இ மதிய மிமி ஓ 


கய 
‘qedie woes மர rrdigre 
௦ மீச ழுமுமு, 
மொ 

யாற ஏமுகு, ௪ “மரபமுமு௮றா 


£11 ம்ம்மா 
‘greg முர... 007௫ Few 
"பறழகு பமல மைது 

 ட்ட்தாட்த டா) ௪10) 


வார os 
ராமா ம [மறு னு.௫ரர யயர ௪ Foros 
ட்‌ ராறு ப. மாறுரம்மய௫ 

இல ஏ. ஓல/[டி.யஏஞ 


வரகு பர 


ராயர்‌ பாழாக 
922705 70௫௫17 
மம வயு ப்பா 
2௦2 ய9ழு.ர.பார 

«Quorn 


செரி மு மமக? 


89 


99 


99 


69 


#9 


£9 


[A] 


66 
56 
+87 


6 


16 


£ST 


611 சமனா ‘qm GEL 
dig சம ‘மயம்‌ மண்‌ 
- TLE [nono 


- £1 மமக “மாமி ஒரம்‌ 
யீ தமமுமs ‘ப்ப மண) 
சன பபராஇருநில்மு பும்‌ 


{TID ‘qr Bem 
பசீ சீசமாக மாழழும்பிாற . ரமம௫ 
ஈறு :ப நூ பபா 


£10918) 
“ரா. ஜாமி! GemLI digg ௪ மம 
ரர்‌ TTT 


(பரா) rw 
(giro) ரக. பஐாராஇ ‘Mord ௪1 
IIT ULE ACME EES 

“goed mop 


எர ௧௦௧௮ 
ரூ டமி] (GEMS Feros 
டா பட்ப்ப்பிபுமக த wes 


₹1[ ௮0௧௮2 
‘qari (2. ய.ர பரிமு FPO 
படு ஐ உ “ழமக 


mn 
PO சேசஙமபராயா 


ar மசிய 
சபத 
ஙா ப்ப எஸ்‌ 


சோர 


qs Pe OyoDLIND 


SL 


ர்ம்‌ 


EL 


க 


புசி 


69 


6LE 
666 
66 
01 


L8 


661 


04-09 
முப 19 1090௦6 
‘wie Thus Gus TS 
‘Twos 

“இறு ம மப) 


10909092) ‘qrmoe இ பர்‌ 
பசீ சிதம்‌ பயர்‌. மம்ம) 
“68 மமறரிய மய 


£1 — muspop ‘qioorod gt 
குச்பு 8௯ ம-௪ uN 
ஐ மதம்‌ 


£1T— 200820 

‘MO முர்ரா ச மம 
வயாக “ழு ௫. ஏய கராய 

. £1100 

‘qeoredg pemusudige மம 
“பாழமுய பிறா ரம * முற ௫ முய 

பிட mes 

ர மாமி. 

முசா பரறரிறு மச பயமா 
2. (ராமி 


3 
பாராழுமுப௱பர்கா “ம்‌ மாம 


ம்மாழகுருி ய. ஒப 


படு 


QnA ope 


aS ingore ps 


எ. பாரழாம.யா 
og TTL PO வுட 


18 


08 


6) 


BL 


9. 


சொல்லகராதி 


(எண்‌: பக்க எண்‌) 


அகத்தியமரபு 19 
அகத்துறைப்‌ பாடல்‌ 314 
அகதானூறு 130 
அகப்பொருள்‌ 44, 316, 317 
அகம்‌ 322 
அகம்பனமுனிவர்‌ 324 
அகராதி 6 
அங்கம்‌ 249 
அசும்பனர்‌ 299 
அட்டபங்கன்‌ 293 
அட்டபங்கனாம்‌ 298, 299 
அட்ட மங்கலம்‌ 64 
அடி 277 
அடியந்தாதி 62 
அடுக்குத்கொடர்‌ 120 
அண்டகோள விலாசம்‌ 248 
அணியியல்‌ 49 
அதர்வணவேதம்‌ 162 
அந்தாதி 58. 60, 65, 155 
அந்தாதித்தொடை 61 
அந்தாதி பஞ்சரத்தினம்‌ 75 
அந்தாதி மாலை 63. 
அப்பர்‌ பாமா யுத்தவிலாசம்‌ 244 
அப்பு 181 
அபயமதி 293, 297 
அபயருசி1293, 297 
அபிதானம்‌ 6 
அம்பர்ச்சேந்தன்‌ 20 
அம்மானை 131 
அம்மைபாதி அப்பன்பாதி 
அந்தாதி 74 
அமிர்தபதி 289 
அமிர்தபதி அமிர்தமதி 288 
அமிர்தமதி 294 
அமைச்சர்‌ 247 
அரிச்சந்திரன்‌ கும்மி 133 
அருமணர்‌ 269 
அவத்தை 43 
அழகர்சாமி மடல்‌ 177 
அற்புதத்‌திருவந்தாதி 63, 67 
இ.கொ--23 


அறம்‌ 298 

அன்னிபெசண்ட்‌ அந்தாதி 74 

அன்னை 186 

ஆகவமல்லன்‌ 279 

ஆசிரிய நிகண்டு 7, 19, 22, 23 

ஆடிரூசல்‌]107 

ஆணவம்‌ :248 

ஆணை 263 

ஆதிகேசவப்‌ பெருமாளூசல்‌ 116 

ஆதிபுரி நிரோட்டக ககர யமக 
வந்தாதி 70 

ஆரிய தேசாபிமானக்‌ கும்மி 188. 

ஆரியர்‌ 269 

ஆழ்வார்‌ 320 

ஆறாதார விலாசம்‌ 248 

ஆறெமழுத்தந்தாதி 70 

இடைமடக்கு 251 

இணைமணி மாலை 64 

இந்திரகாளியமரபு 19 

இயற்கும்மி 188 

இயற்பெயர்‌ 262 

ரெட்டைக்‌ கிளவி 120 

இரட்டை மணி மாலை 64 

இரணிய விலாசம்‌ 248 

இரத்தினச்‌ சுருக்கம்‌ 323 

இராசகேசரிவர்மன்‌ 274 

இரொசராசன்‌ 279 

இராசேந்திரன்‌ 279 

இராமாயணக்‌ கும்மி 189 

இராமாயணம்‌ 326 

இருசொல்‌ யமகவந்தாதி 70 

இருபா இருபஃது 75 

இல்லாண்‌ முல்லை 45 

இலக்கணம்‌ 31 

இலக்கண விளக்கப்பா ட்டியல்‌321 

இலக்கண விளக்கம்‌ 65 

இலக்கிய அரங்கேற்றம்‌ 40 

இலக்கயெம்‌ 22, 30 

இளம்பூரணர்‌ 305 

இறைச்சி 131 


354 


ஈங்கோய்மலை எழுபது 134, 144 

ஈழநாடு 270 

உ௫த சூடாமணி 8, 50 

உசித சூடாமணி நிகண்டு 7 

உண்டிப்‌ பொருத்தம்‌ 48 

உத்தர புராணம்‌ 285, 287 

உத்திகள்‌ 168 . 

உதயணகுமார காவியம்‌ 284,291 

உதியஞ்‌ சேரலாதன்‌ 2 6 

உயிரெமுத்தந்தாதி 70 

உரிச்சொல்‌ 6, 7 

உரைகள்‌ 31 

உரைநடை 277 

உருவகம்‌ 116 

உலவிற்குளம்‌ சித்தி விநாயகர்‌ 
ஊசல்‌ 106 

உலா 102, 131, 155, 321 

உலாமடல்‌ 166, 167 

உவமான சங்கிரகம்‌ 50 

உவமை 115. 253 

உள்ளுறை 131 

ஊசல்‌ 99, 100, 113 

ஊசல்‌ வரி 101 

ஊசலெனுந்தமிழ்‌ 113 

ஊசற்பாடல்‌ 1.3 

ஊசற்றிருநாமம்‌ 113 

எட்டப்ப நாயக்கர்‌ பேரில்‌ மடல்‌ 

| 177 

எம்கம்‌ 136 

எழு கூற்றந்தாதி 70 

எழுத்துப்‌ பொருத்தம்‌ 48 

ஏகநாயகர்‌ ஊசல்‌ 109 

ஏகபாதத்‌ தந்தாதி 70 

ஏலேலக்கும்மி 188 

ஏனாதிசாத்தஞ்‌ சாத்தன்‌ 28 

ஒலியந்தாதி 66, 68 

ஒலியல்‌ அந்தாதி 70 

ஓயிற்கும்‌.மி 188 

ஒருபா ஒருபது இருபாஇருபது 64 

ஓரடிக்கும்மி 185 

ஒரெழுத்தந்தாதி 70 

ஓரெழுத்து யமக அந்தாதி 70 

கங்கபாடி 208 

கச்சியப்பர்‌ 325 

கட்டியங்காரன்‌ வரவு 249 

கடைத்திரிபு 252 

கடை. மடக்கு 251 

கம்பராமாயணம்‌ 318 


தமிழ்‌ இலக்யெச்‌ கொள்கை 


கயாதரம்‌ 7, 17, 32, 45, 45 
கயிலைபாதி காளத்திபாதி 74 
கல்வெட்டு 259, 282 
கலம்பகம்‌ 64, 102, 131, 155, 321 
கலிங்கம்‌ 208 

கலித்துறை அந்தாதி 70 
கலித்தொகை 101, 131 
கலிமடல்‌ 178 
கலியந்தாதி 66, 68 
கலிவிருத்த அந்தாதி 70 
களம்‌ 249 

களவழி நாற்பது 264 
களவியல்‌ காரிகை 64 
கற்பனை 327 

கன்ன குச்சி 270 

காக்கை விடு தூது 328 
காட்பு நிலை 263 
காந்தளூர்‌ 260 
காந்தளூர்ச்சாலை 258 
காந்தி 55 

காப்பியதாது 318 
காப்பியம்‌ 37 

காப்பு 249, 325 

காரிப்‌ பெருமான்‌ 260 
கிருஷ்ண விலாசம்‌ 248 
கீர்த்தனைக்‌ கும்மி 188 
குச்சரர்‌ 269 

குசேல விலாசம்‌ 248, 252 
குணமாலை 318 
குதித்தலடவு 187 
கும்மாளம்‌ போடுதல்‌ 182 
கும்மி 182, 183, 184, 189 
கும்மி கொட்டல்‌ 181 
கும்மிப்‌ பாட்டு [85 
கும்மிப்‌ பாடல்கள்‌ 180 
கும்மியடித்தல்‌ 180, 181 
கும்மியாடுதல்‌ 181 

கும்மு 152 

கும்முதல்‌ 182 

குயிற்பத்து 320 
குருநாதன்‌ அந்தாதி 74 
குலோத்துங்க சோழன்‌ 274 
குலோத்துங்கன்‌ 275 
குழுமி 182 

குளகம்‌ 46 

குறள்‌ 314, 329 

குறள்‌ தூது 317 

குறிப்பு மொழி 117 


சொல்லகராதி 


குறுங்கலி பாசறை முல்லை 45 
குன்றக்குடிச்‌ சிலேடை வெண்பா 
148 


கைகொட்டுதல்‌ 182 

கைலாசப்‌ பிள்ளையாரூஞ்சல்‌ 109 

கொங்கணர்‌ 269 

கொடை 277 

கொப்பி கொட்டுதல்‌ 180 

கொம்‌ 182 

கொம்பில்லா வெண்பா 
அந்தாதி 70 

கொம்மி கொட்டுதல்‌ 180 

கொம்மை கொட்டல்‌ 181 

கொள்கை 16 

கொற்றவள்ளை 45 

கோசலர்‌ 269 

கோலப்‌ பிரபந்தம்‌ 308 

கோலாட்டக்‌ கும்மி 188 

கோவை 155 

சங்கரவிலாசம்‌ 248 

சண்முகர்‌ கொம்மி 185 

சதகத்‌ தந்தாதி 70 

சதகம்‌ 155 

சதுரகாரதி 7, 22, 37, 65 

சந்தக்கலித்துறை அந்தாதி 70 

சந்தக்‌ கும்மி 188 

சந்தப்‌ பாட்டு 46 

சந்தம்‌ 252 

சந்திர விலாசம்‌ 249 

சமண அறம்‌ 297 

சமுத்திர விலாசம்‌ 249 

சாத்தூர்ச்‌ சலேடை வெண்பா 
148 

சித்தன்ன வாசல்‌ 262 

சித்திர கவி 34 

சித்திர மடல்‌ 170, 178 

சத்திர யமக அந்தாதி 70 

சிதம்பரக்‌ கும்மி 187, 189 

சிந்தாமணி 289, 290, 302 

சிலப்பதிகாரம்‌ 12, 101, 103, 305 

சிலேடா சாகரம்‌ 135, 136 

சிலேடை 129, 130, 131, 134, 
136, 139, 145, 250 

சிலேடை அந்தாதி 70, 135 

சிலேடை. உலா£135 

சிலேடைப்‌ பொருள்‌ (38 

சிவகங்கை சரித்திரக்கும்மி 183 

சிவகங்கை தகர்‌ 192 


355 


சிவபெருமான்‌ திருவந்தாதி 141 

சிற்றிலக்கியம்‌ 129, 308, 321 

சிறிய திருமடல்‌ 165, 178, 

இறுதொண்ட நாயனார்திவ்வியச்‌ 
சரித்திரக்கும்மி 187 

சின்னப்பூ 132 

சீதாலட்சுமி வே. 99 

சீரங்க நாயகர்‌ ஊசல்‌ 109 

சீரங்கநாயகியாரூசல்‌ 115 

சுதந்தன்‌ 295 

சுந்தரபாண்டியன்‌ 270 

சுந்தரமூர்த்தி 307 

சுப்பிரமணியம்‌ பூ. 259 

சுப்பிரமணியன்‌ ச.வே. 1 

சுபமஸ்து 278 

சுவாமிநாதம்‌ 65, 67 

சுன்னாகம்‌ ஐயனார்‌ ஊஞ்சல்‌ 113 

சூடாமணி 7 

சூளாமணி 102, 291, 302 

செங்குந்த ரூசல்‌ 106, 110, 113 

செந்தமிழ்க்கவிதை 113 

செப்பேடு 261 

செம்மொழிச்‌ சிலேடை 145 

செயங்கொண்ட மாமுனி வள 
மடல்‌ 178 i 

சேந்தன்‌ திவாகரம்‌ 4, 20, 32, 
37, 38 

சொல்லந்தாதி 62 

சொற்‌ சிலேடை 146, 150 

சொற்றொடர்‌ நிலை 60 

சோனகர்‌ 269 

தசவிடுதூது 323 

தட்டடவு 187 

தண்டியலங்காரம்‌ 37, 130 

தணிகை வெண்பா 140, 143 

தமிழச்‌ சங்கம்‌ 141 

தலம்‌ 142 

தமிழ்விடு தாது 329 

தலையணிச்‌ சீரிதழல்‌அந்தாதி 70 

தழிஞ்சி 45 

தா 181 

தாமோதரம்‌ பிள்ளை 303 

தாயுமானவர்‌ மடல்‌ 178 

தாரகை மாலை 135. 136 

தாருகாவன விலாசம்‌ 248 

தானப்‌ பொருத்தம்‌ 48 

திகம்பர மாணிக்ய சூரி 285 

திரிபந்தாதி 64 ம்‌ 


356 


திரிபு 136, 250 

திருக்கருவைப்‌ பதிற்றுப்‌ 
பத்தந்தாதி 74 க 

திருச்செந்தூர்‌ உலாமடல்‌ 178 

திருஞானசம்மந்தர்‌ 320 

இருச்தசாங்கம்‌ 132 

திருத்தொண்டத்‌ திருவந்தாதி 74 

திருதக்கத்தேவர்‌ 290 

திருப்பனந்தாள்‌ 144 

திருப்புலியூர்‌ வெண்பர 142 

திருப்பொன்னூரசல்‌ 102 

திருப்பேரூர்ப்‌ பச்சை நாயகியா 
ரூசல்‌ 106, 115 

திருமணக்கும்மி 189 

திருமழிசைச்‌ சிலேடை வெண்பா 
148 

திருவாசகம்‌ 102, 103, 132 

திருவாய்மொழிப்‌ பாசுரம்‌ 164 

தீருவாலங்காட்டு மூத்த இருப்‌ 
பதிகம்‌ 133 

திருவீங்கோய்‌ மலை எழுபது 133 

திருவூசல்‌ 113 

திருவேங்கடநாதன்‌ வண்டு விடு 
காது 326 

இருவேங்கடமலை 135 

திருவையாறு ஸ்ரீஆட்கொண்டன்‌ 
கும்மி 189 

தில்லைச்‌ சிலேடை வெண்பா 140 
142 

திவாகர நிகண்டு 65 

திவாகரம்‌ 7, 46, 48 

திறனாய்வு ப] 

தீபம்‌ 6 

தீபிகை 6 

துறை 316 

தாது 131, 132, 155, 307, 316,319 
321 


தூது இலக்கியம்‌ 310 

தூதுப்‌ பொருட்கள்‌ 336 
பலனாக பல்‌ அண்ட 192 ல்‌ 
தொண்‌: ற்றாறுபிரபந்தம்‌ 
தரல காப்பியம்‌ 130, 266, 307 
தொல்காப்பியர்‌ 3.2 
தொன்னூல்‌ விளக்கம்‌ 65 
தோடையம்‌ 249 
தகுலேசரூஞ்சல்‌ 109 
தச்சினார்க்கினியர்‌ 308 

நடேசர்‌ கொம்ழி 185 


தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை: 


நடுவொலியியலந்தாதி 70 

நந்திக்‌ கலம்பகம்‌ 135, 264 

நம்மாழ்வார்‌ 320 

நரகத்துன்பம்‌ 304 

நரகம்‌ 300, 301 

நரசிங்கப்பையராசன்‌ வனமடல்‌ 
178 

தரசிங்கராயர்‌ வளமடல்‌ 179 

தரிவிருத்தம்‌ 290 

நல்லபிள்ளை பேரில்‌ சித்திர 
மடல்‌ 179 

தவந்தப்‌ பாட்டியல்‌ 137 

நவமணி மாலை 64 

நளன்கும்மி 188 

நன்னூல்‌ 13) 

நாககுமார காவியம்‌ 284, 285 

தாட்டடவ 187 

தாட்டுப்புற ஊஞ்சல்‌ 101 

தாட்பொருத்தம்‌ 48 

நாம தபம்‌ 26 

நாமதீப நிகண்டு 7, 8 

நாயகி மடலேறுவது 164 

தாலு மந்திரி கும்மி 188 

நாலுமந்திரி விலாசம்‌ 247 

நாற்‌ பொருளகராதி 37 

நான்மணி மாலை 64 

நிகண்டு 1, 6, 16, 30 

நியமச்‌ சிலேடை 145 

நியம விலக்குச்‌ சிலேடை 145 

நிரோட்டக அந்தாதி 70 

நிரோட்டகத்‌ தலைச்‌ செய்யுள்‌ 
அந்தாதி 70 

நிரோட்டக யமக வந்தாதி 69 

நீலகேட 291 

நுளம்ப பாடி 268 

நூற்பா 311 

தாற்றந்தாதி 66, 68 

காற்றெட்டுவெண்பாஅந்தாதி 70 

நெகிழ்‌ நிலை 294 

நெஞ்சு விடு தூது 323, 325 

பக்தி இலச்கியம்‌ 319 

பஞ்ச லட்சண திருமுக விலாசம்‌ 
245, 245 

பஞ்சாட்சர அந்தாதி 70 

பட்டப்‌ பெயர்‌ 262 

படலம்‌ 249 

பத்து அழகு 36 

பத்துக்குற்‌ ஓம்‌ 36 


டுசீரல்ல்கராதி 


பதிற்றந்தாத 66, 68 

பம்பாவையார்‌ விலாசம்‌ 24 

பரணி 155 

பரத்தமை 246 

பரிபாடல்‌ 131 

பல்லவர்‌ 266 

பலசந்த அந்தாதி 70 

பலவினைச்‌ சிலேடை 145 

பவனி விலாசம்‌ 249 

பழமொழி 253 

பன்னிரு பாட்டியல்‌ 36, 163 

பனைசை [144 

பனைசைச்‌ சிலேடை 143, 145 

பாட்டியல்‌ 65. 104 

பாட்டியல்‌ நூல்கள்‌ 68 

பாட்டுடைத்‌ தலைமை 109 

பாடு பொருள்‌ 121 

பாண்டிக்‌ கோவை 264 

பாண்டியர்‌ 278 

பாதீடு காஞ்சி 45 

பாப்பையா பிள்ளை உலாமடல்‌ 
179. - 

பாரதம்‌ 32 

பாரதிதீபம்‌ 7. 35, 45 

பால்‌ பொருத்தம்‌ 4% 

பாஸ்கர சேதுபதியவர்கள்‌ 
திருமண வூசல்‌ 117 

பாஸ்கரின்‌ நிருத்தம்‌ 5 

பிங்கலம்‌' 7 

பிங்கல நிகண்டு 65 

பிசிராந்தையார்‌ 314 

பிட்டுத்‌ திருவிழா யாகமண்டபச்‌ 
சிங்காரச்‌ கும்மி 189 

பிரதாப சந்திர விலாசம்‌ 241 

பிரபந்தம்‌ 38, 254, 308 

பிரபந்தத்திரட்டு 135, 136 

பிரபந்த இபம்‌ 66, 167 

பிரிமொழிச்‌ சிலேடை, 145 

பிரிவு 249 

பிள்ளைத்‌ தமிழ்‌ 102, 03, 155 

பிள்ளையார்‌ திருவந்தாதி 74 

புகழ்‌ தாது 322, 324 

புகையிலை விடுதூது 326 

புட்பதந்தர்‌ 286 

புட்பொருத்தம்‌ 48 

புராண இதிகாசம்‌ 241 

புராணக்‌ கதைகள்‌ 114 

புருட விரகம்‌ 43 


357: 


புலியூர்‌ வெண்பா 140. 

புறப்பொருள்‌ 316, 317- 

புறம்‌ 322 

பூகோள விலாசம்‌ 248. 

பூதரவிலாசம்‌ 249 பு 

பூதிமுதலாஞ்‌ சிவசா தனங்கள்‌ . 
118 . 


பூர்ணலிங்கம்‌ 285 : 

யெரிய-திருமடல்‌ 165, 179 

பெருமாள்‌ ஏ.என்‌. 180 

பேராசிரியர்‌ 308 

பொதிகை நிகண்டு 7, 17, 22 

பொருட்டொகை நிகண்டு 36,37, 
36, 46, 47, 49 

பொருட்‌ சிலேடை 146 

பொருட்டொடர்‌ நிலை 61 

மகாபாரத விலாசம்‌ 249 

மகாபுராணம்‌ 285 

மங்கலச்‌ சொல்‌ :262 

மங்கலப்‌ பொருத்தம்‌ 48 

மடக்கு 145, 250 

மடல்‌ 135, 157, 171, 321 

மடல்‌ இலக்கியம்‌ 176 

மடல்‌ ஏற்றம்‌ 157 

மடலூர்குல்‌ 43 

மடலேறுதல்‌ 159, 160, 162, 176 

மடற்கோலம்‌ 172, 173 

மடற்கூற்று 157 

மணிமேகலை 305 

மதுரகவி நிலை 33 

மதுரை 141 

மதுரைச்‌ சிலேடை வெண்பா 149 

மாணிக்கசுவாமிகள்‌ விலாசம்‌ 245: 

மாரித்தன்‌ 207 

மாலை 155 

மான்விடுதூது 329 

மீனாட்சிபுரம்‌ 262 

முத்தகம்‌ 35 

முத்தமிழ்‌ 27 

முத்துக்குமார சுவாமி ஊசல்‌ 116 

முத்துவீரியம்‌ 65, 66, 104, 137 

முத்தொள்ளாயிரம்‌ 264, 308 

மும்மணிக்கோவை 64 

முதல்‌ மடக்கு 251 

முதலாம்‌ இராசராசன்‌ 262, 266 

முதலாம்‌ இரொசதிராசன்‌ 269 

முதலொலியல்‌ அந்தாதி 70 

முதுபாலை 45 


358 


மும்மணி மர்லை 64, 75 
முனைப்பாரி 185 
மெட்டடவு 187 


மெய்க்கீர்த்தி 259, 262; 263, 264, 


ன்‌ 268, 269, 274, 278, 281, 

82° 

மெய்க்கீர்த்தி மாலை 264 

மெய்பாட்டியல்‌ 312 

மெய்யச்‌ சிலேடை: வெண்பா 148 

மேருமந்தர புராணம்‌ 290 

மொழிநடை 47 

யசங்திலகம்‌ 286 - 

யசேர்தர காவியம்‌ 284, 286,289, 
290, 300, 302, 303 

யசோதர சரிதம்‌ 286 

யசோதர மன்னன்‌ 287 

யசோதரன்‌ 293, 294, 297, 298, 
299, 300 

யசோமதி 295, 304 

யமகக்‌ பக்க அந்தாதி 70 

யமக வந்தாதி 69 

யாசஸ்திலகம்‌ 288 

யாப்பு 106 

ராஜராஜ தேவர்‌ 261 

வசைத்தூது 322, 324 

வடசொற்கல்ப்பு 119 

வடிவ அமைப்பு 121 

வடிவம்‌ 46 

வண்டு 315 

வண்ணகம்‌ 46 

வரதராசப்பெருமாளூசல்‌ 112 

வருணகுலாத்தித்தன்‌ மடல்‌ 179 

வள்ளியம்மன்‌ கும்மி 187 


தமிழ்‌ இலக்கெச்‌ கொள்கை 


வளமடல்‌ 165 

வனப்பு 267 

வாயில்கள்‌ 311 

விக்கிரமசோழன்‌ 270. 275 

விகடம்‌ 136 

விசையரயன்‌ 261 

வித்தாரகவி 35, 37 

விருத்தப்பா 302 

விருந்து 61, 267 

விலாசம்‌ 136, 241 

விளக்கம்‌ 6 

வில்லிபாரதம்‌ 319 

வீரசலாமேகன்‌ 270 

வீரசோழியம்‌ 46, 47 

வீரராசேந்திரன்‌ 270 

வீராசாமி தா. வே. 284 

வெண்பாப்‌ பாட்டியல்‌ 137 

வெளிப்பாட்டு முறை 121 

வெளியீடு 47 

வேங்கை நாடு 268 

வேதாங்கம்‌ 2 

வேள்விக்‌ குடிச்சாசனம்‌ 280 

வேளாளரூசல்‌ .06; 110 

வைத்தியக்கும்மி 188 

ஜைனரெந்தாவளி 285 

ஷேத்திரத்‌ திருவெண்பா 132,144 

ஸ்வஸ்தி 278 

ஹரிபத்திரர்‌ 286 

ஸ்ரீமுத்துக்குமார சுவாமி ஊசல்‌ 
112 

ஸ்ரீரங்கநாயகர்‌ கும்மி 189 

ஸ்ரீராஜராஜ தேவர்‌ 260 

ஸ்ரீராஜ ராஜீஸ்வரம்‌ 216 


